இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


எஸ்‌. வையாபுரிப்‌ பிள்ளை, டீ.ஏ., பி.எல்‌. 


சென்னை ஸர்வகலாசாலைத்‌ 
சபிழாராய்ச்சத்‌ அறைத்‌ தலைவர்‌ 1986-46 


தவ பாரதி மிரசுராலயம்‌ லிமிடெட்‌ 
சி இருகெல்வேலி :: சென்னை 


rl cc 
Printed at Thompson & Co.,.Lid., (Minerva Press) Madras. 
Published by Ambal Pathi ippagam: L. Diss 9900, Pudukoitah 
4 ளை கொண்க ல்ஸ்‌ 


மீ 


. தமிழ்‌ இலக்‌ வ: 1 


உள்ளூறை 


' இலக்யெமாவது யாது! . ட 


இலக்கியத்தின்‌ பயன்‌ 


இலக்கியத்தின்‌ முதல்‌ தோற்றம்‌ 


சங்க இலக்‌ 


பதினாறாம்‌ நூற்ற ்‌ டன்‌ இந்த்த்‌... 


பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டில்‌ இலக்கியம்‌ . 


நூதன ஆங்கிலப்‌ பேரகராதி 

குமிழ்‌ அகராதி க 
தமிழும்‌ அகராதியும்‌ I 
நாடகக்‌ கலையின்‌ வரலாறு 


மதுரையும்‌ தமிழ்‌ இலக்கியமும்‌ 


இக்தூற்‌ கட்டுரைகள்‌ வெளிவந்த பத்திரிகைகள்‌ முதலியன. 
இலக்கியப்‌ பூந்துணர்‌:  ஆகீஸ்பர்ட்‌ யூனிவெர்ஸிடி பிரஸ்‌: 
கம்பன்மலர்‌ 


சென்னைக்‌ கம்பர்‌ கழகம்‌ 


கலைமகள்‌ I மைலாப்பூர்‌ : 
சக்தி ன சக்தி காரியாலயம்‌, சென்னை 14 
்‌ இத்தாந்தம்‌ i சைவ சித்தாந்த மகா சமாஜம்‌. 
செந்தமிழ்‌ ்‌ மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்கம்‌, மதுரை 
நாடகக்‌ கலைமலர்‌ எம்‌. என்‌. எம்‌. பாவலர்‌ 
பாரத தேவி சென்னை 


இப்பத்திரிகை முதலியவற்றின்‌ தலைவர்களுக்கு: எனது நன்‌ நி: 
- ஆசிரியன்‌. . 


6 


முகவுரை 


ட. இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ என்ற இர்தூலிலுள்ள கட்டுறை 
களில்‌ முதல்‌ மூன்றும்‌ இலக்கியம்‌ பற்றிய பொதுக்கட்டுரைகள்‌. 
இலக்கியத்தின்‌ தன்மை, அதன்பயன்‌, அதன்‌ ஆதிவரலாறு 
ஏன்ற பொருள்கள்‌ இவற்றிலே விளக்கப்படுகன்றன. இங்கு. 
லாந்து முதலிய மேனாட்டு அறிஞர்கள்தாம்‌ இலக்கிய ஆராய்சி: 
யைச்‌ செம்மையாய்‌ நீண்டகாலமாக கநிகழ்த்தியிருக்கறார்கள்‌. 
ப்வொரு நாட்டினரும்‌ தங்கள்‌ மொழியிலேயுள்ள அரிய இலக்க 
யங்களையும்‌, லத்தின்‌, கிரீக்‌ முதலிய பிரான்‌ மொழிகளிலுள்ள 
இலக்கியங்களையும்‌, பிறநாட்டு மொழிகளிலுள்ள இலக்கியங்களை 
யும்‌ ஒப்புநோக்கிக்‌ கற்றுப்‌ பல உண்மைகளைக்‌ கண்டுள்ளார்‌ 
கள்‌. அன்றியும்‌, பிறகாட்டு அறிஞர்கள்‌ செய்துள்ள இலக்கிய 
ஆராய்ச்சிகளையும்‌ கற்று, தங்கள்‌ ஆராய்ச்சியை நெறிப்படுத்தி 
யிருக்கிறார்கள்‌. இலக்கிய ஆராய்ச்சியை ஒரு கலையாகவும்‌ அவர்‌ 
கள்‌ போற்றி வளர்த்து வருகிறார்கள்‌. ஆகவே, இலக்கியம்‌ பற்‌ 
றிய பொது விஷயங்களில்‌ அவர்களையே. நாம்‌ பின்பற்றுதல்‌ 
வேண்டும்‌. அவர்களுடைய கருத்துக்களையே நான்‌ பெரும்பாலும்‌ 
தழுவியிருக்கிறேன்‌. முதற்‌ கட்டுரை உவில்லியம்‌ ஜே. லாங்க்‌ 
எழுதிய * ஆங்கில இலக்கியம்‌ £ (*Enஓlish Literature’ by 
William J. Long: Ginn and Company) என்ற நூலின்‌ முன்‌ 
இரையைத்‌ தழுவி எழுதியிருக்கிறேன்‌. இச்சிறந்த நூலை ஆங்‌இ 
லங்‌ கற்ற தமிழ்மக்கள்‌ ஒவ்வொருவரும்‌ கற்க வேண்டுமென வத்‌ 
புதுத்துவேன்‌. இலக்கியத்தின்‌ பயன்‌ என்ற இரண்டா 
வது கட்டுரை அகஸ்டின்‌ பிர்ரெல்‌ (Aபஜustine Birrel) எழுதிய 
சிறுகட்டுரை ஒன்றை அடியொற்றி எழுதியது; கூன்றாவது 
கட்டுரையாகிய “தமிழ்‌ இலக்கியத்தின்‌ முதல்‌ தோற்றம்‌ * 
கம்மியர்‌ (பேறா), மக்கென்ஸி (Mackenzie) முதலிய 
பேராசிரியர்கள்‌ இயற்றிய நூல்களின்‌ உதவியால்‌ எழுதப்‌ 
பட்டது. தமிழ்‌ இலக்கியத்தின்‌ முதல்‌ தோற்றம்‌ மற்ற மொழிகளி 
அள்ள இலக்கியங்களின்‌ முதல்தோற்ற நெறிமினின்றும்‌ வேது 
படுதற்கு நியாயம்‌ இல்லை. ஏனெனின்‌, இத்‌ தோற்றம்‌ ஆதி 
மக்களின்‌ உளப்பாங்கனைப்‌ பொறுத்தது. இக்கட்டுரையிற்‌ 
காணும்‌ விஷயங்கள்‌ பெறாம்பாலும்‌ ஊகமேயெனினும்‌, இவை 
- கள்‌ இப்பொருள்பற்றி ஆராய்ச்சி நிகழ்த்திய . பேர றிஞர்களித்‌ 
பெரும்பாலார்‌ ஒப்புக்‌ கொண்டனவே. . 


முதல்‌ தோற்றத்தின்‌ பின்‌, தமிழ்‌ இலக்கியத்தின்‌ தொன்மை 
யைக்குறித்து குன்று கட்டுரைகள்‌ உள்ளன. தற்காலத்தில்‌ கம்‌ . 


vi 
மவர்களுள்‌ சிலர்‌, ஆதாரம்‌ யாதுமின்‌ நி, தமிழ்‌ இலக்கியம்‌ பதினா 
யிரம்‌, இருபதினா.பிரம்‌ ஆண்டுகளாகப்‌ பயின்று வந்துள்ளது என 
நெகிழ்ந்து எழுதிவருகிறார்கள்‌ ; சிலர்‌ உறுதியாகவே இக்காலக்‌ 
கணக்கைத்‌ துணிந்து வற்புறுத்துகிறார்கள்‌, ஆதாரமில்லாத 
இந்தக்‌ கொள்கை மிகவும்‌ கேடு தருவதாகும்‌. அறிஞர்கள்‌ எவ 
ரும்‌ இதனை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள்‌. இ&ழ்காட்டவர்களுக்கு. 
இயல்பாக உய மிகைநவிற்கி என்று இதனை ஒதுக்கிவிடுவார்கள்‌. 
காம்‌ கூறும்‌ பிற உண்மையுரைகளையும்கூட ஈம்பாமல்‌ தள்ளி 
விடுவார்கள்‌. வள்ளுவர்‌, ்‌ 
கல்லாத மேற்கொண்‌ டொழுகல்‌ கசட்ற 
வல்ல தர உம்‌ ஐயம்‌ தரும்‌. 


என்று கூறினர்‌. இவ்‌ அறிவுரையை நரம்‌ மனத்திற்‌ பதித்தல்‌ 
வேண்டும்‌. உண்மையான தமிழ்ப்பற்றுடையவர்கள்‌ ஆதார 
்‌ மற்ற மிகையுரையைச்‌ சிறிதும்‌ விரும்ப்மாட்டார்கள்‌, தமிழ்‌ 
இலக்கியம்‌ மிகைநவிற்சி யாது மின்றியே நரம்‌ போற்றத்தகும்‌ 
தொன்மைவாய்ந்தது. இப்போதுள்ள மிகவும்‌ பழைமையான 
தமிழ்‌ இலக்கியம்‌ க. பி. முதல்‌ அல்லது இரண்டாம்‌ நூற்றாண்டில்‌ 
தோன்றியது. 


மேலே குறித்த கட்டுரைகளை அடுத்து, இலக்கியத்திற்கும்‌ 
சமுதாயத்திற்கும்‌ உள்ள தொடர்பினைத்‌ தமிழ்‌ இலக்கிய வரலாறு 
நாட்டுவரலாறு என்ற இரண்டின்‌ வாயிலாகவும்‌ விளக்க முயன்‌ 
அுள்ளேன்‌. இத்‌ தொடர்பு இயற்கையான; தவிர்க்க முடியா 
தது. மொழிகள்‌ அனைத்திலுமுள்ள இலக்கியங்களுக்‌ கெல்லாம்‌ 
ஒப்பமுடிந்தது. நம்மவர்கள்‌ இத்‌ தொடர்பினை நன்கு உணர்தல்‌ 
வேண்டும்‌. 


இதன்‌ மின்னருள்ள ஐந்து கட்டுரைகள்‌ தமிழ்‌ இலக்கியப்‌ 
பகுதிகளை நேர்படக்‌ குறித்து எழுதியவை. இவற்றுள்‌ முதல்‌ 
இரண்டு கட்டுரைகள்‌ சங்க இலக்கியங்கள்‌ பற்றியவை. கடைச்‌ 
சங்கம்‌, பத்துப்பாட்டு, எட்டுத்‌ தொகைகள்‌ முதலியவை முதற்‌ 
கட்டுரையின்‌ பொருள்கள்‌. இரண்டாவது "கட்டுரையில்‌, சங்கச்‌ 
செய்யுட்களின்‌ இயல்பும்‌, இவற்‌ நில்காணும்‌ வீரம்‌, காதல்‌ என்ற. 
பொருள்களைச்‌ சங்கப்புலவர்கள்‌ கவிதைச்சுவை படப்‌ பாடியிருக்‌ 
கும்‌ சிறப்பும்‌ உணர்த்தி மிருக்கிறேன்‌... காதலை “காடகக்‌ காதல்‌ 
என்றும்‌ “இயற்கைக்‌ .காதல்‌' என்றும்‌ நான்‌ பகுத்துக்‌ கொண் 
ருக்கிறேன்‌, இப்பாகுபாடு கவிதைச்சுவையை அகரவதறகாட்‌ 


A 


vii 


'பயன்படுவதாகலாம்‌. கவித்துவ ஆற்றலுக்குப்‌ , பேசெல்லையாக 
விளங்கும்‌ கம்பனையும்‌, நலன்கள்பலவும்‌ முற்றிக்‌ கனிந்த - இனிய்‌ 
அழகிய கருவியாக கமது தமிழ்‌ மொழியை அப்‌ பெருங்கவிஞன்‌ 
ஆக்கியமைத்துள்ள முறையையும்‌ பற்றியது மூன்றாவது கட்‌ 
டுரை. கம்பன்‌ காலத்திற்குப்‌ பின்னர்‌, 16-வது தூற்றாண்டில்‌ 
சமயச்‌ சார்பான மடங்களும்‌, விஜயநகர்‌ அரசர்களும்‌, தமிழ்ச்‌ 
சிற்றரசர்களும்‌ தமிழ்‌ இலக்கியத்தை வளர்த்த வரலாற்றினை 
நான்காவது கட்டுரையிலும்‌, 19-வது நூற்றாண்டில்‌ ஆங்கிலேயர்‌ 
ஆட்சியில்‌, தமிழ்‌ இலக்கியம்‌ சென்ற நூதன நெறிகளை ஐக்தாவது 
கட்டுரையிலும்‌ விளக்கியிருக்கிறேன்‌. 
| இந்‌ அதன நெறிகளிற்‌ பிறந்த நூல்களுள்‌ முக்கியமான 
|தொன்று அகராதியாகும்‌. லாம்பார்ன்‌ (E. A. G. Lamborn) 
, என்ற ஆங்கில ஆசிரியர்‌ “ஒருவன்‌ படித்தவன்‌. என்பதற்கு 
அறிகுறி அவன்‌ அகராதியை எளிதில்‌ கோக்கிப்‌ பயன்‌ படுத்தும்‌ 
திறமையேயாகும்‌. மனிதனை அவன்‌ கையாளும்‌ அகராதியைக்‌ 
கொண்டு அறியலாம்‌” என்று கூறினர்‌. இதனால்‌ அகராதி 
எவ்வாறு மதிக்கப்பட்டுள்ளது என்பது ஒருவாறு விளங்கும்‌. இவ்‌ 
அகராதியைக்‌ குறித்து மூன்று கட்டுரைகளில்‌ (13-15) கூறியுள்‌ 
ளேன்‌. இவற்றுள்‌, முதலாவது கட்டுரை அகராதிகளிலெல்லாம்‌ 
தலைசிறந்ததாய்‌ விளங்கும்‌ நூதன ஆங்கிலப்‌ பேரகராதியைப்‌ 
(The New English Dictionary) பற்றியது, இரண்டாவது கட்‌ 
டுரையில்‌ முன்புள்ள தமிழ்‌ அகராதிகளின்‌ இயல்பும்‌ இவற்றின்‌ 
குறைபாடுகளும்‌, இக்‌ குறைபாடுகளைப்‌ பெரும்பாலும்‌ நீக்கல்‌ 
சென்னை ஸர்வகலாசாலையார்‌ வெளியிட்ட தமிழ்‌-லெக்ஸிகனின்‌ 
சிறப்பியல்புகளும்‌ விவரிக்கப்பட்டுள்ளன. மூன்றாவது சுட்டுரை 
யில்‌, தமிழில்‌ தோன்றிய அகராதிகளின்‌ வரலாறு விளல்கப்பட்‌ 
இள்ளது. 
மேற்குறித்த நூதன கெறிகளிற்‌ பிறந்த தமிழ்தூல்‌ வகை 
களில்‌ ஒன்று கரடகமாகும்‌. இக்கலையின்‌ வரலாத்றைக்‌ குறித்து 
ஒரு கட்டுரையில்‌ கூறியுள்ளேன்‌. தமிழ்‌ மொழியை இப்போது 
இயக்கிவரும்‌ நூகன சக்திகலரக்‌ குறித்து இறுதிக்‌ கட்டுரையில்‌ 
விளக்கியுள்ளேன்‌. இக்‌ கட்டுரையில்‌, சங்ககாலக்‌ தொட்டுச்‌ 
சமீபகாலம்‌ வரை, தமிழை உயிர்தீதத்துவம்‌ நிரம்பிய மொழி 
யாக்‌? அதனை ஊக்வெந்த புதிய புதிய பல சக்திகளும்‌, அவை 
, களுக்கு உறைஷீட மாக விளங்கிய மதுரைமாககறின்‌ இலகிய 
வாழ்க்கைச்‌ சரித்திரமும்‌ கூறப்பட்டுள்ளன. 


எனது இலக்கிய முயற்சிகளில்‌ பிரதி செய்தல்‌, ஒப்பு கோக்‌ 
குதல்‌ முதலிய பல வகைகளிலும்‌ உதவி புரிக்துவரும்‌ வித்வான்‌ 


viii 


இரு. மு. ஷண்முகம்‌ பிள்ளை இக்கட்டுரைகளைப்‌ பதிப்பிடுதலிலும்‌ 
ஒத்துழைத்தனர்‌. 

அச்சுவேலையின்‌ நெருக்கடி மிகுந்த இக்காலத்தில்‌ இந்நூலைக்‌ 
கூடியவிரைவில்‌ அச்சிட்டுதவிய சென்னை தாம்ஸன்‌ கம்பெனி 
வட்டத்‌ எனது நன்றி. 


௬: 


சென்னை ] 5 ன்‌ த்‌ 
எஸ்‌. வையாபுரிப்‌ பின்ளை 
பண்பை ்‌ டி 


| 


இலக்கியமாவது யாது? 


ஒரு முறை ஒரு சிறுமியும்‌ அவள்‌ தந்தையும்‌. கடல்‌- 
கரையில்‌ உலாவிக்‌ கொண்டிருந்தனர்‌. 
இரண்டு அழகான சிப்பி யொன்றை அச்சிறுமி 
அனுபவங்கள்‌ கண்டு, அதனை ஆவலுடன்‌ எடுத்துத்‌ 
தன்‌ காதருகில்‌ வைத்துக்கொண்டாள்‌. 

வைத்ததும்‌, தான்‌ அதுவரை கேட்டிராத நரதன ஒலி 
சிப்பியிலிரும்‌து வருவதை உணர்ந்தாள்‌. சிறுமி வியப்‌ 
புற்றாள்‌. அவள்‌ முகத்தில்‌ ௮இசயக்‌ குறிப்பும்‌ மகிழ்ச்சி 
யும்‌ கடம்புரிந் தன. சின்னஞ்சிறு சிப்பியில்‌ ஒலிகள்‌ வந்த 
வண்ணமா யிருந்தன. அந்த ஒலிகள்‌ மெனமையாய்‌ 
இனிமையாய்‌ இருக்‌ தன. மற்றொரு நூ.தன உலகிலிருந்து 
அவை வருகின்றன என்று நினைத்தாள்‌. தான்‌ வாழ்ந்து 
வந்த கடல்‌- உலகிலுள்ள மூடு மந்திரங்களை நினைவிற்‌ 
குச்‌ கொண்டுவந்து மீண்டும்‌ அவற்றை மெல்லெனச்‌ 
சிப்பி மிழற்றுவதுபோல்‌ தோன்றியது. அவற்றின்‌ மாய 
இன்னிசையிலே ௮ச்‌ சிறுமி பிணிப்புண்டு மகிழ்சி 
யுற்றுக்‌ கேட்டு, தந்தையுடன்‌ செல்வதையும்‌ மறந்து 
விட்டனள்‌. முன்னே சென்று கொண்டிருந்த தந்தை 
இரும்பி வந்து தன்‌ மகள்‌ செயலைக்‌ கண்ணுற்றார்‌. சிப்பி 
மினின் அவரும்‌ ஒலியின்‌ ரககியத்8கை வி௱எக்க௮ 
தொடங்கி, அதில்‌ அவ்வாறு ஒலி கேட்பது புதுமை 
யன்று எனறனர்‌. காதிற்கு எட்டாத பல மெல்லொலி 
களச்‌ சிப்பி தனது வெண்புரிகளிலே அஃப்படுத தி, 
பளபளக்கும்‌ உட்குழிவுகளிலே கணக்கற்ற எதிரொலி 
களின்‌ உள்‌-௮ரவதனச நிறைத்துவைத்திருக்கிறது 


2 இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


எனக கூறினர்‌. சிப்பியின்‌ வழியாக வந்த ஒலிகள்‌ ஒரு 
ஆரதன உலகில்‌ தோன்றிவருவன அல்ல ; இந்தப்‌ 
பழைய உலகில்‌ உள்ளவையே. ஆனால்‌ அவற்றின்‌ நிரம்‌ 
பிய இசையினிமையை ஒருவரும்‌ கவனித்துக்‌ கேட்ட 
தில்லை. இவ்வாறு கேளாதன கேட்ட காரண த தாலேயே, 
சிறுமி வியந்து ௮ல்‌ ஈடுபட்டாள்‌. இவளது அனுபவம்‌ 
ஒருவகை; இவளது தந்தையின்‌ அனுபவம்‌ வேறொன்று. 
| இவைபோன்ற இரண்டு அனுபவங்கள்‌ இலக்கியக்‌ 
கல்வி நிகழும்பொழு து ஈமக்கு ஏற்படுகின்றன. ஒன்று 
ம இலக்கியத்தின்‌ ௬ டைவ அகர்ச்சியும்‌ . 
இலக்கியச்‌ சுவை ௮.தன்‌ நலம்‌ வியததலுமாம்‌;மற்றொன் று 
நுகர்ச்சி அதனைப்‌ பகுத்து உணர்ந்து அதன்‌ 
- உண்மை-இயல்பை அறிவதாம்‌, நாம்‌ 
கற்தற்கு எடுக்‌ தது ஒரே அனுபவத்தை உணர்த்தும்‌ 
சிறு கவிகைமாயினும்‌ சரி ; பலவேறுவகைப்பட்ட அனு 
பவங்களை நுட்பமாய்‌ உணர்த்இிச செல்லும்‌ பெருங்‌ 
கவிதையாயினும்‌ சரி, கற்கும்‌ அக்நேரத்திலாவது ஒரு 
புதிய உலகத்தைப்‌ புதிதாகக்‌ கர்ண்கிறோம்‌. இவ்‌ உலகு 
கண்கூடா யுள்ள நமது உலகத்தினின் றும்‌ எத்தனையோ 
வகையில்‌ வேறுபட்டது ; கனவும்‌ மாயமும்‌ நிகழும்‌ அற்‌ 
புத உலகமாயுள்ளது. இப்‌ புது உலகிலே புகுந்து 
நுகர்ந்து இன்புறு தலே தலைசிறந்த செயற்பாடாவது. 
கல்ல இலக்யெங்களை வேறு பயன்‌ கருதாது அவற்றால்‌ 
விளையும்‌ இன்பத்தின்‌ பொருட்டே அன்பு பூண்டு கற்பது 
தான இலக்கியக்‌ கல்வியாளன்‌ மே ற்கொள்ளவேண்டுவ து. 
* அறம்‌, பொருள்‌, இன்பம்‌, வீடு அடைதல்‌ நூற்பயனே” 
என்று நமது மூதாதையர்‌ கூறினர்‌. இதில்‌ இன்பம்‌ 
, என்றது காம-இன்பமாம்‌. இது சிறந்த தன்று. இலக்கய- 
இன்பத்தோடு இதற்கு ஒருவகையான இயையும்‌ இல்லை. 
முன்னோர்‌ கருத்துக்கு மாறாக, இலககிய-இன்பம்‌ 
என்றதன்‌ தனிப்பட்ட நிலையைக்கண்டு, அது இலக்கிய. 
ஆராய்ச்சிக்கு அஸ்திவாரம்‌ ஆகும்‌ என்று விளக்கிய 
வர்கள்‌ நவீன கலா-ரஸிகர்களே ஆவர்‌. 


.இலக்கிய்மாவது யாது? 2 


சுவை நுகர்ச்சியைப்‌ போலவே தலைசிறந்தது இலககி 
பயத்தைப்‌ , பகுத்து உணர்ந்து அதனை பக ச 
ு ... முறையை அறிதல்‌. ஒவ்வோர்‌ இலக்கி 
இலக்யெ | யத்தின்‌. அடிப்படையிலும்‌ அதன 
இயல்பு அறிதல்‌: ஆசிரியன்‌ புலப்படுகிறான்‌ ; ஆசிரிய 
பகுத்து உணர்தல்‌ னுக்கு அடிப்படையாக மனித வர்க்கம்‌ 
| உள்ளது; மனித வர்க்கத்திற்கு அடிப்‌ 
படையிலே, இயற்கை, சமூகம்‌ என்ற இருவகைச்‌ சூழ்‌ 
. நிலைகள்‌ உள்ளன. இசசூழ்நிலைகள்‌, ஆசிரியனது முயற்சி 
'வேண்டாது, வெளிப்படக்‌ தோன்‌ று தலின்றி, ௮.இிரகசிய 
மாக அவனிட,த்தே பிரதிபலிகனை றன. ஓர்‌ இலக்கியம்‌ 
கருதியது அனைத்தையும்‌ நாம்‌ முற்ற உணரவேண்டு 
மாயின்‌, - இங்கே குறித்த சூழ்நிலைகள்‌ அனை த்தையும்‌ 
காம்‌ நன்கு ஆராய்‌ து அறிதல்‌ வேண்டும்‌, எனவே 
இலக்கியத்தின்‌ சுவையை நுகர்தல்‌ இன்றியமையாததா 
யுள்ளது போலவே, அதன இயல்பைப்‌ பகுத்து உணர்‌ 
தலும்‌ இன்றியமையாததாம்‌. இதற்கு முதற்படியாக, 
இலக்கிய ததன்‌ முக்கிய இயல்புகள்‌ எவை எனத்‌ துணி 
தில்‌ நலமாகும்‌. 


இலக்கியம்‌ என்பது நுண்கலைகளில்‌ ஒன்றாகும்‌. 
அறிவும்‌ மனோபாவமும்‌ கலந்து தொழிற்‌ 


இலக்கியம்‌: பட்டு மக்களுக்கு இன்பத்தை விளைவிக்‌ 
அண்கலை கும்‌ சிறந்த கலைகள்‌ நுண்கலைகள்‌ எனப்‌ 

படும்‌. ஓவியம்‌, சிற்பம்‌, முதலியன ' அக்க 
உ தாரணங்களாம்‌. ஈண்டெல்லாம்‌ உண்மையும்‌ அழகும்‌ 


பொருந்திய உருவங்களாக வாழ்க்கை ' புலப்படுகிறது. 
இதனை வேறொரு வகையாகவும்‌ கூறலாம்‌. உலகிலுள்ள 
சில உண்மைகளும்‌ அழகுகளும்‌ சாதாரணமாய்ப்‌ ப: 

படாமலிருக்கன்றன. நுண்ணிய உட்புரிகளையுஎ ” ழ்‌ 
சிப்பியே செவிப்‌ புலனாகாத மெல்லிய ஒலிகளையும்‌ "ளர்‌ 
னிசைகளையும்‌ எஇரொலிக்கச்‌ செய்யும்‌. அ பது 
அண்ணுணர்வுடைய சில மக்களுக்கே இவ்‌ ன ட 
களும்‌ அழகுகளும்‌ புலப்படுகன்றன.. இவ: 
வகை மக்களே நம்போலியர்க்கு அ.தநிவுறு த்‌. பொருளில்‌, 
கள்‌. எத்தனையோ மக்கள்‌ குரவும்‌ முதலி 


4 இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ | 


இளி முதலிய புள்ளினங்களும்‌ நிரம்பிய சேரலைவழியாகச்‌ 
செல்லுகின்றனர்‌. ௮ம்‌ மரங்களை நேராகச்‌ செல்லும்‌: 
வழியிற்‌ குறுக்கிட்டு நிற்கும்‌ இடையூறுகளாக அவா 
களிற்‌ சிலர்‌ கருதலாம்‌; அப்புள்ளினங்‌ 


னை 0 களை  இரைசசலிட்டு அமைதியைக்‌ 
லும்‌ ஜே கெடுக்கும்‌ ஆரவாரப்‌ 'பக்கிகள்‌' என்று 
கருத்தும்‌ 


கருத ஒருசிலர்‌ வெறுப்புக்கொள்ளலாம்‌... 
அவ்வழியே ஓர்‌ இளைஞனும்‌ சிறுமியும்‌ செல்ல நேரிடின, 
அன்னார்‌ தகாத செயலில்‌ ஈடுபட்டுச்‌ செல்கிறார்களெனக்‌ 
குனும்புக்‌ குறிப்புள்ள கண்களோடு வேறு சிலர்‌ நோக்க 
லாம்‌. கோவலனும்‌ கண்ணபயியும்‌ தமது ஈகர்‌ நீங்கிச்‌ 
செல்லும்போது, அவர்களை இங்கனம்‌ ஒருவன்‌ கருதி 
னான்‌ என்ற கதை (லப்‌. %. 219-288) நம்மிற்‌ பலரும்‌ 
அறிந்ததே. கவிஞன்‌ இவ்வாறு கருதமாட்டான்‌. அவன 
ஆழ்ந்து நோக்குகிறான்‌ ; உண்மையையும்‌ அழகையும்‌ 
காண்றொன்‌. அவன்‌ கண்டதைப்‌ பின்வருஞ்‌ செய்யுள்‌ 
உணர்த்துகிறது: 


இது என்‌ பாவைக்கு இனிய ஈன்‌ பாவை 

இது என்‌ பைங்கிளி எடுத்த பைங்கிளி 

இது என்‌ பூவைக்கு இனிய சொற்‌ பூவை 
என்று 

அலம்வரு நோக்கின்‌ கலம்‌ வரு சுடர்‌ நுதல்‌ 

காண்தொறும்‌ காண்தொறும்‌ கலங்கி 

நீங்ன்ளோ என்‌ பூங்க ணோளே 


தா ஓர்‌ இளம்‌ பெண்‌; தன பிறந்‌ தக, த்தை விடுத்துத்‌ 
க தன்‌ காதற்குரிய தலைவனோடு சென்றுவிட்டாள்‌; அவ்‌ 
என்‌ நம்‌ பெண்‌ வருந்தச்‌ சென்றதைக்‌ குறித்து அவள்‌ 

்‌ ்‌, புலம்புகிறாள்‌: “போகும்‌ வழியிலே பாவை!(பொம்மை) 
ங்க, குரவ மலரைப்‌ பார்‌,த்‌ இருப்பாளே! தானவீட்டில்‌ 
இன்ப தீ யாகப்‌ போற்றி விளையாடும்‌ பொம்மைக்கு ஏற்ற 
முன்னோர்‌ , யென்று ௮.தனை நினைத்‌திருப்பாளே ! அங்கே 
எனற தன த&ஆடைய இளியைப்‌ பார்‌ததிராப்பாளே ! தான்‌ 
ஆராய்ச்சிக்கு அயடிசில்‌ ஊட்டி அன்புடன்‌ வளர்த்து வந்த 
வாகள நவீன கஃத்‌ தோழியா யிருக்கத்தக்க கினியென்று. 


இலக்கியமாவது யாது? ச்‌ 


கினை த திருப்பாளே ! வழியிலே நாகணவாய்ப்‌ புள்‌ இருக்‌ 
குமே! அதனைத்‌ தான்‌ வீட்டில்‌ பாராட்டிப்‌ போற்றிவந்த 


காகணவாய்க்கு,த்‌ தக்க இணை என்று நினை ததிருப்பாளே! 


இவ்வாறெல்லாம்‌ நினைத்து, சுழன் அவரும்‌ பார்வை 
யோடு இவற்றைக்‌ காணுந்தோறும்‌ காணுந்தோறும்‌ 
நெஞ்சு. கலங்க வரும்‌,திப்‌ பேதையுள்ளம்‌ பின்‌ இழுக்கக்‌ 
காதல்‌ முன்‌ இழுக்கப்‌ போயிருப்பாளே ! 


அன்னையின்‌ அன்பு, இளம்‌ பெண்கள்‌ தாம்‌ வளர்த்து 


்‌ வரும்‌ இளி முதலியவற்றின்மீது கொள்ளும்‌ பேை- 


அன்பு, எவ்வகை அன்பினையும்‌ &ழ்ப்படுத்து வெற்றி 
கொள்ளும்‌ கா.தல்‌-அ௮ன்பு : இவைகள்‌ எல்லாம்‌ உண்மை 
கள்‌. *இது என்‌ பைங்கிளி எடுத்த பைங்கிளி ? என்ற 
அடியிலே ஒரு புதிய அழகு வெளிப்படுகிறது. அழகிய 
பசுங்களியைக்‌ கசணுந்தோறும்‌ காணுந்தோறும்‌ இச 


செயுளின்‌ அடிகள்‌ ஈமது ஞாபகத்திற்கு வருகின்றன. இவற்‌ 


| 


நின்‌ அபூர்வ அழகு நம்மைப்‌ பரவசப்படுத்துகிற து. 
.. இங்ஙனமே, நுண்கலை- அமைப்பு ஓவ்வொன்றும்‌, 
வியப்புறுத்தும்‌ முறையிலே முன்பின்‌ இல்லாத புதுமை 


_ யாய்‌. அமைந்து, இன்பம்‌ விளை,த்,தல்‌ வேண்டும்‌. சிற்ப 
வித்தைதான்‌ நுண்கலைகளுள்‌ பழமையானது ஆகலாம்‌. 


எனினும்‌ இன்றுகூடக்‌ கொற்றர்கள்‌ தாம்‌ மிகுதியாய்‌ உள்‌ 
ளார்கள்‌: அவர்களுள்‌ சிற்பி எனத்‌ தக்கவர்‌ சிலரேயாவர்‌. 


| மரம்‌, கல்‌ முதலியவற்றைக்‌ கொண்டு தாம்‌ செய்கின்ற 


அமைப்புக்களிலே இசசிற்பியர்மறைந்து 

கலையழகு இடக்கும்‌ சில உண்மையினையும்‌ அழ 
- இனையும்‌ மக்களதுபுலன்களுக்குக்‌ குறிப்‌ 

பால்‌ உணர்த்துகிறார்கள்‌. ஈம்மன தீதில்‌ அழகு உணர்ச்சி 
யைத்‌ தூண்டும்‌ சொற்கள்‌ கொண்டு வாழ்க்கையை 
இழைத்துக்‌ காட்டுகிற இலக்கியத்திலும்‌ இவ்வாறே. 
எழுத்தாளர்‌ பலர்‌ ; அவர்களுள்‌ இலக்கியக்‌ கலையாளர்‌ 
சலரேயாவர்‌. விரிந்து பொருளில்‌, இலக்கியம்‌ என்பது 
மக்கள்‌-இன த்தார்‌ எழுதிய அனை கீதையும்‌ குறிக்கலாம்‌ ; 
சரித்திரம்‌, சாஸ்திரம்‌, கவிதை, கதை முதலியன எல்‌ 
லாம்‌ அதன்கண்‌ அடங்கும்‌. மிகச்‌ சுருங்கிய பொருளில்‌, 
இலக்கியம்‌ என்பது அழகு உணர்ச்சி ததும்ப எழமூதஇுயன 


6: இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


வற்றையே குறிக்கும்‌ ; மக்கள்‌ எழுதியுள்ள ன பல அதன்‌ 
கண்‌ அடங்காது ஒழியும்‌. வெயில்‌, குளிர்‌ முதலியவற்‌ 
அக்கு அஞ்சி ஒதுங்கும்‌ புகலிடமாக மட்டும்‌ அமைந்த. 
நமது வீடுகளைச சிற்பம்‌! என்று கருதமுடியாது. 
அல்லவா ? அதுபோலத்தான்‌ இலக்கியக்‌ கலையிலும்‌, 
ஏகதேசமாக, ஒரு சரித்திர- -நூல்‌ அல்லது விஞ்ஞான 
நூல்‌ இலக்கியமாகக்‌ கருதப்படலாம்‌. ஆனால்‌ அப்‌ 
பொழுது நூற்பொருகளையும்‌ அதனைத்‌ தெளிவுறுத்தும்‌. 
முறையையும்‌ மறந்துவிடுகிறோம்‌. நூலின்‌ சொல்‌- 
அழகிலும்‌, நடை-அழகிலும்‌, பொருள்‌-அழகிலும்‌ மன தீ 
தைப்‌ பறிகொடு,த் துவிடுகிறோம்‌. 


இந்தக்‌ கலையழகு தான்‌ (artistic quality) இலக்கியத்‌ 
இன சிறப்பு-இயல்புகளுள்‌ முதன்மையான து. இறப்பு 
இயல்புகளுள்‌ இரண்டாவது இலக்கியத்தின்‌ குறிப்பாற்ற 

லாகும்‌ (5பஓgestiveness). இது நமது: 
குறிப்பாற்றல்‌ அறிவினைக காட்டிலும்‌ நமது உணர்சி 
யையும்‌ பாவனா சக்தியையும்‌ தொழிற்‌. 

படுத்துகிறது. நமக்கு வெளிப்படையாகச்‌ சொல்வதைக்‌ 
காட்டிலும்‌ ஈமது ஆன்ம உணர்வை எழுப்பி விடுவதிலே 
தான்‌ இதன நலம்‌ சிறக்கின்றது. சீதை தானும்‌ காப்‌ | 
'உற்கு உடன்‌ வருவதாக இராமனிடம்‌ 'வற்புஅத இம | 
பொழுது, அவன்‌ “எல்லையற்ற இடர்‌ தருவாய்‌” என்றான்‌ 
இச சொற்கள்‌ அறிவிற்‌ சிறந்த பொருள்‌ யாதொன்‌ றை | 
யும்‌ கூறிவிடவில்லை ; ஆனால்‌ ஈமது பாவனா சக்‌ இயை ! 
அண்டிப்‌ பெரியதோர்‌ ஊகஉலகை இயற்றி, நம்‌ 
மன ததை அங்கே சஞ்சரிக்கச்‌ செய்றது. சிறிய எளிய 
சொற்கள்‌ ; ஆனால்‌ அவைகள்‌ பேராற்றல்‌ வாய்க்‌ தன. 
இராவணன்‌ தன்‌ :தம்பி கும்பகர்ணனை த துயிலெழுப்பி 
அமைகத்துவரச செய்கிறான்‌. வந்ததும்‌ கும்பகர்ணன்‌, 

ஆனதோ வெஞ்சமர்‌ அலகில்‌ கற்புடைச்‌ 

சானகி துயர்‌ இனம்‌ தவிர்க்த தில்லையோ ? 
என வினவுகிறான்‌. இவ்‌ அடிகள்‌ சிறப்புடைய பொருள்‌ 


ஒன்றனையும்‌ அறிவுறுத தவில்லை. இக்கேள்விகளுக்கு. 
விடை எ திர்பார்க்கப்படவும்‌ இல்லை. ஆனால்‌ இவற்றால்‌ 


இலக்கியமாவது. யாது? ர்‌ 


வேறோர்‌ உலகு நமது அகக்கண்‌ முன்‌ விரிந்து தோன்று 
கிறது; நமது மனோபாவனை அங்கே புகுந்து உலவுகிறது. 
தீவினைகள்‌ எல்லாம்‌ ஒருபுறம்‌: நல்வினைகள்‌ எல்லாம்‌ 
எதிர்ப்புறம்‌, இருபக்கமும்‌ ஒன்றோடொன்று எதிர்த்துக்‌ 
கொடும்போர்‌ புரியக்‌ தொடங்குகின்றன ; ஒன்றன்‌ 
' வலிமையைப்‌ பிறிதொன்று அறியலாயிற்று. (இராவண 
னது தீய காமம்‌, ௮அக்காமத்‌ இன சூழ்ச்சி, அதன விளைவு? 
இவற்றால்‌ நிரம்பியது பாவனை-உலூல்‌ ஒரு பாதி; 
பிறிதொரு பாதியில்‌ இராமனது தூய காதல்‌, அக்‌ காத 
அக்கு நேர்ந்த இடையூறு, அவனது குலத்திற்கு ஏற்‌ 
பட்ட பழி, அவமானம்‌, இப்பழியை நீக்குதற்கு எடுத்த 
உபாயம்‌, இதன்‌ விளைவு: இவை நிரம்பியுள்ளன. தீவினை 
ஒரு புறமும்‌, நல்வினை மற்றொரு புறமும்‌ தன்னைத்‌ இப்‌ 
போலக்‌ காய்ந்து நிற்க, இடையே புழுப்போலக்‌ அடித்‌ 
துத துன்புஅுகின்றாள்‌ சான. எவ்வகைக்‌ துன்பத்‌ 
திலும்‌ தனது கற்பைக்‌ காத்துக்கொள்கின்றாள்‌ இவ்‌ 
அரும்‌ பெறல்‌ நங்கை, இவ்வாறு அமைந்த ஓர்‌ கற்பனை- 
உலகு மேலை அடிகளால்‌ சிருஷ்டிக்கப்‌ படுகின்றது. 
புதிய உலகுகக த்‌ தோற்றுவிக்கும்‌ மாயா சக்தியை 
இச்சொற்கள்‌ படைத்துள்ளன. 
கண்ணனது குழலிசையிலே ஈடுபட்டுப்‌ பெரி 
யாழ்வார்‌, : 
சிறுவிரல்கள்‌ தட்விப்‌ பரிமாறச 
செங்கண்‌ கோடச்‌ செய்யவாய்‌ கொப்ப 
குஅவெயர்ப்‌ புருவம்‌ கூடலிப்பக்‌ [ளிப்பக்‌ 
கோவிர்தன்‌ குழல்கொ டூதினபோது 
பறவையின்‌ கணங்கள்‌ கூடுதுறந்து 
. வந்து சூழ்ந்து படுகாடு இடப்பக்‌ 
கறவையின்‌ கணங்கள்‌ கால்பரப்‌ பிட்டுக்‌ * 
கவிழ்ம்‌ திறங்கிச்‌ செவியாட்ட இல்லாவே. 
என்று கூறுகிறார்‌. மாயக்‌ கண்ணனது மாய இசையிலே . 
இக்கவிஞர்பிரான்‌ மயங்கித்‌ தம்மை இழந்து நின இதோடு, 
இலக்யெத்‌ இன்‌ பெருமல த்தை அளம்து அறிதற்கு ஓர்‌ 
அளவகோலையும்‌ இவர்‌ தந்துள்ளார்‌. இலா குறிப்பிட்ட 


8 இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


பறவையினம்‌ முதலியவற்றைப்‌ போல, நம்மையும்‌ துன்ப 
இன்பங்கள்‌ விரவிக்‌ கடக்கின்‌.ற இந்த நனவுலகினின் றும்‌ 

நழுவி ஓடிப்போய்‌ இன்பமயமாயுள்ள 
இலக்கியத்தின்‌ கனவுலகிலே சில காலமேனும்‌ மகிழ்ந்து 
நோக்கம்‌ வாழும்படி செய்வதுதான்‌ உயர்தர 

இலக ளை கீதின்‌ சீரிய மாண்பாகும்‌. 
கலைகள்‌ அணை ததிற்கும்‌ பொதுப்பயன்‌ அறிவுறுத்துவது 
அனறு; இன்புறுத்துதலேயாம்‌. இலகயெமும்‌ நம்மை 
இன்புணத்துதல்‌ வேண்டும்‌; வாசகர்கள்‌ ஒவ்வொரு 
வரையும்‌ அவர்களது இதய உலகிலே இன்பப்‌ பூஞ்சொலை 
யொன்று நிருமிக்கச்‌ செய்து, அ.தன்கண்ணே ஒரு கலைக்‌ 
கோயிலை அழகுற நிறுவப்‌ பண்ணுதல்‌ வேண்டும்‌. 
அப்பொழுது தான்‌ இலக்கியம்‌ ? என்றி பெயர்‌ தகுதி 
யுடையதாகும்‌. 


/ மேற்குறித்த கலையழகு, குறிப்பாற்றல்‌ என்ற இரண்‌. 
நனவும்‌ அடிப்படையாகக்‌ கொண்டதுதான்‌ இலக்‌ 
யெத்‌தின்‌ மூன்றாவது சிறப்பு-இயல்பாகய நிலைபேறு 
டைமை (Permanence). ‘ உண்டி கொடுத்தோர்‌ உயிர்‌ 
கொடுத்தோரே ”. (புறம்‌. 18) என்று புறநானூறு கூறு 
கிறது. எனினும்‌ உலகம்‌ உண்டியினால்மட்டும்‌ வாழுவ 
குன்று. முயற்சி வேகம்‌, ஆசைப்பாடு, லெளகிகப்‌ 
பொருள்களில்‌ ஈடுபாடு : இவற்றால்‌ எத்துணை கலவரப்‌ 
பட்டாலும்‌, அழகுடைய பொருளை இழந்துவிட எளிதில்‌ 
மனம்‌ இணங்கமாட்டாது.| இது சிற்பம்‌, ஓவியம்‌ என்ப 
வற்றிற்‌ காட்டிலும்‌, செய்யுள்‌ பற்றிய 
மட்டில்‌ பெரிதும்‌ உண்மையாம்‌. நூல்‌ 
கள்‌ கோடிக்‌ கணக்காக வந்து. பெருகி 
விடும்‌ தற்கால உலகில்‌ நிலைபேறு 
டைமை அருமையே யாகும்‌. இக்‌ நூல்களின்‌ வெள்ளப்‌ 
பெருக்கு,தீ தற்காலத்து மட்டுமுள்ள ஒரு காட்சியன்று ; 
மிஃப பழைய காலந்தொட்டே அற்‌ வ்‌ தொடங்கி 
விட்டத. ௮. பி. 16-ம்‌ நூற்றாண்டின்‌ 1: இடைப்‌ பகுதியில்‌, 
கோவாணிலுள்ள ஏசு சங்க ததாரால்‌, இக்‌ இவரில்‌ ௮௪௬ 
வித்தை முகன்‌ முதலாகத்‌ தொடங்கப்‌ பெற்றது. தமிழ்‌ 
காட்டில்‌, கெ-ச்சியில்‌, இ. பி. 1577-ல்‌ மலையாளத்‌ தமிழ்‌ 


நிலைபேறுடைமை 


இலக்கு யாது? 9 


எழுத்துக்கள்‌ ஜொஆக்கெஸ்‌ கொன்ஸால்வெஸ்‌ (Joannes 
01881768) என்பவரால்‌ செதுக்கப்பட்டது,* 17-ம்‌ நூற்‌ 
ரண்டிலிருந்து தமிழ்‌ நூல்கள்‌ அச்சில்‌ வெளிவர,த்‌ 
தொடங்கின. அக்காலத்துற்கு முன்‌ கல்வியிற்‌ ப.ந்றுள்ள 
வர்களாலும்‌, ஆசிரியர்களாலும்‌, மாணாக்கர்களாலும்‌, 
அங்கங்கே உள்ள மடங்களின்‌ தலைவர்களாலும்‌, கோயில்‌ 

அதிகாரிகளாலும்‌, அரசியல்‌ அதிகாரிகளாலும்‌, நூல்கள்‌ 
ஏட்டுசசுவடி வடிவில்‌ பெரிதும்‌ பெருக்கமடைந்து 
போற்றி வரப்பட்டன. நமது நாட்டில்‌ மட்டுமேயன றி, 
பிற காடுகளிலும்‌. முற்காலத்தே நூல்கள்‌ மிக மிகப்‌ 
பெருகச்‌ செழித்திருந்‌ தன. அலெக்ஸான்டிரியா நக 
ரத்தில்‌ மிகப்‌ பெரியதொரு நூல்‌-நிலையம்‌ இருந்தது. 
வேண்டும்‌ நூலை எடுத்துக்‌ கையாள முடியாதபடி அத்‌ 
துணை மிகுதியாக நூல்கள்‌ இருந்தன என்று நிலையத்‌ 
இன பரிபாலகர்‌ வருத்தம்‌ உற்றனர்‌ எனச்‌ தெரியவரு 
கிறது. எனினும்‌, மிகப்‌ பலர்‌ அங்கே பிர இசெய்து 
கொண்டே யிருக்கனர்‌. ஒரு நூற்றாண்டில்‌ அவர்கள்‌ 
எழுதி முடி தீதிருக்கக்‌ கூடிய பிரதிகள்‌ இப்பொழுது ஒரு 
வாரத்தில்‌ ௮௪௬ ஏறி வெளிவருகின்றன. 


இர்நிலையில்‌ மக்கள்‌ இயற்றும்‌ நூல்களில்‌ எதுவும்‌ 
நிலைபேறுடையதா யிருக்குமோ என்பது ஐயப்‌ பாட்டிற்கு 
இடனா யுள்ளதே. தற்காலம்வரை நிலைத்துள்ள றந்த 
பாடல்கள்‌ பினவரும்‌ யுகங்களில்‌ ஜீவ தசையிலிரும்‌ து 
நம்முடைய பின்சம்‌,த இயரர்களை இன்புுத்தும்‌ என்பதும்‌ 
ஒரு தலையாகத்‌ அணியக்‌ கூடாததத. ஆனால்‌ வல்‌ 
்‌ என்பது பெருக்கெடு டும்‌ பேரா 
இலயம்‌ க ட்‌ வடவை ஆது 
ல்லா தூய்மை அடைறெது: சேறு, குப்பை 
ற்கு முதலியன எல்லாம்‌ அடியிலே தாழ்ந்து 
விடுனெறன ; மற்றை அழுக்குக்கள்‌ எல்லாம்‌ மேலே 
மிதந்து எளிதில்‌ ௮கன்றுவிடுகின்றன. இவ்வகையாக 
மலினங்கள்‌ எல்லாம்‌ ஒழிந்து தரயனவா யுள்ளனவே. 
இலக்கியம்‌ என்று பொதுவாக ஒப்புக்கொள்ளப்படுவன 


* Grierson: Linguistic Survey of India, Vol: IV. ஐ. 301 et seq: - 


10 இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


வாம்‌. தூய இலக்கியத்திலே இரண்டு இயல்புகள்‌ 
காணப்படுகின்றன. இந்த இரண்டு இயல்புகளையும்‌ 
இலக்யெத்தின்‌ சிறப்பு அறிதற்கு அளவு- -கருவிகளா” 
கவும்‌, நிலைபேறு தெரிதற்கு உரிய உரைகல்லாகவும்‌ 
நாம்‌ தொள்ளலாம்‌. 


முதலாவ து அளவு-கருவி என நாம்‌ கூறத்தக்கது: 
இலக்கியத்தின்‌ உலகுப்‌ பொதுமை அல்லது அலைத து: 
வம்‌ (universality). அதாவது மக்கள்‌-இன ததுள்‌ 
டெரும்பாலர்க்குப்‌ பொதுவாயுள்ள ஆவல்களுக்கு இட 
மளிப்பதாயும்‌, எளியவான அடிப்படை உணரசசிகளுக்‌ 


அளவு குப்‌ பற்னுக்கோடாயும்‌ இலக்கியம்‌ 
கருவி: அமைதல்‌ வேண்டும்‌. காலதேச உபாதி 
உலகுப்‌ களைக கடந்து இயல்புகள்‌ பலவும்‌ இலக்‌ 
பொதுமை கியப்‌ பொருளில்‌ காணுதல்‌ வேண்டும்‌. 


வடமொழி இலக்கியம்‌, கிரேக்க இலக்கியம்‌, லத்தீன்‌ 
இலக்கியம்‌ எனவும்‌, ஜெர்மானிய இலக்கியம்‌, ஆங்கில 
இலக்கியம்‌ எனவும்‌, பல படியாக நரம்‌ பிரித்து உணர்‌ 
கிறோம்‌. ஒவ்வொன்‌ நிற்கும்‌ ஒரு சில சிறப்பு-இயல்புக 
ளும்‌ காணப்படுகின்றன. எனினும்‌, உயர்‌ தர இலக்கியம்‌ 
ஜாதிமத பேதங்களால்‌ கட்டுப்பட்டு நிற்பகன்று ; மனித: 
வர்க்கம்‌ அனைத்திற்கும்‌ ௮து பொதுவாக உள்ளதே. 
மக்கட்‌ பொதுவிற்கு இயற்கையாயுள்ள அடிப்படை. 
உணர்ச்சிகளையும்‌, உள்ளக்‌ கிளர்ச்சிககாயுமே அது முக 
கியமாக விரித்துணர்த்துவது. விருப்பு வெறுப்பு, 
இன்ப துன்பம்‌, பயபக்இ: இவைகள்‌ மக்கள்‌ இயல்பில்‌ 
தலைமையாயுள்ளன,. இவற்றை எத்துணை அளவாக 
இலக்கியம்‌ காட்டுகிறதோ அத்துணை அளவாக மனித: 
இனங்களில்‌ ஒவ்வோர்‌ இனத்தைச்‌ சார்ந்தவனிடத்தும்‌ 
இலக்கியம்‌ எஇர்‌உணர்சசியை எழுப்பவல்ல தாகிற அ. 
தந்கையாயுள்ள ஒவ்வொருவனும்‌ தசரதனது சோகத்‌ 
தின்‌ அளவை உணர்ந்து வருந்துவான்‌. எங்கெல்லாம்‌ மக்‌. 
கள்‌ வீரவாழ்க்கையைப்‌ போற்றுறொர்களோ, அங்கெல்‌ 
லாம்‌ வியாசர்‌,வான்மீகி, கம்பர்‌ இவர்களது ஒப்புயர்வற்ற 
கவித துவப்பெருஞ்சறெப்புப்‌ பக்தியுடன்‌ கொண்டாடப்‌: 
படும்‌. இமையே பெருகியிருக்கும்‌ நிலையைக்‌ குறித்து எங்‌: 


இலக்கியமாவது யாது? 13! 


கெல்லாம்‌ மனிதன்‌ சிந்திக்கிறானோ, அங்கெல்லாம்‌ புத்த: 
பசுவானது அருள்‌- -மொழிகள்‌ போற்றப்படுவனவாகும்‌.. 
குழந்தைகள்மீது அன்பு சுரக்கும்‌ மக்கள்‌ வாழ்கனெற 
இடங்களிலெல்லாம்‌, சந்திரமஇயின்‌ புலம்பல்‌ எதிரொலி 
எழுப்பவல்ல தாகும்‌. இவைகள்‌ எல்லாம்‌ உலகுப்‌ பொது 
மையாயுள்ள ஆசாபாசங்களைக்‌ குறித்து எழும்‌ பாடல்‌ 
களே நிலைபேறு உடையனவரயிருக்கும்‌ என்பதற்குத்‌ 
தக்க உதாரணங்களாம்‌. 


இரண்டர்வது அளவு- -கருவி எனக்‌ கூறததக்கது- 
ஆசிரியனது ஆன்மாவிற்கே தனித்து உரிய ஒரு சிறப்பு- 
இயல்பு ஆகும்‌. இதனை அவனது * இலக்கிய நடை”? 
என்று கூறலாம்‌. தற்குறிப்பேற்றம்‌, உயர்வு கவிற்சி 
முதலிய அணிகளும்‌, எதுகை மோனை முதலிய நயங்‌ 
களும்‌ நடை என்று நினைப்பது தவறு. இங்ஙனமே: 
கருத்தைச்‌ செவ்விதாக வெளிப்படுத்தும்‌ சொல்லமைப்பு 
வகை தான்‌ நடை என்பதும்‌ தவறாகும்‌. . இவையெல்லாம்‌ 
மேலெழுந்த வாரியாகப்‌ பார்தது எளிதிற கொண்ட சிறு 
முடிபுகள்‌ ஆகும்‌. ஆழ்ந்து சந்தித்தால்‌, ஆசிரியன து 
ஆன்ம குணங்கள்‌ அவன்‌ இலக்கிய நடையிலே, அவன. 
அறியாமலே, விளங்குகின்றன என்றே 
நாம்‌ கூறவேண்டும்‌. எனவே “ஆசிரிய: 
னுக்கும்‌ ௮வன்‌ கையாளும்‌ கடைக்கும்‌ 
வேறுபாடு இல்லை. இதனாலேயே * நடை. 
தான்‌ ஆசிரியன்‌” என்று ஒரு பிரெஞ்சு ஆசிரியர்கூறினர்‌. 
ஓர்‌ உவமானம்‌ இதனை நன்கு விளக்கவல்ல அ. ஆசிரியன்‌ 
ஒரு கண்ணாடி போன்‌ றவன்‌. கண்ணாடி குன்னை அடுத்‌: 
துள்ள பொருள்களை எல்லாம்‌ பிரதிபலித்துக்‌ காட்டு 
மாறு போல, ஆசிரியனும்‌ உலகத்துள்ள மக்கட்‌ பன்‌ 
மையின்‌ க௫த்துக்களையும்‌ உணர்சசிகளையும்‌ பிரதி 
பலிததுக்‌ காட்டுகிறான்‌. இங்ஙனம்‌ காட்டும்‌ அரி 
யனது ஆன்மாவே இலக்கிய நடையின்‌ மூலம்‌ என்று 
சொல்ல ததக்கது. நிறமற்ற கண்ணாடியே இல்லை ; அதன்‌ 
நிறத்தை அது புலப்படுத்தும்‌ உருவத்‌ இற்கும்‌ நன்கு 
ஊட்டி விடுகிறது. இதுபோலவே ஆசிரியனது இயற்கை 
யான. ஆன்ம குணமும்‌, அவன்‌ அறியாதே, அவன புலப்‌: 


்‌ இலக்கிய நடை 


12 இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


படுத்தும்‌ வாழ்க்கை - நிலையிலும்‌ படிந்து விடுகிறது. 
தனது ஆன்ம குணம்‌ படியாதபடி, எந்து ஆசிரியனும்‌ 

வாழ்க்கை - நிலையை வெளியிட இயலாது. இந்த ஆன்ம 

குணமே இலக்கியத்தின்‌ நடையாகப்‌ பரிணமிக்கிறது. 


மேற்கூறிய இரண்டில்‌, அலெத்துவம்‌ ஆசிரிய 
னுக்குப்‌ புறத்தேயுளள பொருள்பற்றியத; இலக்கிய 
கடை அவனது அகத்தேயுள்ள குணம்‌ பற்றியது. ஒன்று 
உலகுப்‌ பொதுமையாக உள்ளது; பிறிதொன்று ஆசிரி 
யனது தனிப்‌ பண்பாக உள்ளது. மனித வர்க்கத்‌ 
இனரின்‌ ஆழ்ந்த கருத்துக்களும்‌ உணர்ச்சிகளும்‌ முந்திய 
இல்‌ அமைகின்றன; பிந்தியதில்‌, அக்கருத்துச்கள்‌ முத 
லியவற்றிற்குத்‌ தன்நிறத்தை ஊட்டிப்‌ புலப்படுத்த 
கின்ற ஆசிரியனது வயம்‌ கள்வ அனுபவமும்‌ நிரம்பி 
அ௮மைந்துவிடுகின்றன. 


இலக்கியங்களைக்‌ கற்பதிலே நமக்கு ஒரு தனி இன்‌ 

பம்‌ விளைகின்றது என்று. முன்பே கூறப்பட்டது. நாம்‌ 
ஒரு புது உலகிலே புகுகிறோம்‌; ஈமது பாவனா சக்தி 
அங்கே வ; தெர்ழிற்படுகன்ற து. இதனால்‌ விளை . 
யும்‌ இன்பத்தைத்‌ தவிர, வேறொரு முக்கியமர்ன பயனும்‌ 
இவ்வகைக்‌ கல்வியால்‌ நமக்கு உண்டாகிறது. மனித 
ல்‌ உள்ளவாறு உ ணர்வதுதான்‌ அப்பயன்‌. 
மனிதனுக்கு இரண்டு தனிப்பட்ட பண்புகள்‌ உள்ளன. 
ஒன்று வெளிப்படையாக உள்ளது; பிறிதொன்று உள்‌ 
ளிடமாக இருப்பது. அவன செய்கைகளைச்‌ செய்யும்‌ கர்த்‌ 
கர்வாய்‌ இருப்பது மட்டுமன்‌ றி, கனவு 

இலக்கியக்‌ காணும்‌ கனவாளனாகவும்‌ இருக்கிறான்‌. 
கல்வி ஆதலால்‌, அவன்‌ எவ்வகைப்‌ பருவத்‌ 
இனனாயினும்‌, அவனை அறிக்து கொள்‌ 

வதற்கு அவனுடைய வெளி வரலாற்றைமடீடும்‌ உணர்‌ 
வசிதம்பாதியது அன்று; இன்னும்‌ ஆழ்ந்துசென்று 
அவனை நோக்குதல்‌ வேண்டும்‌. வெளி வரலாறு அவ 
னுடைய செய்கைகளையும்‌ அவன்‌ பலருக்குத்‌ தெரியும்‌ 
படியாக ஒழுகுகின்ற ஒழுக்கங்களையும்‌ பெரும்பாலும்‌ 
உணர்த்துகிறது. ஆனால்‌ ஒவ்வொரு பெருஞ்செயலும்‌ 
ஓவவெர்ரு வ்ந்து த்‌ லட்சியம்பற்மி, எழுகின்றது. 


இலக்கியமாவது யாது? 13- 


இந்‌ நோக்கத்தையும்‌ லட்சியத்தையும்‌ உணர்வதற்கு... 
அவனுக்கு உரிய இலக்கியத்தைக்‌ கற்றல்‌ வேண்டும்‌. 
ஏனென்றால்‌, அந்த இலக்கியத்‌இில்‌ தான்‌ அவனது 
லட்சியங்கள்‌ பதிவு செய்யப்பட்டிருக்கும்‌. உதாரண 
மாக, நமது தமிழ்‌ மக்களுடைய பூர்வ சரித திர. ததை. 
எடுத்துக்‌ கொள்வோம்‌. அவர்கள்‌ முறகால,த்தில 
சிறந்த போர்வீரர்களாக இருந்தார்கள்‌. உண்டு, உடுத்து, 
மகிழ்ந்து, உலகப்பற்று மிக்கவர்களாய்‌ இருந்தார்கள்‌. 
அவர்கள்‌ வாழ்நக்துவம்‌த மனையைப்‌ பற்றியும்‌ அவர்‌ 
களுடைய பழக்க வழக்கங்கள்‌ பறறியும்‌. சிறிது 
அறிவோம்‌. இவைகள எல்லம்‌ ஈமக்கு மிக்க சுவையுள்ள 
செய்திகள்‌. ஆனால்‌, நமது மூதானையாகளான அவர்‌ 
களைக்‌ குறித்து காம்‌ எதை அறிய முக்கியமாக விரும்பு 
கிரோமோ அது தெரிதற்கு அரிதாயுள்ளது. அவர்கள்‌ 
யாது செய்து வந்தார்கள்‌ என்பதை அறிவதோடு நாம்‌ 
திருப்தியடைய முடியாது. அவர்கள்‌ என்ன நினை த்தார்‌ 
கள்‌? என்ன உணர்ச்சிகள்‌ அவர்களை இயக்‌ வந்தன?!" 
அவர்கள்‌ வாழ்தல்‌, சாதல்‌ என்பனவற்றை என்ன 
உளப்பான்மையோடு நோக்கினார்கள்‌? எவற்றின்மீது 
அன்பு கொண்டிருந்தார்கள்‌? எவற்றினிடம்‌ பயங்கொண் 
டி ருக்‌ தார்கள்‌? தெய்வப்‌ பிறப்பிலும்‌ மக்கட்‌ பிறப்பிலும்‌ 
எவவகையாயுள்ள குணங்களை அவர்‌ 
வாழ்க்கையைப்‌ கள்‌ பாராட்டி வந்தார்கள்‌? இவற்றை எல்‌ 
ஃபுலப்படுப்பது லாம்‌ அறிய விரும்புகிறோம்‌. இவ்வகை 
இலக்கியம்‌ அறிவிற்கு வெளிவரலாறு பயன்படு 
வது அன்று. அவர்கள்‌ இயற்றியுள்ள 
இலக்கியமே தக்க கருவியாயுள்ள து. அவற்றைக்‌ கற்ற 
வுடன்‌ இப்பொருள்களை எல்லாம்‌. ந£ம்‌ உணருகிறோம்‌. 
உடல்‌ உரமும்‌ மன உர மும்‌ பெற்ற நம; ரதையர்கள்‌ 
கேவலம்‌ போர்‌ வீராகளாகமட்டும்‌ வாழ்ட்‌ து மடி..பவில்லை. 
அவர்களும்‌ மனித இயற்கை படைத்தவர்களின்‌ ஆல்‌ 
களுடைய. உணர்சசிகள்‌ அவர்கள்‌ நிய்‌: லட்சியங்கள்‌ 
நமது ஆனமர்விலும்‌ உணர்ச்சிலைமாய்ப்‌ புலனாகின்‌ 
அவர்களை மகிழ்வித்து வம்‌.கஃ பமானியர்‌ இன்னோரது 
களிலே நாமும்‌ ஈடுபடுளெது: இலக்கியங்களில்‌ பாது 
௮.இர்ச்சி எய்துறெது. ௮ர்களது பெருஞ்‌ சிறப்புக்குக்‌ 


[3 


14 இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


இன்‌ சிறப்பைக்‌ கண்டு, நமது மனமும்‌ அன்பு கொள்ளு 
கிறது. அவர்கள்‌ தங்கள்‌ தலைவர்கள்மீ து கொண்டுள்ள 
மாறாத பக்தியைக்‌ கண்டு, நாமும்‌ தேசபக்தி மீதூரப்‌ 
பெறுகிறோம்‌. போர்க்களத்தில்‌ அவர்கள்‌ அருஞ்செயல்‌ 
பிந்து உயிர்‌ நீத்த பின்பு, அவர்களுக்குக்‌ கல்‌ நட்டுப்‌ 
-/பயரெழுஇ அவர்களை வணங்கினர்‌ என்று தெரிந்து 
நாமும்‌ இதுபோன்ற புகழை எய்துதற்கு அவாவுறு 
கிறோம்‌. தூய பெண்மையைக்‌ கண்டு வணங்கிப்‌ 
போற்றுகிறோம்‌. தையை அலங்கரித்து அரசவைமுன்‌ 
அழைத்து வந்த பொழுது அங்குள்ளார்‌ பலரும்‌ அவ 
லாத்‌ தெய்வம்‌ எனக்கருஇக்‌ தலைமீது கைகூப்பி வணங்‌ 
கினர்‌ என்று கம்பர்‌ கூறுகின்றார்‌. 
சைவளம்‌ ஈவிற்றுமொழி கண்ணவர லோடும்‌ 
வையம்‌ அகர்‌ கொற்றவனும்‌ மாதவரும்‌ 
அல்லார்‌ 
கைகள்தலை புக்கன கருத்துள தும்‌ எல்லாம்‌ 
தெய்வமென உற்ற உடல்‌ சிச்தைவசம்‌ 
அன்றோ 
(கம்ப. கோலங்காண்‌. 48) 
இச்‌ செய்யுளின்‌ பொருள்‌ ஈமது கருத்திலும்‌ 
“டுதர்ய்ந்து அதனைப்‌. பண்படுத்துகிற து. நமது முன்னோர்‌ 
களுடைய துக்கங்களையும்‌ அவர்கள்‌ வாழ்விலுள்ள . 
இடாப்பாடுகளையும்‌ நாம்‌ கண்டு வருந்துகிறோம்‌. அவர்‌ 
களைப்‌ போலவே நாமும்‌ அனை த்துயிர்க்கும்‌ தக்‌) தயாகய 
இறைவனது அருளை நம்பி வணக்கமும்‌ சிறிது இறு 
மாப்பும்‌ கொண்டவர்கள்‌ ஆகின்றோம்‌. இவைகளும்‌ 
இவைகளைப்‌ போன்ற பல உணர்சி வகைகளும்‌, காலத்‌ 
.தால்‌ கவரப்படாது எஞ்சி நின்ற லெ அழகிய செய்யுட்‌ 
வீளை ரபா இமிகும்போது, ஈம்‌ ஆன்மாவினூடே எளிதிற்‌ 
அவனை நோக்கு தினை ஈம்‌ ர .தாதையர்களது லட்சிய 
னுடைய செய்கைககிகசைக்கச்‌ செய்கின்றன. 
படியாக ஒழுகுகின்ற 53. ள்ளன ஒவ்வொரு காட்‌ 
உணாகத்துிறது. ஆனால்‌ வைகளை உணர்வதற்கு, 
ஓவ்வெர்ரு நொக்கம்பற்றி, லட்ச சரித்‌ இரங்களைக்‌ கற்ப 


இலக்கியமாவது யாது? 15 


தோடு அமையாது, அ௮ச்செயல்கள்‌ முற்றுதற்குககாரண 
மாயிருந்த லட்யெக்கனவுகளை வெளியிடும்‌ அவர்களது 
இலக்கங்களையும்‌ கற்பது அவசியமாகும்‌. இதுபற்றியே 
அரிஸ்டாட்டில்‌ என்ற கிரேக்க ஆசிரியர்‌ சரி.த,இிர ததைக்‌ 
காட்டிலும்‌ கவிகை அதிகக்கெளரவம்‌ வாய்ந்தது; மிகுதி 
யான தத்துவ-உண்மைகளையும்‌ கொண்டது என்று 
கூறினர்‌. ஜெர்மானிய மகாகவி கெய்த்தே “உலகமுழு 
வதையும்‌ மக்கட்‌ பண்பின தாகச்‌ செய்வதே இலக்கியம்‌ 
ஆவது" என்று உணர்த்தினார்‌. 


பெரும்பாலார்‌ இலக்கியம்‌, மற்றைக்‌ கலைகளை ஒப்பப்‌ 
யாவனா சக்தியின்‌ லீலையே என்றும்‌, ஒரு புதிய நவீன த்‌ 
தைப்‌ போல இன்பு தீதுகறது என்னும்‌, அனுபவ 
கிலையில்‌ பயன்தரத்தக்கதன்று என்றும்‌ கருதுகின்ற 
னர்‌. இது மிக்க வினோதமே. இதனைக்‌ காட்டிலும்‌ 
உண்மையின்‌ வழுவியது பிறிது ஒன்றும்‌ இல்லை. ஒரு 
நாட்டினரின்‌ லட்சியங்களை இலக்கியமே போற்றிப்‌ பாது 
காத்து வழங்கி வருறெ து. காதல்‌, நம்பிக்கை, கடமை, 
நட்பு, சுதந்திரம்‌, பக்தி முதலியன பற்றி லட்சியங்கள்‌ சில 
கைக்கொள்ளப்படும்‌. இவ்வகை லட்சியம்‌ மனித வாழ்‌ 
வின்‌ தனிப்பட்ட ஒரு சிறந்த கூறு என்று சொல்லத்‌ 
தகுவது ; பாதுகாத்துப்‌ பிற்‌ சந்ததியாருக்கு வழங்கப்‌ 
படுமவற்றுள்‌ இதனினும்‌ சிறந்தது காணுதல்‌ அரிது. 
கிரேக்கர்கள்‌ மிகவும்‌ வியத்தற்கு உரிய மக்கட்‌ பிரிவினர்‌ 
என்று கருதப்படுகிறாரகள்‌. எனினும்‌, 


ஆன்ம அவர்கள்‌ அருமையாகத்‌ தந்தவற்று 
லட்சியங்களை ளெல்லாம்‌, ஒரு சில லட்சியங்ககாயே 
வெளியிடுவது குற்காலத்தார்‌ பெரிதும்‌ போற்றுகின்ற 
க்கள்‌ னர்‌. இந்த லட்சியங்கள்‌ அழகுபற்றியன 


வும்‌ உண்மை பற்றியனவும்‌ ஆம்‌. அழகு 
பற்றியன அழிவு எய்தும்‌ தன்மையுள்ள கற்களின்‌ மூல 
மாய்ப்‌ புலனாகின்றன. உண்மை பற்றிய லட்சியங்கள்‌ 
அழிவில்லாத இலக்கியங்களின்‌ மூலமாய்ப்‌ புலனானெ 
றன. கிரேக்கர்‌, எபிரேயர்‌, ரொமானியர்‌ இன்னோ து 
லட்சியங்களே ' அவ்வவர்கள அ இலக்கியங்களில்‌ பாது 
காக்கப்பட்டு வந்து, அவர்களது பெருஞ்‌ இறப்புக்குக்‌ 


16 இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


காரணமாரயிரும்‌ கன; பிற்பட்ட தலைமுறை மக்களுக்கு 
மதிப்பரிய செல்வமாய்‌ முடிந்தன. தமிழ்‌ மக்களது 
லட்சியங்களும்‌ இங்கனமே அவர்களது இலக்யைய்‌ 
களிலே அமைந்துள்ளன. ஆனால்‌, இந்த லட்சியங்கள்‌ 
தமிழ்‌ மக்களுக்கு மட்டுமன்‌ திப்‌ பாரத மக்கள்‌ அனைவர்க்‌ 
கும்‌ பொதுவானவை. எனவே, இவைகள்‌ பாரதம்‌: 
பொது மொழியாகிய வடமொழியிலும்‌ அதன்‌ வழிப்பட்ட 
பிறமொழிகளிலும்‌ காணப்படுகின்றன. பாரத மக்கள்‌ 
அனைவரும்‌ பல்வேறு தொகு தியின்ராய்‌ ஆ தியில்‌ இரும்‌, 
போதினும்‌, ஒரு குடும்பத்‌ இனராகப்‌ பிற்காலத்தில்‌ 
ஒற்றுமைப்‌ பட்டுவிட்டனர்‌ என்பது மேற்கூறியது 
லிருந்து விளங்கும்‌. தற்காலது தில்‌ அஹிம்ஸா தர்மச்‌ 
தைப்‌ பெரியதொரு லட்சியமாகக்‌ காந்தியடிகள்‌ மேற்‌ 
கொண்டு நம்மக்கள்‌ அனைவரும்‌ அதனைக்‌ கைக்‌ கொள்ளு 
தல்‌ வேண்டும்‌ என்று கூறி வருகிறார்‌, இந்தத்‌ தர்மம்‌ 
இன்று நேற்றுப்‌ பிறந்தது அன்ணு ; பூர்விகத்‌ தமிழ்‌ 
மக்கள்‌ மேற்கொண்ட யாகும்‌. பண்டைத்‌ தமிழ்‌ 
இலக்கியங்களிலும்‌, சிறப்பாகத்‌ இருக்குறள்‌ போன்ற 
அரிய நூல்களிலும்‌, * இன்னா செய்யாமை” என்ற பெய 
ரால்‌ வற்புறுதஇக்‌ கூறப்பட்டதே யாகும்‌ இந்த 
அஹிம்ஸா லட்சியம்‌. இது நம்மையும்‌ பாரத தேசத்துப்‌ 
பிற மக்களையும்‌ இயககவந்த லட்சியமாகும்‌. இன்றளவும்‌: 
இது அழியாமல்‌ இருப்பதற்கு ஒரு காரணம்‌ நமது 
பழைய இலக்கியங்களிலே அமைந்து நின்று இது பாது 
காக்கப்பட்டுள்ளமையே. லட்சியமே மக்கள்‌ வாழ்விற்குப்‌ 
பெருந்துணையாக நிற்பது, இதனைக்‌ தெளிவுறுத்தும்‌ 
இலக்கியங்கள்‌ எப்பொழுதும்‌ போற்றக்‌ தக்கன. ௬ருங்‌ 
கக்‌ கூறின்‌ நமது நாகரிகம்‌, நமது அபிவிருத்தி, நமது 
இல்லொழுக்கம்‌, ஈமது சமயநெறி முதலிய எல்லாம்‌. இந்த 
லட்யெங்களையே மிகத்‌ இண்ணிதான அடிப்படையாகக்‌ 
தவ பழகத்‌ நில்லாமை சால நிலை பெற்ற இவ்‌ 

உலகத்தில்‌ நீடித்து நிலைத்து நிற்பது லட்சியம்‌ ஒன்று 
தான்‌. ஆதலால்‌. தலைமுறை தலைமுறையாக இதனை 
வழங்கி வருகிற இலக்கியங்களின்‌ பெருமையை அள 

விட்டுக்‌ கூற முடியாது. மக்கள்‌, நகரங்கள்‌, அரசியல்கள்‌, 
நாகரிகங்கள்‌ முதலிய எல்லாம்‌ மறைந்துவிடலாம்‌; ஆனால்‌ 


இலக்கியமாவது யாது? - 17 


ஸட்சியங்கள்‌ என்றும்‌ அழியமாட்டா. ஒரு கல்லி 
னுடைய செயல்‌ ஒன்றை இங்கே ஞாபகப்படுக தலாம்‌. 
அவனுக்கு எழுத துவாசனை சிறிதும்‌ கிடையாது; ஆஃவே 
எழுதியது ஒன்றையும்‌ வாசிக்க அவனுக்கு. இயலா- அ]. 
ஆனால்‌, தெயவபக்‌ இ நிறைந்தவன்‌. அல்லா என்ற இரு 
நாமத்தின்‌ பெருமையை நன்கு அறிந்தவன்‌. எழுத்துக்‌ 
கள்‌ அடங்யெகடி.கக்‌ துண்டுகளை எங்கே கண்டாலும்‌ 
அவன பொறுக்கித்‌ இரட்டி வைத்துக்‌ கொள்வது வழக்‌ 
கம்‌. ஏனெனில்‌, ௮வைகளில்‌ எதிலேனும்‌ அல்லாவின்‌ 
்‌ நாமம்‌ இருத்தல்‌ கூடும்‌ அல்லவா ? இவன கருஇச்‌ செய்‌ 
தது போலவே, நாமும்‌ செய்தல்‌ வேண்டும்‌. உலகத்து 
லுள்ள பலவகைப்பட்ட: இலக்கியங்களிலும்‌, மேற்பார்‌ 
வைக்கு எதிர்ப்படாமல்‌, ஏதாவது லட்சியம்‌ மறைந்து 
கிடக்கக்கூடும்‌. ஆதலால்‌, இலக்கியங்கள்‌ எல்லாம்‌, எவ்‌ 
வகையவா யிருப்பினும்‌, நம்மால்‌ அருமையாகப்‌ பாது 
காத்துப்‌ போற்றப்பட வேண்டியனவே ஆகும்‌. 
மேற்‌ கூறியவற்றால்‌ இலக்கியத்‌ தன்‌ தன்மையை 
நாம்‌ ஒருவாறு உணரலாம்‌4|இலக் கியம்‌ உண்மையும்‌ அழ. 
கும்‌ நிரம்பிய சொற்களால்‌ வாழ்க்கையைப்‌ புலப்படுத்த 
கிறது ; அது மனிதனது ஆன்மாவையும்‌, அவன்‌ கருத்‌ 
துக்கள்‌ உணர்ச்சிகள்‌ தலை நோக்கங்கள்‌ முதலியவற்றை 
யும்‌, சொல்‌-வடி.விலே காட்டும்‌ குறிப்பாகும்‌; ஆன்மாவின்‌ 
உண்மைச்‌ சரித்திரமாக உள்ளது அதுவே; அதன்‌ 
சிறப்பு-இயல்புகள்‌ கலையழகும்‌,. குறிப்பாற்றலும்‌, கிலை 
பேற்றுப்‌ பண்புகளும்‌ ஆகும்‌. அதன அளவு-கருவிகள்‌ 
அதனுடைய அகிலத்துவமும்‌, அதன்‌ தனிப்பட்ட 
ந்‌ அமைப்பும்‌ ஆகும்‌. அதன்‌ 'பயனாவது நம்மை 
இன்புஅ,த்தலே அன்றி, மனிதனின்‌. உண்மை இயல்பை 
அறிவுஅத்து தலும்‌ ஆகும்‌. அதாவது, மனிதனுடைய : 
செய்ல்களைக்‌ காட்டிலும்‌ அவனது ஆன்ம இயல்பினை 
உண்ர்‌த்துவதுதான அதற்குச்‌ சிறந்த பயன எனக்‌ 
கொள்ளுதல்‌ வேண்டும்‌. நமது நாகரிகம்‌ அனை திற்கும்‌ 
“ய்டையாயுள்ள லட்யெங்களை மானிட சமுதாயத்‌ 
இிற்குட பாதுகாத்து வழங்குதலினாலே, கம்மால்‌ 
விரும்‌ கற்கத்‌ தகுவனவற்றுள்‌, ௮து: தலைசிறந்த 
தொடு தம்‌. 


2 


இலக்கியத்தின்‌ பயன்‌ . 


தமது பண்டை நூல்களிலே அறம்‌, பெர்ருள்‌, 
இன்பம்‌, வீடு அடைதல்‌ நூற்பயனே * என்னு கூறப்பட்‌ 
டுள்ளது, இவை புருஷார்க தங்கள்‌ 


பண்டை என்றும்‌ உறுஇப்‌ பொருள்கள்‌ என்றும்‌ 
நூல்களின்‌ சொல்லப்படும்‌. அறம்‌, பொருள்‌, இன்‌ 
கருத்து பம்‌, வீடு என்பனவ.ற்றுள்‌ ஒன்றையோ 


அல்லது பலவற்றையோ ஒருவன்‌ 
அடைவதற்கு உதவுவதுதான்‌. நூலின்‌ பயன்‌ என்பது 
இதன்‌ கருத்து. இருவள்ளுவர்‌, 
கற்றதனால்‌ ஆய பயன்‌ என்கொல்‌ வாலறிவன்‌ 
.... கற்றுள்‌ தொழாஅர்‌ எனின்‌ 
என்று கூறினார்‌. நூல்‌ கற்பதனால்‌ உண்டாக வேண்டும்‌ 
பெரும்பயன்‌ இறைவனைக்‌ தொழுவதுகான்‌ என்பது 
இவரது கருத்தாகும்‌. இத்தகையவாய கருத்துக்களை த 
தற்காலத்து அறிஞர்கள்‌ ஒப்புக்‌ கொள்வார்களா? 
டாக்டர்‌ ஜான்ஸன்‌ என்ற ஆங்கில விற்பன்னர்‌. 
வாழ்க்கை இன்பத்தை அகர்வதற்கும்‌ வாழ்க்கைத்‌ து 
பத்தைப்‌ பொறுத்தற்கும்‌ நமக்குக்‌ ௫2 


டாக்டர்‌ ப. பிப்பதே இலக்கியம்‌ என்ற: 
ஜான்ஸன்‌ வாழ்க்கை இன்பங்கள்‌ வேண்‌ அம்‌, 
கருத்து" . வேண்டும்‌” என மக்களில்‌ ஒரு சாரார்‌ 


முறையிடுகன்றனர்‌. மற்றொரு சாரார்‌, 
* வாழ்க்கைத்‌ துன்பங்கள்‌ பொறுக்க மூடியவிள்‌ யே! 
எவ்வாறு பொறுப்பது !' என வருந்தி ஓலமிடுஒ றன ர, 
இன்பங்கள்‌ அடையும்தோனும்‌ மேன்மேலும்‌ 6 வை 


இலக்கியத்தின்‌ பயன்‌ ன 
வண்டும்‌ என்ற அவா மேலிடுகிறது. துன்பங்களுஆர 
ஒரு முடிவில்லை என்றும்‌ தோன்றுகிறது. இவ இரன்‌ 
னுள்‌ இன்பத்தை நெறிப்படுத்தி அளவிட்டு அனுப , 
பதற்கும்‌, துன்பத்தை மனவலிமை கொண்டு பெரழப்‌ 
பதற்கும்‌ கற்பிக்கும்‌ நூல்‌ சிறந்த இலக்கியமாவகுற்கு2 
தடையே ல்லை. இக்கருத்து தீ தற்காலத்தாருக்குகள்‌ 

ஒத்ததாக இருக்கும்‌ என்றே தோன்றுகிறது. "சல 

னால்‌, மக்கள்‌ மனவலிமையை இடைவிடாது பரி 

சோதித்துக்‌ கொண்டிருக்கும்‌ இன்ப துன்பங்களில்‌ இலக்‌ 

இயம்‌ எவ்வாறு உதவுதல்‌ கூடும்‌? இக 

இலக்கியம்‌ கேள்விக்கு விடை எளிதன்று. ஒரு 
' உதவும்‌ முறை வழியை இங்கே கூறலாம்‌. 


இன்பதுகர்ச்சிக்கு ஆதாரமாயிருப்பது தன்மறதீ 

கும்‌. தன்னை மறந்தால்‌ தான்‌ இன்பத்தில்‌ ஆழ்ந்து 
நின்று அதனை முற்ற அகர்‌தல்‌ கூடும்‌. துன்பப்‌ பொறு 
இக்கும்‌ தன்மறதி இன நியமையா தத. தன்னை மறந்த 
இடத்துத்‌ துன்பம்‌ பாதிக்கமாட்டாது. ஆதலால்‌, இலக்‌ 
இய ஆசிரியன்‌ வாசகர்களிடத்தில்‌ தன்மற தியை உண்‌ 
டாக்க வேண்டும்‌. அவர்களுக்கு “கான்‌” என்ற உணர்ச்சி 
தாற்காலிகமாக அறவே இல்லாது ஒழித்தல்‌ வேண்‌ 
டும்‌. இவ்வாறு செய்ய வல்லவன்‌ தான்‌ சிறந்த இலக்கிய 
ஆசிரியனாவான்‌. இதற்கு எளிதான 

நவீனகமும்‌ ஒரு வழி உண்டு. சிரியன்‌ பல மக்‌ 
இலக்கியமே கத தன்‌ இலக்கியத்தில்‌ சிருஷ்டித்து 
விடுதலே இவ்வழி. ஒரு கவீனக ததை 

(Novel) எடுத்துக்‌ கொள்ளுவோம்‌. இதில்‌ பல பாத 
_இரங்கள்‌ வருகிறார்கள்‌. அவர்களுடைய வாழ்க்கைகளும்‌ 
இனப்ங்களும்‌ துன்பங்களும்‌ : விரிவாகக்‌ கூறப்படுகின்‌ 
றன. அவர்களுடைய செய்கைகளிலே ஈடுபட்டு வாசகன்‌ 
தனது மனத்தைப்‌ பறிகொடுத்துவிடுகிறான்‌. கன்னை 
அவை மறந்துவிடுகிறான்‌. இம்மறஇயால்‌ அவனுக்கு 
இன்பம்‌ விக்கிறது. நவினகங்களும்‌ சிறந்த 


ந _இல்கு $ய/ அ திவு வளர்ச்சிக்கு உதவாத நூலை இலக்‌ 


t 


ள்‌ இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


யம்‌ என்று கூறலாமா?” என்னு சிலர்‌ கேட்கலாம்‌... 
னகமும்‌ அறிவு வளர்ச்சிக்கு உதவுவதேயாகும்‌. இது: 
, ரழ்க்கையைப்‌ பிரதிபலித்துக்‌ காட்டும்‌ ஒரு பெரிய 
“'ண்ணாடி போன்றது. பிறவகை இலக்கியங்களைக்‌ காட்‌ 
வும்‌ இது மிகவும்‌ அகன்ற பொருட்காட்சியைத்‌ தெரி 
க: வல்லது. இதன்‌ தன்மை பல திறப்‌ படும்‌. கதைக்‌ 
மறின்‌ நயத்தில்‌ சில நவ்‌ னகங்கள்‌ சிறந்து விளங்க. 
லாம்‌.  வழக்க-ஒழுக்கங்களின்‌ சி;த்திரங்களாகச்‌ சில 
அமையலாம்‌. மக்களது குண விசேஷங்களின்‌ காட்சியாகச்‌ 
ல விளங்கலாம்‌. வாழ்க்கைத்‌ தத்துவங்களை உப௧௫9) த. 
தற்கு உரிய கருவியாகச சில பயன்படலாம்‌. இங்ஙனமாக 
அன்றி, நவீனகத்தின்‌ ஆசிரியனது ஆன்ம இயல்பை” 
அறிந்துகொள்ள வேண்டும்‌ என்ற பேரவாவை முற்று: 
வித்தற்கும்‌ இவ்வகை இலக்கியம்‌ உதவலாம்‌. அறிவை: 
வளர்த்து; இன்பத்தைப்‌ பெருக்குதற்கு மேற்கூறிய்ன 
டீபா தயவை அல்லவா? ஆகவே துன்பத்தைப்‌ போக்க: * 
இன்பத்தை மிகுவிப்பது, தான்‌ இலக்கியத்தின்‌ பயன : 
என்பது இதனால்‌ விளங்கும்‌. 
சமையற்காரன்‌, போர்வீரன்‌, இலக்கிய ஆசிரியன்‌ 
இம்மூவரும்‌ ஒருவகையால்‌ ஒப்புமையுடையவர்கள்‌. . 
சமையற்காரன்‌ காய்கறி பதார்த்தங்‌: 
இலக்கிய காத்‌ இருத்துகிறான்‌. பல்வேறு வகை 
ஆசிரியன்‌ யாகப்‌ பக்குவங்கள்‌ செய்கிறான்‌. இவன்‌ 
்‌.... இருத்தும்‌ முறையும்‌ பக்குவம்‌ செய்யும்‌ 
முறையும்‌ நாம்‌ விசாரிக்க வேண்டும்‌ அவசியமில்லை. 
சமையல்‌ அறைக்குள்‌ போகவேண்டிய தில்லை. அவன்‌: 
சமையல்‌ ஈன்றாயிருக்றெது என்ற முடிபு தான நமக்கு: 
வேண்டியது. போர்வீரன்‌ ஆயுதம்‌ கவசம்‌ முதலியன 
தரித்திச்‌ சன்ன த்‌தனாகு தலும்‌, போர்க்குச்‌ செல்லு தலும்‌, 
பல்வேறு முறையில்‌ சண்டை புரிதலும்‌ நாம்‌ நுணுகித்‌ 
தெரிந்து கொள்ளவேண்டும்‌ விஷயங்கள்‌ அல்ல.. அர்ச்‌ 
களத்துக்குப்‌ போகவேண்டிய இல்லை. பாரில்‌ ; அவண்‌. 
வெற்றி கொண்டான்‌ என்ற முடிவே நக்கு வேண்டுவது... 
இவர்களை ப்போலவே ஆசிரியன்‌ கையாளும்‌ முறையும்‌ 
அவன து கட்டுக்கோப்பு முதலியனவும்‌ வாசகர்கள்‌ தற 


1 


இலக்கியத்தின்‌ முதல்‌ தோற்றம்‌ 91 


ஏணமாகக்‌ தெரியவேண்டும்‌ விஷயங்கள்‌ அல்ல. அவன 
இயற்றிய நூல்‌ வாசகர்களுக்கு இன்பம்‌ விளைக்கிறதா 
என்ற கேள்வியே முக்கியம்‌. 

ஓர்‌ ஆசிரியனது நூலைக்‌ கற்கவேண்டும்‌ என்ற கடப்‌ 
வரடு ஒருவருக்கும்‌ இல்லை. ஒவ்வொருவரையும்‌ கற்கும்‌ 
படியாகக்‌ தூண்டவேண்டிய அம்சங்கள்‌ 

இலக்கியத்தின்‌ . ஆசிரியன து நூலில்‌ அமைக்‌ திருத்தல்‌ 
பயன்‌ வேண்டும்‌. ஆசிரியன்‌ இதை மறக்கலா 
காது. மக்களை இன்புறுத்துவ௫ே இலக்‌ 

கியத இன்‌ பயனாகும்‌. 


இலக்கியத்தின்‌ முதல்‌ 
தோற்றம்‌ 


மக்களின்‌ சரிதத் தில்‌ முதன்முதல்‌ கேல்‌ :நிய இலக்‌ 
இயம்‌ எவ்வகைத்தா யிருந்தது ? இக்கேள்வ்யே இங்கே 
பரி£லனை செய்ய எடுத்துக்கொண்டது. எவ்வாறு 
இலக்கியம்‌ தோன்றிற்று என்ற கேள்வி மேலைக்‌ கேள்வி 
யோடு நெருங்கிய தொடர்பு உடையது ; 


ல்‌ ்‌ a - ச 
இலத்தின்‌ ஆனால்‌ அது முற்றிலும்‌ வேறுபட்டதா . 
கண்ணை கும்‌. இலக்கியம்‌ எவ்வகைத்து என்பதில்‌ 


அதன்‌ தன்மையையும்‌ அது தோன றிய 
நிலைமையையும்‌ நாம்‌ மனத்திற்‌ கருதுகிறோம்‌. இங்கே 
கமக்கு உதவும்‌ கருவிகளுள்‌ ருக்கியகமானவை மனித 


22 இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


வர்க்க நூல்‌ (ethnology), சமுதாய நூல்‌ (8061010ஐ3);. 
இலக்கிய வரலாற்று நூல்‌ (history of literature) ஆகிய: 
மூன்‌ அமேயாம்‌. உள நூல்‌ (psychology) அடுத்த படியாகப்‌ 
பயன்படலாம்‌. எவ்வாறு தோன்றியது என்ற கேள்வியில்‌, 
கோன்‌ நிய தன்‌ காரணத்தை நாம்‌ மனத்திற்‌ கருது 
கிறோம்‌. இங்கே நமக்கு உதவும்‌ கருவிகளுள்‌ முக்கிய. 
மானது உளநூலே யாகும்‌. இவ்‌ வேறுபாட்டை நாம்‌ 
நன்குணர்தல்‌ வேண்டும்‌. 
முதன்முதல்‌ தோன றிய இலச்கியாம்‌ எவ்வகைக்து: 
என்பதை இனி நாம்‌ ஆராயப்‌ புகுவோம்‌. இவ ஆராயசசி 
தன்‌ முதற்படியாக உளள ஓர்‌ எளிய உண்மையை நாம்‌ 
உணர்ந்து கொண்டோமானால்‌, அது பெரிதும்‌ அனு. 
கூலமாயிருக்கும்‌. உலகதீதுள்ள இலக்கியங்களில்‌ உரை 
நடையில்‌ உள்ளவை காலத்தாற்‌ பிற்பட்‌ 


முதலில்‌ ' ர x ட்‌ ்‌ 
ன்றி: தாரி தாகத்‌ 
செய்யுள்‌ முக ர அ 


லுள்ள ஆ.தி.நூல்களுக்கு முந்தியஇலக்கி 
யம்‌ உலகத்துள்ள எம்‌ மொழியிலும்‌ இல்லை; இவற்றுள்‌ 
சில செய்யுள்வடிவில்‌ உள்ளன. நமது தமிழ்‌ மொழியி 
லும்‌ இப்போது அகப்படும்‌ இலக்கியங்கள்‌ எல்லாவற்‌. 
அள்ளும்‌ மிக முந்தியது செய்யுளால்‌ இயனறதே. நமது 
பண்டைத்‌ தொகை நூல்கள்‌ இதற்குச்‌ சான்று பகரும்‌. 
தொல்காப்பியத தில்‌ செய்யுளியற்‌ சூத்திரங்களில்‌ (செய்‌. 
173-6) உரைநடை கூறப்பட்டுள்ளதே என்று சிலர்‌ 
வினவலாம்‌. நான்கு வகை உரைகடைகள்‌ உள்ளன : 


பாட்டிடை வைத்த அக னும்‌ 
பாவின்‌ றெழுஈத களவி யானும்‌ 


பொருள்மர பில்லாப்‌ பொய்மொழி யானும்‌ 

பொருலொடு புணர்ந்த ககைமொழி யானும்‌ 
என்று 

உரைவகை நடையே நான்கென மொழிப. 


இவற்றுள்‌ முதலாவது பாட்டிடை வைத்த குறிப்‌ 
பினால்‌ வருவது. இஃதொழிய மற்றை மூன்றுமே உரை 
கடை என்று இளம்பூர (ர்‌ கருதினர்‌ ; பேராசிரியர்‌ மாறு: 


இலக்கியத்தின்‌ முதல்‌ தோற்றம்‌ 


பட்டு உரைத்தார்‌. சூத்திரத்தின்‌ பொருளோ கருகலா 
யுன்ளது. எங்ஙனமாயினும்‌ நூல்வழக்குப்‌ பயின்று 
முதிர்ந்த கால ததேயுள்ள உரைநடையையே இசசூத்திரங்‌ 
கள்‌ உணர்த்துகின்றன. ஆகவே செய்யுள்‌, உரைகடை 
என்பனவற்றுள்‌ எது முறபட்டதென தநிறுவுதற்குத 
தொல்காப்பியம்‌ ஒரு சான்றாக உதவு, தலில்லை. ஆங்கில: 
மொழியிலும்‌' செயயுளே (Beowயf) முற்பட்டது. பிற 
மொழிகளிலும்‌ இங்ஙனமே ஆதல்‌ காணலாம்‌. 
இங்கே கூறிய கொள்கையை வலியுஅ,த்தும்‌ சான்று 
கள்‌ பல உள்ளன. இவற்றுள்‌ ஒரு சில விஞ்ஞான சாஸ்‌ 
இர முடிபுகளைப்‌ பின்பறறியன. இவை 
செய்யுள்‌- களை விடுத்து, எளிமையாயுள்ள 
வழக்கைப்‌ இரண்டு சான்றுகளைத்‌ தருகிறேன்‌. 
பின்பற்றியது முதலில்‌ இப்போது அகப்படும்‌ உரை 
ஆதி உரைநடை நடையில்‌ மிகப்‌ பழமையானதை எடுத்‌ 
துக்கொள்வோம்‌. உதாரணமாக, நக்‌ 
ரர்‌ இயற்றியதாகக்‌ கூறப்படும்‌ களவியல்‌ உரையை 
நோக்குவோம்‌. காதலால்‌, கார்‌ மருங்கின்‌ மினனுப்‌ 
போலவும்‌ நீர்‌ மருங்கிற்‌ கொடி போலவும்‌ தளிரும்‌ முறியும்‌ 
தந்து குளிரும்‌ நளிருங்‌ கவினியெழா நின்றதோர்‌ 
கவின்பெறு கொடிப்போலுங்‌ காரிகை கண்ணாடி. 
மண்டில த்து ஊகாவி போலக்‌ காணக்‌ காண ஒளி மழுங்‌ 
இக்‌ கனல்‌ முன்னிட்ட மெழுகுபாவை போல மனமுருகிப்‌ 
பசந்து காட்டினாள்‌ ” (பவா. 52-8) என்பது அதில்‌ ஒரூ 
வாக்கியம்‌. இதில்‌ செய்யுட்கே உரிய எதுகை மோனைகள்‌ 
பயின்று வருகின்றன ; ஒருசில பகுதியைச்‌ செய்யுளின்‌ 
அடிகளாகவே அமைத்துவிடலாம்போல தீ "தோன்று 
இறது. இவ்‌ உரை நடை செய்யுட்கு உரிய இயல்புஃதூக்‌ 
கையாளுகின்றது. அடிப்பட்ட செய்யுள்‌ வழ ஒகப்‌ 
- பின்பற்றி இவ்உரைநடை தோன்றியுள்ளது ௭௪ -பதில்‌ 
ஜயமில்லை. இங்ஙனமே பல . மொழிகளிலும்‌ : உள்ள 
பண்டை உரைநடைகள்‌ அமைந்துள்ளன. செய்யுளே 
முற்பட்டது என்பதை இச்சான்னு நன்கு விளக்குஇறது. 
பிறிதொரு சான்றும்‌ உரை௩டையின்‌' வரலாறு 
பற்றியதே. காலத்தால்‌ முற்பட்டுச்‌ செல்லச்‌ செல்ல 


/ 


ததத "இலக்கியன்‌ சிந்தனைகள்‌ 


செய்யுள்‌, உரை நடை என்ற இரண்டற்கும்‌ உரிய வேறு 
பாடு மங்கிக்கொண்டே வருகிறது; இறுதியில்‌ வேறு * 
பாடே இல்லாது செய்யுள்‌ மாத்திரம்‌ 


உரைநடை தனித்து நிற்கிறது. இதற்கு ஓர்‌ 
வரலாறு: உதாரணமாக ச சிலப்பதிகாரத்தில்‌ 
செய்யுள்‌, வரும்‌ உரை பெறு கட்டுரையை நாம்‌ 
மயக்கம்‌ கூறலாம்‌ : (அது கேட்டு, கொங்ளெங்‌ 


கோசர்‌ தங்கணாட்டக த்து நங்கைக்கு, 
விழவொடு சாந்‌திசெய்ய, மழை தொழிலென்றும்மாரறு கர்‌ 
யிற்று.” இங்கே வேறுபாடு சிறிது சிறிதாக மங்கி வரு 
வதைக்‌ காணலாம்‌. 
உரை நடையின்‌ வகைகளுள்‌ ஒன்றாகிய *.பாட்டி டை 
வைத்த குறிப்பினானும்‌ ” என்பதற்கு உதாரணமாக, 
கயலெழுதிய இமய நெற்றியின்‌ 
அயலெழுதிய புலியும்‌ வில்லும்‌ 
நாவலம்‌ தண்பொழில்‌ மன்னரோ(டு) : 
ஏவல்‌ கேட்ப அரசாண்ட 
மாலை வெண்குடைப்‌ பாண்டியன்‌ கோயிலுள்‌ 
காலைமுர சியம்புமாகலின்‌ 
கெய்ம்‌ முறை நமக்‌ இின்றாகுமென 
". வையை தன்‌. மகளைக்‌ கூஉய்க்‌ 
கடை கயிறு மத்துங்கொண்(டு) 
இடைமுது மகள்‌ வற்துதோன்‌ அமன்‌: 


என்ற) ஆய்ச்சியர்‌ குரவைப்‌ பகுதியை இளம்பூரணர்‌ 
காட்டினர்‌. இங்கே வேறுபாடு முற்றும்‌ அழிந்து 
\ பேர்யினமை காணலாம்‌. இவ்‌ உதார 


பாட்டிடை ணங்கள்‌ இலக்கிய வரலாற்றில்‌ மிகப்‌ 
வைத்த பிற்பட்டனவே யாயினும்‌, 'இவற்றினுட்‌ 
குறிப்பு : பொதிந்த உண்மை இலக்கியத்தின்‌ 


தொடக்க நிலைக்கும்‌ பொருந்துவதே 
ஆம்‌. ஆகவே இவ்வரலாற்று முறையே நோக்கினும்‌, 
உரைநடைக்கு முற்பட்டது செய்யுள்‌ எனபது புலனா 


கும்‌. 


இலக்கியத்தின்‌ முதல்‌ தோற்றம்‌ 95 


மேலே சுட்டிய விஞ்ஞான நூற்‌ சான்றுகள்‌ இந்தத்‌ 


அணிபை ஐயத்திற்கு இடனின்றிக கெளிவுறுத்துகின்‌ 


அன. 


ஆனால்‌ அம்‌ நூல்களிற்‌ பயிற்சி யுடையார்க்கே 


அவற்றை எளிதில்‌ தெற்றென உணர இயலுமா தலின்‌, 
அவற்றை இங்கே விவரிக்க முற்படவில்லை. ப 


இங்ஙனமாக, செய்யுளே முற்பட்டுத்‌ தோன்‌ றியது 


என்பதை ஒருவாறாக உணர்ந்தோம்‌. செய்யுளும்‌ பல 


வகைத்தாயுள்ளது., அவற்றுள்‌ எவ்‌ 


கவிதை வகைச்‌ செய்யுள்‌ காலத்தால்‌ முற்பட்‌ 


வகை 


டது என ஆராய்தல்‌ வேண்டும்‌. சில 
வகைகளை இங்கே தருகிறேன்‌. பாரதி 


யாரின்‌. ஆரியதரிசன த்தில்‌ புத்தபகவானைப்‌ பற்றிய 


செய்யுள்களைப்‌ பார்ப்போம்‌: 


கனவென்ன கனவே - என்றன்‌ 
கண்‌ அயிலாது ஈனவினில்‌ உற்ற , (கன) 


குன்‌ றத்தின்‌ மீதே - அம்தக்‌ 

குன்‌ றத்தின்‌ மீதே - தணி 

நின்‌ றதோர்‌ ஆல கெடு மரம்‌ கண்டேன்‌ (சன) 
பொன்‌ மரத்தின்‌ கீழ்‌ - அந்தப்‌ 

பொன்‌ மரத்தின்‌ கீழ்‌ - வெறுஞ்‌ 

சின்மய மானதோர்‌ தேவன்‌ இருக்தான்‌ (கன 


புத்த பகவன்‌ - எங்கள்‌ க 

ன்‌ பனை அரம்‌ பலர்‌ 

சுத்த மெய்ஞ்ஞான ச்‌ சுடர்முகம்‌ . த காம்‌ 

I கண்டேன்‌ கேட்டு 
மாம்‌. 

்‌ தது த ௮ நளின்‌ 

காந்தியைப்‌ பார்ததேன்‌ - அவன்‌ மதனின்‌ 


காந்தியைப்‌ பார்த்தேன்‌ - உப , கன்ம்னத்‌ 
சாந்தியில்‌ மூழ்கத்‌ த்தும்பிக்‌ குளித்‌; பர்க்க; 


26 இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


இங்கே பாரதியார்‌ கண்விழி திருந்தும்‌ நனவிற்‌ 
கனவு காணுஇிருர்‌. அவரது உயரிய பாவனா : சக்தி 
விரைந்து தொழிற்படுகிறது. அதியற்‌ 
தன்‌ பொருட்டுக்‌ புதமான காட்சிகள்‌ அவர து மனக்கண்‌ 
கவிதை முன்னே கோன்றுகின்றன. அவற்றுள்‌ 
ஒன்று குன்ற ததன்‌ மீதுள்ள ஆலமர த: 
இன்‌ ழோகப்‌ புத்தபகவான்‌ அறிவொளி வீசுந்‌ இவய 
மங்கள மூர்‌.ததியாய்‌ வீற்றிருக்கும்‌ காட்சி. இதனைத்‌ தம்‌: 
பாவனா சக்தியினால்‌ உருப்பெறுவித்துத்‌ தம்‌ உணர்வி 
னால்‌ உணர்ந்து விம்மிதம்‌ எய்‌ துகன்றார்‌. இச்‌ செய்யுட்‌ 
பகுதி பாரதியின்‌ சுய சிருஷ்டியாகும்‌. தம்‌ பொருட்‌ , 
டாகவே, தாம்‌ ஆனந்தம்‌ அடைதற்‌ பொருட்டே, இயற்‌ 
நியதாகும்‌; பிறர்‌ யாருக்கும்‌ இக்‌ கற்பனையுலகில்‌ இட 
மில்லை. | ஒர்‌ ஆசிரியன்‌ தன்‌ ஆனக்குத்தின்‌ பொருட்டு 
தன்‌ கவித்வ முயற்சியால்‌, தானே சிருஷ்டிக்கும்‌ இச்‌ 
கவிதை ஒரு வகை. இதனை த தன்‌ பொருட்டுக்‌ கவிதை எனப்‌ 
பெயரிடலாம்‌. 
இனி, வேறோர்‌ உதாரணம்‌ காண்போம்‌ : 
பல்லவி 
தாயின்‌ மணிக்‌ கொடி பாரீர்‌-அதைத்‌ 
தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திட வாரீர்‌ (தாயின்‌) 
சரணம்‌ 
ஓங்கி வளர்ந்ததோர்‌ கம்பம்‌-அதன்‌ 
உச்சியின்‌ மேல்‌ வந்தே மாதரம்‌ என்றே. 
பாங்கின்‌ எழுதித்‌ திகமும்‌-செய்ய 
என்ந பட்டொளி வீசிப்‌ பரந்தது பாரீர்‌ (தாயின்‌) 
காட்டீடித்கே பார இயார்‌ தம்‌ நாட்டு மக்களை "நோக்கித்தாம்‌ 
 மணிக்கொடியினை அவர்களும்‌ கண்டுகளிகூர்ந்து 


வக பதக்‌ இன்புறுமாறு அழைக்கின்றார்‌. பிறர்‌ 
ன ௫ உணர்ந்து இன்பு நற்‌ பொருட்டுப்‌ பாடிய 

குறிப்பு காதலின்‌, இதனைப்‌ பிறர்‌ பொருட்டுக்‌ 
- த கவிதை என்று பெயரிடலாம்‌. 

ஆம. ஆக 


உரைகடைஹுஹிரு வகையை நோக்குவோம்‌: 


இலக்கியத்தின்‌ முதல்‌ தோற்றம்‌ 97 
பல்ல்வி 
வந்தே மாதரம்‌ என்போம்‌-இந்த 
மாநிலத்‌ தாயை வணங்குதும்‌ என்போம்‌ 
(வந்தே): 


சரணம்‌ 
ஜாதி மதங்களைப்‌ பாரோம்‌-உயர்‌ 
ஜன்மம்‌ இத்தேசத்தில்‌ எய்தின ராயின்‌ 


வேதிய ராயினும்‌ ஒன்றே-அன்றி 
வேறு குலத்தின்‌ ராயினும்‌ ஒன்றே (வந்தே): 


3 % Rw % 


இங்கே பாரதியார்‌ தம்‌ காட்டினர்கள்‌ அனைவரையும்‌ 

உளப்படுத்தித்‌ தமது பாரத மாதாவை: 

உளப்பாட்டுக்‌ வணங்குவதற்கு அழைக்கின்றார்‌. ஆத 

கவிதை லால்‌ இதனை உளப்பாட்டுக்‌ கவிதை எனப்‌ 
பெயரிடலாம்‌. 


மேலே காட்டிய மூன்று கவிதைகளையும்‌ பாடியவர்‌ 
- ஒருவரே எனினும்‌, முதற்‌ கவிதைக்கும்‌ ஏனை இரண்டு 
கவிதைகளுக்கும்‌ ஒரு வேறுபாடு காணலாம்‌. கணிப்‌ 
பட்ட நிலையிற்‌ பாடியது முதலாவது: மற்றை இரன்டும்‌ 
சமுதாய நிலையிற்‌ பாடியவை. பிற்கூறிய: 


சமுதாய. நிலையிலே தோன்‌ நியவையும்‌ இரு கூறு 
நிலையிற்‌ படும்‌. சமுதாயத்தாரினின ணும்‌ தனியே 
பாடிய பிரிந்து கின்று முதலிற்‌ பாடி, பின்‌ ௮வ 
்‌ கவிதை ரும்‌ தாமும்‌ கூடிப்பாடுமாறு இயற்றியது: 


ஒரு கூறு; பிறிதொரு கூற சமுதாயத்‌. 
தாரினின்றும்‌ தன்னைப்‌ பிரித்துக்‌ கொள்ளாது அனை 
வரும்‌ சேர்ந்து பாடுதற்கு என இயற்றியது. 


28 இலக்கியச்‌ சிந்தனைகள்‌. 


கவிதை 
| 
ன. ட] 
தனி நிலை சமுதாய நிலை 
| | 
உளப்‌ படுத்தியது உளப்‌ படுத்தாதது 

இவவகைகளுள்‌ “எது காலத்தால்‌ முதன்முதல்‌ 
தோன நியதா,தல்‌ வேண்டும்‌? இதனை நிச்சயித்தற்கு எவ்‌ 
வகைப்‌ பாட்டுக்கும்‌ இன்‌ நியமையா த தாய்‌ அமைந்துள்ள 
ஓர்‌ உறுப்பு நமக்குப்‌ பயன்படுகிறது. 


ஒத்திசை செய்யுள்‌ எத தனை எளிதாயிருப்பினும்‌, 
கண்டார்‌ எத்தனையாக ஆரம்ப தநிலையிலிருப்பி 
மேனாட்டார்‌ னும்‌ (றரர்ரரரe), ௮,தன்கண்ணும்‌ இவ 


உறுப்பு அமைக்திருத்தல்‌ ஒரு,தலை. இவ 
உறுப்பு யாது எனில்‌ “ரர” ஏன்று ஆங்கில அறிஞர்‌ 
கூறுகின்ற ஒத்‌திசையேயாகும்‌. ஈமது செய்யுள்‌ இலக்‌ 
கண தீதிற்‌ காணப்படுகிற அசை, சர்‌, தளை, அடி. என்‌ 
பன இவ்‌ ஒத்திசை ஆகமாட்டா. :பா' என்பதனைப்‌ 
பேராசிரியர்‌ “சேட்‌ புலத இருந்த காலத்தும்‌ ஒருவன்‌ 
எழுத்துக்‌ சொல்லுக்‌ தெரியாமற்‌ பாடமோதுங்கால்‌, 
அவன்‌ சொல்லுனெற செய்யுளை விகற்பித்து இன்ன 
செய்யுளென்றனு உணர்தற்கே தவாஃப்‌ பரந்துபட்டுச்‌ 
செல்வதோர்‌ ஓசை” என விரித்துள்ளார்‌ (செய்‌, 1, உரை). 
இவர்‌ கருதுவதும்‌ ஒத்‌இசையாக மாட்டாது. செய்யுளின்‌ 
புற-உறுப்பில்‌ ஒன்று எனவே இது கொள்ளத்‌ தக்கது. 
அடி. சீர்‌, அசை என்பவற்றிற்கு ஆதாரமாய்‌ இவற்றோடு 
ஒ.ததிசைப்பதாய்‌ உள்ள ௮௧-உறுப்பும்‌ அதன்‌ எதிரெ௪ச 
லியாய்ப்‌ பற தது வெளிப்படும்‌ ஓசை நியதியுமே ஒத்‌ இசை 
யாவது. செய்யுள்‌-இலக்கண ஆசிரியர்கள்‌ இதனைக்‌ 
கூறு தது வியப்பன்று. செய்யுளின்‌ “அகப்‌-புற-உறுப்பு” 
என்னு கூறத்தகும்‌ இவ்‌ ஒதஇசைக்கு உரிய பெயர்‌ 
போலும்‌ வடமொழி, இராவிட மொழிகளில்‌ காணப்பெற 
.வில்‌&௦. செய்யுள்‌ ஆராய்ச்சியிற்‌ றந்த மேனாட்டு ஆசிரி 


இலக்கியத்தின்‌ முதல்‌ தோற்றம்‌ 99° 


யர்களே இவ்‌ அகப்‌-புற-உறுப்பின்‌ உண்மையை முத: 
லில்‌ தெளிவுற வகுத்துக்‌ கண்டவர்கள்‌. 


ஒத திசையின்‌ இயல்பினை ஒருவாறு உணர்ந்து” 


கொள்ளுதல்‌ நலமாகும்‌. புறப்‌ பார்வையில்‌, தாளம்‌, லயம்‌: 
என்பவற்றோடு இது நெருங்கிய தொடர்பு உடையது. 
அளவு பட்டுச்‌ செல்லும்‌ கால நிகழ்வே ஓ.க்திசையின்‌ 
மூலமாக உள்ளது. இதனை இசைப்‌ பாட்டுககளிலும்‌,.. 
நடனத்திலும்‌, தாள லயங்களாற்‌ குற்ப்பிடுகியோம்‌.. 
செய்யுளில்‌, குறித்த காலத்தில்‌, குறிப்‌ 
ஒத்திசையின்‌ பிட்ட நியதியில்‌, அடுத்தடுத்து நிகழும்‌ 
இயல்பு ஓலியழுத்தத்தால்‌ இதனை உணரு. 
கிறோம்‌. இவ்‌ வகை அழுத்தம்‌ உளதாவ: 
தறகுக்‌ காரணம்‌ குறில்‌, நெடில்‌ முதலிய உயிரெழுத்‌ 
துக்கள்‌ குறித்த ஒரு ரெமத திலே தொடர்பு உற்று நிரவி 


வருவதேயாகும்‌. கடிகாரத்தில்‌: ளெக்கன்ட்‌ ௮டிப்பதைதக்‌.. 


கவனித்‌ இருப்போம்‌. இந்த அடிப்புக்களில்‌ உண்மையில்‌ 
வேறுபாடில்லை யென்றாலும்‌, அவை தொடர்ந்து நிகழும்‌ 
போது ஒன்‌ அவிட்டு ஒன்னு அழுத்தமாக ஒலிப்பது 
போல நமக்குக்‌ தோன்றும்‌. இதுபோலவே செய்யுளில்‌ 
ஒலியமு,க தங்கள்‌, இடையிட்டு இடையிட்டு, ஒழுங்காக தீ 
தோன்‌ நிக்கொண்டே யிருக்கும்‌. இங்ஙனம்‌ முறைப்பட.. 
வரும்‌ ஒலியமழுத்தத்தைத்‌ தான்‌ “ஒத்திசை? என்று: 
இங்கே கூறியது. 

இவ ஓத, திசை செய்யுளிலே அதன்‌ ஓசையால்‌ - 
வெளியாவது என்பதை எளிதில்‌ அறிந்து கொள்ளலாம்‌. 
இவவாறேயன்‌ நி, தலை, கை, கால்‌ என்ற உடல்‌-உறுப்புக்‌ 
களின்‌ தொழிற்பாட்டினாலும்‌ இது வெளியாவது உண்டு.. 
சங்கீத சாஸ்திரத்தில்‌ ஞானம்‌ இல்லாதார்‌ ஈம்மிற்‌ பலர்‌ 
இருக்கின்றார்கள்‌. என்றாலும்‌, சங்கீ தக்கச்சேரிக்கு நாம்‌ 
போகிறோம்‌. அங்கே இனிய சங்கீதத்கைக கேட்டு 


்‌ அனுபவிக்கும்‌ போது, நம்மையறியாமலே * 


ஒத்திசையில்‌ நமது தலை ஆடத்‌ தொடங்குகிற து. நமது 
பரவசநிலை : கைகளும்‌. பாதங்களும்‌ தாளம்‌, போடத்‌ 
கோடங்குகின்றன.. இதற்குக்‌ காரணம்‌ 


ஒ.திதிசைதான்‌. ஓத்இசையின்‌ அடிப்பு,த்தரர மம்‌ கை, 


80 i இலக்கியச்‌ சிக்தனைகள்‌ 


கால்‌ முதலிய உறுப்புகளில்‌ பரவி, ஈம்மைப்‌ பரவச 
மாக்கித தாளமிடச்‌ செய்கிற து. அரங்கிலே நர்‌,த்தகயொன 
வள்‌, ஈடன தீதின்‌ இடையிடையே தாளத்தின்‌ அமைதி 
யில்‌ நிற்கும்‌ பொழுது, தன்‌ தலையை தீட்டி நீட்டி இழுப்‌ 
பதைப பலரும்‌ பார்‌ தீதிருக்கலாம்‌. .இது தன்‌ கழுத்தின்‌ 
அழகையும்‌, தலையின்‌ அழகையும்‌ மக்கள்‌ கண்டு மயங்கு 
இற பொருட்டன்று; வேண்டாத விகாரம்‌ என்றே பல 
ரும்‌ கருதலாம்‌. ஆனால்‌ உண்மையில்‌ நர்த்தகி வேண்டு 
மென்று மனமாரச்‌ செய்வதன்று இது. நடனம்‌ புரியும்‌ 
பொழுதும்‌ இடைப்‌ பொழுதிலும்‌ அவள்‌ சரீரம்‌ முழு 
வதும்‌ லயமயமாய்த்‌ துடிக்கின்றது; அவளால்‌ தன்னை 
அடக்கிச்‌ கொள்ள முடிவ இல்லை. ஓக இசையின்‌ பாரவசிய 
குணத்தால்‌ முற்றும்‌ தன்னையிழந்து செய்யும்‌ தலையாட்‌ 
டமே இதுவாகும்‌. ர 
ஓலி-அழுத்தத்தாலும்‌, உறுப்புக்களின்‌ தொழிற்‌ 
பாடுகளாலும்‌ புலப்படுகிற இந்த ஒத்‌ இசைக்கும்‌ நமது 
உணர்ச்சிக்கும்‌ நெருங்கிய தொடர்பு உண்டு. அளவு 
பட்டு அளவுபட்டு நிகழும்‌ உணர்ச்சியின்‌ தொடர்‌ கதியே 
இந்த ஒத இசைக்கு உரிய ஆதாரமென்று 
ஒத்திசையும்‌ சொல்லலாம்‌. இந்த உணர்சிகள்‌ தாமும்‌ 
உணர்ச்சியும்‌ இன்பம்‌ பற்றியனவும்‌ துன்பம்‌ பற்றியன 
வும்‌ என இரண்டு வகைப்படும்‌. இன்ப 
உணர்ச்சிகள்‌ நீடித்து நிற்கவும்‌, துன்ப உணர்ச்சிகள்‌ 
குறுகி ஒழியவும்‌, இவ்‌ உணர்ச்சிகளோடு தொடர்புற்று 
எழுகின்ற குரலும்‌ தெர்ழிலும்‌ உதவுகின்றன. ஆகவே 
மனம்‌, மொழி, மெய்‌ என்ற முக்கரணங்களும்‌ ஒத இசை 
யிலே தொழிற்படுகின்றன. 


மேற்‌ கூறியதனால்‌ ஒததிசையின்‌ இயல்பை ஒரு 

வான உணரலாம்‌. இவ்‌ ஒத்திசைகள்‌ எவ்விதமான 
முந்தாப்பங்களில்‌ தோன்றுகின்றன என்பதை இணி 
அறிதல்‌ வேண்டும்‌. இன்பத்திலும்‌ துன்பத்திலும்‌ 
முயறியிலும்‌ வீரச்‌ செயலிலும்‌ இவ்‌ ஒத்‌.இசை உண்‌ 
டாகல்‌ காண்கிறோம்‌. தற்காலத்திற்போலவே பண்டைப்‌ 
பழங்கால த. திலும்‌_ மக்கள து அநாகரிக தசையிலும்‌-- 


இலக்கியத்தின்‌ முதல்‌ தோற்றம்‌ 91 


இங்கே குறித்தன போன்ற சந்தர்ப்பங்களிலே ஓத்திசை 
நிகழ்ந்தன என்று சமுதாய நூலார்‌ 

ஒத்திசையின்‌ கூறுகின்றனர்‌. ஓர்‌ உதாரணத்தால்‌ 
தோற்றம்‌ இதை விளக்கலாம்‌. ஏதேனும்‌ ஒரு 
முயற்சியில்‌ அல்ல து வேலையில்முனைந்து 
தொழில்செய்யும்‌ ஒருவன்‌, அவ்வேலையின்‌ கஷ்டம்‌ புலப்‌ 
படாதபடி,தான அறிந்தபடி. பாடிக்கொண்டே வேலை செய்‌ 
கிறான்‌. இப்பாடல்‌ ஒ.க்திசையோடு அமைம்‌ இருப்பத 
னாலே, இவன்‌ மனம்‌ இவ ஒத்திசையில்‌ ஈடுபட்டு, வேலை 
யிலே ஊன்றி நிற்பதில்லை. வேலையும்‌ ஓ.த் இசையின்‌ 
வழிப்படுகிறது ; வேலையின்‌ பாரம்‌ இவனுக்குச்‌ தோன்‌ 
ஆவதில்லை. நரம்‌ கவனிக்க வேண்டுவது பிறிதொன்‌ 
அம்‌ உளது. இங்ஙனம்‌ தன்னை மறந்திருக்கும்‌ நிலை 
"யிலே, சுற்றுப்புற, த்துள்ள ஒ,ச இசை ஒலிகள்‌, ஒத்திசைச்‌ 
செயல்கள்‌ இவனை எளிதில்‌ மம்‌ வசமாக்கிவிடுகன்றன. 
இவனும்‌ பிறகூறிய ஓ.த்திசையின்‌ கண்ணே வசப்படு 
கிறான்‌. - 
! சுற்றுப்புறத்துள்ள ஒத்‌ திசையின்‌ வரலாறு யாது ? 
மக்கள்‌ வாழ்வின்‌ ஆரம்பகால த திலே மகிழ்ச்சிக்‌ கூத்து, 
பொது வேலை என்ற இரண்டின்‌ அடியாகச்‌ சமுதாயங்‌ 
கள்‌ (8001௧1 nif ) அமையத்‌ தெர்டங்கன. இவ்‌ 
உண்மையை மக்கள்‌ வரலாறுபற்றி ஆராய்க த. ஆசிரியர்‌ 
கள்‌ அனைவரும்‌ ஒப்புக்கொள்னெறனர்‌. இவ்‌ ஆரம்ப 
காலத்தே பலரும்‌ ஒன்றுசேர்ந்து கூட்டமாக ஆடியும்‌ 
பாடியும்‌ வந்தனர்‌. இவற்றைச்‌ சமுதாய ஆடல்‌, சமூ 
காயப்‌ பாடல்‌ என முறையே பெயரிடலாம்‌. சமுதாயப்‌ 
பாடலினின்று சான்‌ கவிதை தோன்ற 

சுத்றுப்புறத்து லாயிற்று. பலரா: ஒருங்கு கூடி ஆடிப்‌ 
ஒத்திசையே பாடுதல்‌ செய்தலினாலே, ஒல இசை இங்‌ 
சமுதாயப்‌ பாடல்‌ கே மிகமிக அவகியமாமிற று. சமுதாய- 
ஆடல்‌, தொழில்‌ முதலியவற்றினின்றே 

ஓ.ததிசை என்பது பிறந்தது. இதனால்‌ ௮ இமக்களின்‌ 
சரீர இயக்கத்தில்‌ ஒர்‌ இலாகவம்‌ உண்டரயிற்று; அவர்‌ 
களது சரிரபல,த்தை விரயம்செய்வஇல்‌ ஒரு சிக்கனம்‌ ஏற்‌ 
பட்டது; ஒரே இனம்‌ என்ற உணர்ச்சி பெருகிவனர்நக்ககு; 


32 “. இலக்கியச்‌ சிந்தனைகள்‌: 


மீண்டும்‌ மீண்டும்‌ முறையாகத்‌ .கோன்றும்‌ ஒலியாலும்‌: 
செயலாலும்‌ இன்பம்‌ பிறந்தது. இவை சமுதாய உள 
ஒற்றுமையை விளைத்தன. உள ஒற்றுமையின்‌. அறி 
குறியே சமுதாயத்தில்‌ நிகழ்ந்த ஒத திசை. 


சில அநாகரிக ஜாதிகளை கோக்கினால்‌, சமுதாய ஓது 
இசையின்‌ உண்மை நன்கு புலப்படும்‌. இவர்களிடையே 
ஆடலின்றிப்‌ பாடல்‌ இல்லை, இங்கனம பாடலின்றி 
ஆடல்‌ இல்லை; ஒரு பெயரே இரண்டனையும்‌. குறிக்கன்‌ 
தது. எனவே, ஆதுக்காலத்தில்‌ ஆடல்‌, பாடல்‌, கவிதை 
என்பன பிரிக்க இயலாத ச்ட்‌ தொழிலின்‌ அம்சம்‌: 
களாக இருந்தன. வட்டமாகச்‌ சற்றி 


ஒத்திசையே கிற்றல்‌, கைகோத்துத்‌ தழுவி நிற்றல்‌, 
ஆதிக்‌ பாதமும்‌ குரலும்‌ ஒத திசைககு இணங்‌ 
கவிதைக்கு கத தொழிற்‌ படுதல்‌: இங்ஙனம்‌, சமு 
உயிர்‌ தாய அடிப்படையும்‌, கலையின்‌ சமுதாயக்‌ 


தோற்றமும்‌ உளவாயின. இவற்றினின 
“தலி முற்‌ கூறிய முறையிலே கவிதைகளும்‌ தோன்‌ றின. 
ஆனால்‌, இக்கவிதைகள்‌, கூடி நிற்கும்‌ மக்களின்‌ தொகுதி 
முழுவ திற்கும்‌ அப்போதைய ஆவலாயுள்ள ஒரு விஷயம 
பற்றியே அமைந்தன. செய்யுள்‌ மரபுகள்‌, கதைகள்‌, புரா 
தன வரலாறுகள்‌, காதற்‌ செய்திகள்‌, ௩கட்சத தரங்கள்‌, 
சூரியோதயம்‌ முதலிய தோற்றங்கள்‌ சமுதாயக்‌ கவிதை 
களில்‌ இடம்‌ பெறவில்லை. ஒததிசையே இக்கவிதை 
களுக்கு உயிராக இருந்தது. 


ஆகவே சமுதாயத்தின்‌ உள ஒற்றுமையைக்‌ குறித 
தற்‌ பொருட்டுச்‌ சமுதாயச்‌ செயலாக மாறிய ஓர்‌ 


இயற்கை-உணர்சசியே ஒத இசையாய்‌ முடிகின்றது. 
இயற்கை-உலகில்‌ காணும்‌ ஒ.த்திசை, மது சுவாசம்‌, 
காடித்‌ கடிப்பு, அலையின்‌ ஏற்றம்‌-இறக்கம்‌, நட்சத்திரம்‌ 
முதலியவற்றின்‌ கதி, கண்ணை. 
சமுதாயக்‌ (cell) உட்கண்ணறை முதலியவற்றின்‌ 
கவிதை கடிப்பு : இவைகளோடு ஒத்திசை எவ்‌ 
னகைத்‌ தொடர்பு உடையது ? இக்கேள்‌ 
வியை இங்கே ஆராயவேண்டிய அவசியமில்லை. ஓது: 
இசை சமுதா 'தீதினின்‌னம்‌ தோன்றியது. ஒததிசை 


க்‌ த 


்‌. இலக்கியத்தின்‌ முதல்‌ தோற்றம்‌ 98 


யையே உயிராகவுடைய ஆதிக்காலத்தேத கவிதையும்‌ 
சமுதாயத்‌ இல்‌ தோன்‌ நிய த. ஆகவே, தொடக்க ததில்‌ 
கவிதை சமுதாயக்‌ கவிதையாகவே இருந்தது. குரவைப்‌ 
- பாட்டு, வள்ளைப்‌ பாட்டு முதலியன மிகமிகப்‌ பிற்பட்ட 
காலத்தனவாயினும்‌, சமுதாயக்‌ கவிதையின்‌ பரம்பரை 
யிலே தோன்‌ றியன வாகும்‌. 
இச்‌ சமுதாயக்‌ கவிதை எங்கேனும்‌ காணப்படு 
இற.தா? இக்‌ கேள்விக்கு மணித வர்க்க நூலாரும்‌ சமு 
தாய நூலாரும்‌ விடையளிக்கின்றனர்‌. ஆங்கிலத்தில்‌ 
‘primitive’, ‘primeval’ என்று இரண்டு வார்‌ த்தைகள்‌ 
' உள்ளன. இவற்றை “ஆதியியல்புளள” , 'ஆதிக்காலத்து' 
என முறையே மொழி பெயர்க்கலாம்‌. 
சமுதாயக்‌ முந்திய சொல்‌ தன்மை, நிலைமை முத 
கவிதை லியவற்றைக்‌ குறிப்பது; பிந்திய சொல்‌ 
காணும்‌ இடம்‌ காலத்தை மட்டும்‌ குறிப்பது. இரண்டி.ன 
கருத்துக்களும்‌ ஒன்றோடொன்று 
தொடர்பில்லா கனவாய்‌ இருத்தலும்‌ கூடும்‌. எவ்வா 
றெனில்‌ ஆதியியல்புள்ளன எல்லாம்‌ ஆ இக்கால ததன்‌ 
வாய்‌ இருககவேண்டும்‌ என்ற நியதி இல்லை. தற்கால கத 
வாழும்‌ ஜாதியார்‌ சிலர்‌ ஆதியியல்புள்ளவராய இருத்தல்‌ 
இயலும்‌. இவர்கள்‌ நாகரிகம்‌ என்னும்‌ பேராற்றின கத 
யிலே ஒன்றிச்‌ செல்லாது பிற்பட்டுத தங்கிவிட்ட மனித 
சமூகத்‌ இனர்‌. இங்ஙனமுள்ளவர்கள்‌ குற்காலத்துப்‌ பல 
பிரதேசங்களிலும்‌ காணப்படுகிரார்கள்‌. நம்‌ நாட்டிலும்‌ 
துடவர்கள்‌ (௦௧5) முதலானவர்கள்‌ இப்பகு இப்பட்ட 
வர்கள்‌. 'இவர்களிடையிலே சமுதாயக்‌ கவிதைகள்‌ 
உள்ளன. 


அறு இலக்கியத்தின்‌' 
கொன்மை-][ 


பல தேசங்களிலும்‌ முதன்‌ முதல்‌ தோன்‌ றிய இலக்‌ 
இயம்‌ சமுதாயக்‌ கவிதையா யிருந்தது. இதனை. நாகரிக 
ஏணியில்‌ ஏறி மேற்செல்லாது தாழ்ந்த படி.யிலிருக்கும்‌ 
மக்கட்‌ பிரிவினரிடையே காணும்‌ கவி 
சமுதாயக்‌ : தையின்‌ தன்மையினால்‌ நாம்‌ அறிகிறோம்‌. 
கவிதை மரபு காகரிகம்சிறக்து விளங்கிய பினபும்‌, ௪ழு 
தாயக்‌ கவியின்‌ மரபிலே தோன்‌ திய 
கவிதைகள்‌ ௨ உள்ளன. தோழியர்கள்‌ கூடி நெல்‌ குற்று 
தல்‌, பூக்கொய்தல்‌ முதலிய வினளையாட்டுக்களில்‌ ஒன்று 
சேர்ந்து களித்தும்‌, வினா விடுத்தும்‌, பாடுகிற பாட்டுக்‌ 
ட்கள்‌ இந்த இன ததை ச சேர்ந்தனவே. இவற்றிற்கு உதார 
ரணங்கள்‌ கலித்தொகை, சிலப்பதிகாரம்‌ முதலிய நூல்‌ 
களிலே காணப்படுகின்றன, 


பாடுகம்‌ வா வாழி தோழி வயக்களிற்றுக்‌ 
'கோடுலக்கை யாகநற்‌ சேம்பின்‌ இலைசுளகா 
ஆடுகழை நெல்லை அறை உரலுட்பெய்திருவாம்‌ 
யாடுகம்‌ வா வாழி தோழி கற்றோழி பாடுற்று 
இலங்கும்‌ அருவித்‌ த இலங்கும்‌ அருவித்தே 
வானின்‌ இலங்கும்‌ அருவித்தே தானுற்ற 
சூள்பேணான்‌ பொய்த்தான்‌ மலை 


தமிழ்‌ இலக்கியத்தின்‌ தொன்மை 1 35 


இளமழை ஆடும்‌ இளமழை ஆடும்‌ 
இளமழை வைகலும்‌ ஆடும்‌ என்‌ முன்கை 
வளைகெகிழ வாராதோன்‌ குன்று 


லி 


மணிபோலத்‌ தோன்றும்‌ மணிபோலத்தோன்‌ 


அம்‌ 
மண்ணா மணிபோலக்‌ தோன்றும்‌ என்‌ மேனி 

க யைத்‌ 
துன்னான்‌ அறந்தான்‌ மலை (கலித்‌, 41) 


இச்கலிப்பாட்டு நாகரிக முதிர்வில்‌ தோன்றியதென்பது 
செஞ்சொற்களால்‌ இழைத்து ஒப்பனை செய்த அதன 
செயற்கை அழகே ஈமககுப்‌ புலப்படுத்துறெ து. 

ஆதி இலக்கியத்தின்‌ தன்மையை இதுபோன்ற 
செய்யுட்கள்‌ பெற்றுள்ளமையால்‌, இவைகளே தமிழின்‌ 
ஆத இலக்கியங்கள்‌ எனக கொண்டு, இவற்றின்‌ காலத்‌ 
அத்தான்‌ தமிழ்‌ இலக்கியம்‌ முதன்‌ முதல்‌ தோன்‌ றியது 
எனக்கொள்ளுகல்‌ கூடாது. தமிழ்‌ இலக்கியத்தின்‌ 
தொன்மை வேறு சான்றுகளால்‌ துணியப்படுதல்‌ 
வேண்டும்‌. 

முதலாவது கர்ணபரம்பரை வரலாறுகளை கொக்கு 
வோம்‌. இவைகள்‌ இறையனார்‌ அகப்பொருள்‌ உரை 
யிலே ( பவா. பதிப்பு பக்கம்‌. 6-7) விரிவாகக்கூறப்‌ 


பட்டுள்ளன.  தலைச்சங்கம்‌, இடைச்‌ 
கர்ண சங்கம்‌, கடைச்சங்கம்‌ ஏன மூன்று 
பரம்பரைச்‌ சங்கங்கள்‌ பாண்டியர்களால்‌ நிறுவப்‌ 
செய்திகள்‌ பட்டன. இவற்றுள்‌ 1 தலைச்சங்க த்தில்‌ 


இரிபுரமெரித்த விரிசடைக்‌ கடவுள்‌, 
குன்‌ றமெறிந்‌,த முருகவேள்‌, நிதியின்‌ கிழவன்‌ (குபேரன்‌) 
என்ற தெய்வங்களும்‌ தமிழ்‌ ஆராய்ந்‌. தன ! இத்தெய்வன்‌ 
களுள்பட 4,449 பேர்கள்‌ இச்சங்க தீதில்‌ இருந்‌ தனராம்‌ ! 
1. சுமார்‌ 50 ஆண்டுகட்கு முன்னர்‌ £ செங்கொன்றரைக்‌ செலவு 
என்ற சிறு நூலொன்று உரையுடன்‌ மதுரையில்‌ அச்சிடப்பட்டு வெளி 
வந்தது. இது: தாப்‌ புலிப்பா' என்ற யாப்பினால்‌ (?) இயன்ற தரம்‌] அலைச்‌ 
சவ்கத்துத்‌ தோன்றிய நாலாம்‌ 7 இக்கட்டுக்ககதையின்‌ பொய்மை எலி இல்‌ 
அறியத்தக்கதே. 


96 இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


இச்சங்கம்‌ இருந்‌,த காலம்‌ 4,440 ஆண்டுகளாம்‌ ! இருந்த. 
இடமாகிய மதுரை கடல்வாய்ப்பட்டு அழிந்துவிட்ட 
தாம்‌! இடைச சங்கத்தில்‌ தெய்வங்களைக்‌ காணவில்லை ;: 
அவர்களுக்கும்‌ பதிலாக அக.த்இியனார்‌ என்ற ரிஷி இருக்‌ 
தனர்‌. இங்ஙனம்‌ மகத்துவத்தில்‌ சிறிதளவு குறைவு 
பட்டதுபோலவே, இச்சங்க ததிலிருக்‌ தவர்களது எண்‌ 
ணும்‌ குறைந்துவிட்டது. 38,700 பேர்கள்‌. தாம்‌ இதில்‌ 
தமிழ்‌ ஆராய்ந்தனர்‌. சங்கம்‌ இருந்த காலமும்‌ 4,700 
ஆண்டுகள்‌ தாம்‌. இச்சங்கம்‌ இருந்த கபாடபுரமும்‌ கடல்‌ 
கொள்ளப்பட்டு அழிவு எய்தியது. கடைச்சங்க த்தில்‌ 
தெய்வங்களும்‌ இல்லை, ரிஷிகளும்‌ இல்லை. எனவே, இக்‌ 
கடைச்‌ சங்கம்தான்‌ முற்றும்‌ மக்களால்‌ இயன்றது. 
இதற்கு ஏற்ப, பிற சிறப்புக்களும்‌ சிறிது சிறிது குறைவு 
பட்டுள்ளன. இதில்‌ 449 புலவர்கள்‌ பாடினார்கள்‌ ; இச 
சங்கம்‌ தமிழ்‌ ஆராய்ந்த காலம்‌ 1860 ஆண்டுகள்‌. இந்த. 
முச்சங்கங்களுள்‌ தலைச்சங்க வரலாற்றினை மட்டும்‌ அடி 
யார்க்கு கல்லார்‌ “ வேனிற்காதை? (1-2) உரையில்‌: 
கொடுத்துள்ளார்‌. 

இவ்வரலாறுகளை வாசித்து நோக்கிய அளவில்‌, தலை: 
இடைசசங்கங்கள்‌ முழுக்‌ கற்பனை என்பது புலனாகும்‌. 
எனவே, இவற்றை ஆராய்ந்து உண்மை காண முயல்‌: 
வது பயனற்ற செய்கை. தமிழின்‌ தொன்மையையும்‌: 
அதன்‌ தெய்வக்‌ தன்மையையும்‌ வற்புறுத்துதற்கு 
எழுதிவைத்த கற்பிதக்‌ ககதை என்றே இவை கொள்ள த. 
தக்கன. கடைச்சங்கத்தைப்பற்றிய வரலாறு அங்கன 
மன்று. இதிற்‌ கூறிய புலவர்களில்‌ பெரும்பா து 
செய்யுட்கள்‌ இப்போதும்‌ உள்ளன. இதில்‌ ஆரசய்க்‌ தன 
வாகக்கூணும்‌ நூல்களிற்‌ பெரும்பாலனவும்‌ இப்போ தும்‌: 
அகப்படுகின்றன. ஆனால்‌ இவ்வரலாற்றினும்‌ கற்பனைக்‌ 
கலப்புள்ளது என்ன கருத இடமுண்டு. ஐங்குறு நு: 
தொகுப்பித தவன்‌ யானைக்கட்சேய்‌ மாந்‌தரஞ்சேர லிரும்‌ 
பொறை. இவனும்‌ இவனது சமகால,த்தவனான தலை: 
யாலங்கான தது௪ செருவென்ற நெடுஞ்செழியனும்‌ பகை. 
வர்‌ என்பது மூன்று புறப்பாட்டுக்களாலும்‌ (17, 20, 22) 
அவற்றின்‌ பிறகுறிப்புக்களாலும்‌ விளங்குகிறது. இந்‌. 
நிலையில்‌ ஐங்கு௮ு நூறு மதுரைமாககரிற்‌ கூடியதர்கக்‌. 


தமிழ்‌ இலக்கியத்தின்‌ தொன்மை. 37 


கூறும்‌ கடைச்சங்க த்தில்‌ ஆராயப்பட்டிராது என்பது 
.இண்ணம்‌. இவ்வாறே சேர அரசர்களைப்பற்றியே 
முழுதும்‌ அமைக்க பதிற்றுப்பத்தும்‌ மதுரையில்‌ ஆரா 
யப்பட்டது என்பது பொருந்துவ தன்றாம்‌. மேலும்‌, 
எட்டுக்‌ தொகையைச்‌ சார்ந்த நூல்களுள்‌, தொகுப்பு 

வரலாறுகள்‌ கிடைப்பனவற்ணுள்‌ ஒன்றி 


கடைச்சங்கச்‌ லேனும்‌ மதுரையில்‌ கடைசசங்கம்‌ 
'செய்திகளிற்கில கூடிக்‌ தமிழ்‌ ஆராய்ந்ததாகக்‌ காணப்‌ 
உண்மையே படாமை ஊன்‌ றில்‌ கவனிக்கத்தக்கது. 


தொகை நூற்‌ புலவர்களுள்ளும்‌ ஒருவ 
ரேனும்‌ சங்கம்‌ ஒன்று இரும்ததாகப்போலும்‌ கூறினா 
சல்லர்‌. புறகானூற்று மூகவுரையில்‌ 6 இந்நூற்‌ செய்யுட்‌ 
களாற்‌ பாடப்பட்டவர்கள்‌ ஒரு காலத்தாரல்லர்‌...... 
.ஓரிடதீதாருமல்லர்‌, பாடியவர்களும்‌ இவ்வாறே” என 
டர்கடர்‌. சாமிநாதையரவர்கள்‌ எழுதியிருக்கிறார்கள்‌. 
இது மிகவும்‌ உண்மை என்பது கொகைநூ ற்‌ பயிற்சி 
யுடையார்‌ யாவரும்‌ அறிவர்‌. ஆனால்‌, இச்சங்க வரலாற்‌ 
தில்‌ சில உண்மைகள்‌ உள்ளன. இதன்கண்‌ “நானூற்று 
காற்பத்தொன்ப இன்மர்‌ பாடினார்‌ என்ப” என்று காணப்‌ 
படுகிற து. இந்த எண்‌, தொகை நூற்‌ புலவர்களின்‌ எண்‌ 
ணோடு பெரும்பாலும்‌ ஒத்துள்ளது. கங்குல்‌ வெள்ளத்‌ 
தார்‌, கல்பொரு சகிறுநுரையார்‌ முதலிய தொடராற்‌ 
பெற்ற சுமார்‌ 26 பெயர்களை நீக்குதல்‌ வேண்டும்‌. ஆசிரி 
யர்‌ பெயர்‌ காணாத செய்யுட்களில்‌, சிலவற்றை இயற்றிய 
வர்‌ பெயர்கள்‌ முற்காலத்து விளங்கி யிருக்கலாம்‌; 
இதனால்‌ ஒரு சில பெயர்களைக்‌ கூட்டுதல்‌ வேண்டும்‌. இங்‌ 
நனம்‌ கணக்கிட்டு கோக்கினால்‌, இறையனார்‌ அகப்‌ 
பொருள்‌ உரையில்‌ கூறும்‌ எண்‌ ஒதிது வருதல்‌ காண 
லாம்‌. ஆனால்‌ இப்‌ புலவர்கள்‌ வாழ்ந்த காலம்‌ 1850 
ஆண்டுகள்‌ என்பது முதலியன கற்பிதங்கள்‌ என்றே 
'கொள்ள க தக்கன. இவர்களது காலம்‌ சுமார்‌ ஒரு நூற்‌ 
ரூண்டின்‌ எல்லையேயாம்‌ என்பது எளிதில்‌ காட்டுதல்‌ 
கூடும்‌. இப்‌ புலவர்களின்‌' எண்ணேயன் றி, வேறு சில 
உண்மைகளையும்‌ அடிப்படையாகக்கொண்டு இவவர 
லாறு புனையப்பட்டுள்ள து. பாண்டியர்கள்‌ தங்கள்‌ தமிழ்‌. 
மமொழியின்மீது ஆரா,த பேரன்பு கொண்டிருந்தனர்‌. இது 


i 
| 


38 “இலக்கியச்‌ இத்தனைகள்‌. ! 


பற்றியே * தமிழ்கர்‌ பெருமான்‌” (முத்தொள்ளாயிரம்‌) 
£ தமிழ்‌ நாடன்‌ ” (இவாகரம்‌) முதலிய சிறப்புப்‌ பெயர்கள்‌ 
இவர்களுக்கு வழங்கப்பட்டன. இவர்கள்‌ தலைநகராகிய 
மதுரையும்‌ தமிழ்‌ நிலைத்திருக்கும்‌ இடமாகக்‌ கருதப்‌ 


பட்டது. 5 


மண்மாறு கொண்ட மாலை வெண்குடைக்‌ 
கண்ணார்‌ கண்ணிக்‌ கடுந்தேர்ச்‌ செழியன்‌ 
தமிழ்‌ நிலை பெற்ற தாங்கரு மரபின்‌ 
மகிழ்கனை மறுகின்‌ மதுரை ்‌ 
என்பது .சிறுபாணாற்றுப்படை. (64-67). [ 


வரைய சாந்தமும்‌ திரைய முத்தமும்‌ , 
இமிழ்‌ குரல்‌ முரச மூன்றுடன்‌ ஆளும்‌ , 
தமிழ்‌ கெழு கூடல்‌ தண்கோல்‌ வேந்தே 


என்பது புறநாறூறு (88). பெளத்த சங்கமும்‌ ஜைன 
சங்கமும்‌ அங்கங்கே தோன்றித்‌ தத்தம்‌ சமய நூல்களை 
ஆராய்ந்து வருவது பெருவழக்கமா 
சங்க வரலாறு யிருந்தது. இசசங்க உணர்சசியும்‌ முற்‌ 
விளைத்த வகை கூறிய உண்மைகளோடு கூடித்‌ தமிழ்ச்‌ 
சங்கம்‌ ஒன்று மதுரையில்‌ நிறுவப்பட்‌ 
டிருந்தது என்ற பரம்பரை வரலாற்றுக்குக்‌ காரணமாய்‌ 
முடிந்தது. எட்டுத்தொகை நூல்களும்‌ தொகுக்கப்பட்ட 
காலத்திற்குப்பின்‌, ௮தாவது சுமார்‌ 5-ம்‌ நூற்றாண்டிற்‌ 
குப்பின்‌, இவ்வரலாறு கோன்‌ நியிருக்க வேண்டும்‌. இது: 
நாளடைவில்‌ பெருகி வளர்ந்தது. கி. பி. 70-ம்‌ நூற்றாண்‌ 
டின்‌ தொடக்கத்தில்‌ சன்னமனூர்ச்‌ சாசன தீதில்‌, 


பொருவருஞ்சீர்‌ அகத்தியனைப்‌ புரோஹிதனா 


கப்‌ பெற்றது 

* ௬ * * 
செம்மணிப்பூ ணொடுதோன்‌ றித்‌ தென்‌ றமிழின்‌ 
கரைகண்டும்‌ 


% : * 3 ௬ 


தமிழ்‌ இலக்கியத்தின்‌ தொன்மை1 இ; 


வளமதுரை நகர்கண்டும்‌ மற்றதற்கு மதிள்‌ 


வகுத்தும்‌ 

உளமிக்க மதியதனால்‌ ஒண்டமிழும்‌ வடமொழி 
ன 
பழுதறத்தா னாராய்ச்து பண்டிதரின்‌ மேக்‌ 
தோன்றியும்‌ 


தலையாலங்‌ கானத்திற்‌ றன்னெக்கு மிரு வேம்‌ 
தரைக்‌ 
கொலைவாளிற்‌ றலைதுமித்துக்‌ குறைத்தலையின்‌ 
கூத்தொழித்தும்‌ 
மஹாபாரதம்‌ தமிழ்ப்‌ படுத்தும்‌ மதுராபுரிச்‌ 
சங்கம்‌ வைத்தும்‌ 

(8: 1.1. IIT பக்‌. 454) 


என்று காணப்படுகிறது. த்‌ 


பாண்டியர்களது வமிச வரலாறு கூறும்‌ இவ்விடத்தே, 
தலையிடைச சங்கங்கள அவர்கள்‌ நிறுவிய ககையாவது, 
கடல்கொண்ட தென்மதுரையாவது, கபாடபுரமாவது 
குறிக்கப்படவில்லை. இது நன்கு மனங்கொள்ளுகுற்‌ 
குரியது. ஒருவேளை, பாண்டியன்‌ ஒருவனால்‌ கிறவப்‌ 
பட்ட ஓர்‌ அவைக்கள ததன்‌ ஞாபகத்தை அடிப்படை 
யாகக்‌ கொண்டு முச்சங்க வரலாறுகள்‌ அனைத்தும்‌ 
தோன் றியிருத்தலும்‌ கூடும்‌. “நிலந்தரு இருவிற்‌ பாண்‌ 
ஓயனவையத் துத்‌ தொல்காப்பியம்‌ அரங்கேற்றப்பட்ட 
தாக ௮அ.தன்‌ பாயிரம்‌ கூறும்‌; இதுவே அடிப்படையாகவும்‌ 
அமைந்திருக்கலாம்‌. எங்கன மாயினும்‌, இச்சங்க வரலாறு 
கள்‌ . தமிழ்‌ இலக்கியம்‌ மிக்க தொன்மை வாய்ந்தது என 
நம்‌ முன்னோர்‌ கருதிவந்தனர்‌ என்பதற்குத்‌ தக்க சான்று 
களாம்‌, க த்‌ 


40: இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


இறையனார்‌ அகப்பொருள்‌ உரை இப்போதுள்ள 
வடிவில்‌ இ, பி. 70-ம்‌ நூற்றாண்டின காகல்‌ வேண்டு 
மெனக்‌ கூறுஇன்றனர்‌. பழமொழி 


இறையனார்‌ முதலிய நூற்‌ செய்யுட்களை உரை நடை 
களவியலுரை யில்‌ (பவா. பக்‌. 60) அமைத்து எடுத்‌ 
சிறந்த காளு தலினால்‌ இந்தக்கால வரையறை 
சான்றாகாது பொருக்துவதேயாம்‌. தமிழ்‌ இலக்கியத்‌ 


தின்‌ தொன்மையை வலியுறுத்து தற்கு 
அகப்பொருள்‌ உரை வரலாற்றுக்கு முற்பட்ட சான்று 
கள்‌ உளவோ என நோக்குவோம்‌. 
புறகாஞூற்றின்‌ 2-ம்‌ பாட்டு முரஞ்சியூர்‌ முடிகாக 
ராயர்‌ என்ற ஒரு புலவரால்‌ பெருஞ்சோற்று உதியன்‌ 
சேரலாகன்‌ என்ற ஒரு சேர அரசன்‌ மீது பாடப்பெற்‌ 
றது. இச்சேரன்‌ மகாபாரதப்‌ போர்‌ நிகழ்ந்து துரியோ' 
கனாதியர்‌ பட்டபொழுது பெருஞ்சோறளித்கான்‌ என 
இப்பாட்டுக்‌ கூறுகிற து. 
அலங்குளைப்‌ புரவி ஐவரொடு ௪௯ இ * 
நிலக்தலைக்‌ கொண்ட பொலம்பூம்‌ தும்பை 
ஈரைம்பதின்மரும்‌ பொருதுகள த்‌ தொழியப்‌ 
பெருஞ்‌ சோற்று மிகுபதம்‌ வரையாது கொடுத்‌ 
தோய்‌ 
என்ற அடிகளால்‌ இது விளங்கும்‌. இதுபற்றி மாமூல 
னார்‌. (அகம்‌ 288) லெ வரலாறுகளைப்‌, புதியனவாகச்‌ 
்‌ சேர்த்துள்ளார்‌ எனத்‌ தோன்றுகிறது. அவர்‌ கூறுவது 
வருமாறு : 
*மறப்படைக்‌ குதிரை மாறா மைந்தின்‌ 
துறக்கம்‌ எய்திய தொய்யா நல்லிசை 
முதியர்ப்‌ பேணிய உதியஞ்‌ சேரல்‌ 
பெருஞ்சோறு கொடுத்த ஞான்றை இரும்பல்‌ 
கூளிச்‌ சுற்றம்‌ குழீஇ யிரும்‌ தரங்குக்‌ 
குறியவும்‌ நெடியவுங்‌ குன்று தலைமணந்த . 
சுரன்‌ £ 


தமிழ்‌ இலக்கியச்‌ தின்‌: தொன்மை] 41 


இங்கே முதியர்‌ என்றது பாரதப்‌ போரில்‌ இருதிறத்‌ 
அரையும்‌ குறிக்கலாம்‌. இவர்களுக்கு உஇயன்‌ பெருஞ்‌ 
சோறு கொடுத்தபொழுது சிறியவும்‌ 
முமஞ்சியூர்‌ . பெரியவுமாகிய பேயினங்களும்‌ (உண்ணு 
முடிகாகராயர்‌ கற்கு2) அங்கங்கே கூட்டமிட்டிருந்தன 
வாம்‌. காட்டு வழியிலே அங்கங்கே சிறிய 
வும்‌ பெரியவுமாய்க்‌ இடந்த குன்றுகள்‌ இப்பேய்களைப்‌ 
போன்‌ றிருந்தனவாம்‌. 


சிலப்பதிகார த்திலும்‌ (29, ஊசல்வரி) பெருஞ்‌ 
சோறளித்த வரலாறு வந்துள்ளது. 


ஓரைவர்‌ ஈரைம்‌ பதின்மர்‌ உடன்றெழுந்த ' 
போரிற்‌ பெருஞ்சோறு போற்றாது தான 
ளித்த 
சேரன்‌ பொறையன்‌ மலையன்‌ தி றம்பாடிக்‌ 
கார்செய்‌ குழலாட ஆடாமோ ஊசல்‌ 
கடம்பெறிக்க வாபரடி ஆடாமோ ஊசல்‌ 
என வந்துள்ளது. பாரதப்‌ போரில்‌ படைகளுக்கு 
உணவளித்த சேரனை விளித்துப்‌ புறகானூற்றுச்‌ செய்‌ 
புள்‌ பாடப்பட்டிருத்‌,தலினால்‌, அச்செய்யுளை இயற்றிய 
புலவரும்‌ அதற்குக்‌ காரணமாயெ சேரனும்‌ பாரத 
காலத.தவர்‌ எனக்‌ கொள்வர்‌, இதற்கேற்ப, முரஞ்சியூர்‌ 
முடிநாகராயர்‌ தலைச்‌ சங்கப்‌ புலவர்களுள்‌ ஒருவராகவும்‌ 
இறையனார்‌ களவியல்‌ உரையில்‌ குறிக்கப்பட்டுள்ளனர்‌. 
எனவே புறநாறைற்றில்‌ வந்துள்ள இவரது செய்யுள்‌ 
மகாபாரத காலத்குதாகும்‌; தமிழ்‌ இலக்கியத்தின்‌ 
தொன்மை இதனால்‌ நன்கு தெளியப்படும்‌ என்பர்‌. 


உதியன்சேரலது கால, த்கை ஒருவாறாக அறு இயிடக்‌ 
கூடும்‌. இவன்‌ பதிற்றுப்பத்தில்‌ 5-வது பதத்திற்கு உரிய 
வனான செங்குட்டுவனுக்குப்‌ பாட்டனாதல்‌ வேண்டும்‌. 
. செங்குட்டுவனும்‌ இலங்கை அரசனான முதலாம்‌ கஜபாகு 
வும்‌ ஒரே கால ததினர்‌. எனவே செங்குட்டுவன்‌ காலம்‌ 
கி. பி. 170-225 என்று கொள்ளலாம்‌. ௨ இயன்‌ சேரலின்‌ 
காலம்‌ சுமார்‌ ௫. பி. 100 என்று கொள்ளுதல்‌ வேண்டும்‌. 
இக்கால த்திற்கும்‌ பாரத யுத்தம்‌ நிகழ்ந்ததாகக்‌ கணிக்‌ 


49 - இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


கப்படுவ்‌ காலத்திற்கும்‌ எத்தனையோ நூற்றாண்டுகள்‌ 
இடைப்பட்டன ஆதல்‌ வேண்டும்‌. ஆதலால்‌ பாரதம்‌ 
படைகளுக்கு இவன்‌ சோறளித்திருததல்‌ இயலாது. 
மேலும்‌, தெனனாட்டிலிருந்‌ த அரசனொருவன்‌ பாரத 
யுத்தம்‌ நிகழ்ச்‌ த குருஷேத்‌ இர த இற்கு உணவுப்‌ பொருள்‌ 
களை யெல்லாம்‌ எடுத்துச்‌ சென்று அங்கே பொரக கூடி 
யிருந்த படைகளுக்கெல்லாம்‌ உணவளித்தான்‌ எனல்‌ 
சரித்திர முறையில்‌ ஒப்புக்கொள்ளக்கூடிய தன்று. 
அன்றியும்‌, சேரர்கள்‌ இவ்வாறு உணவளித்தார்கள்‌ 
என்ற செய்தி வியாச மகாபாரதத்தில்‌ கூறப்படவில்லை. 
அங்குச்‌ சேரர்களைக்‌ குறித்துக்‌ காணப்படுவதெல்லாம்‌,, 
கர்ணனது திக்கு விஜய,த்‌,தில்‌ இவனால்‌ தோல்வியுற்று த 
துரியோதனனுக்குக்‌ இதறைசெலுத்தினார்கள்‌ என்பதும்‌, 
பின்பு யுதிஷ்டிரர து படையோடு சேர்ந்து பொருது உதவி 

னர்கள்‌ என்பதுமேயாம்‌. எல்லாவற்றிற்‌ 


மரபுபற்றிக்‌ கும்‌ மேலாக, சேரன்‌ து இவ்வள்ளன்மை, 
கடறியது பாரத யுத்தம்‌ வியாச பாரதத்திற்‌ கூறி 
சமகால யுள்ளபடியும்‌ பல வேறிடங்களில்‌ பல 
நிகழ்ச்சியல்ல வாறாக வழங்கும்‌ கதைக்‌ கூறுகளின்‌ 


படியும்‌ ஒவ்வோர்‌ அம்சத்திலும்‌ உண்‌ 

மைச்‌ சரித்திர நிகழ்ச்சியேயாம்‌ என்ற அடிப்படையின்‌ 
மேல்‌ அமைந்துள்ளது. யாண்டும்‌ உண்மையாக முடியாத 
இக்‌ கொள்கை நமது சமயதக்கோடும்‌ நம்பிக்கையோடும்‌ 
பின்னிக்கிடக்இன்றது. காலஞ்‌ செல்லச்‌ செல்ல வளர்ந்து 
இடந்தோறும்‌ கதைக்கூறுகள்‌ புதிய புதியவாகமப்‌ 
புகுந்து பெருகி நமது கவித்வ உணர்ச்சிக்கும்‌ சமய 
உணர்ச்சிக்கும்‌ லட்சிய உணர்ச்சிக்கும்‌ ஆதாரமாயுள்‌ 
ளது மகாபாரதம்‌ என்னும்‌ இப்‌ பேர்‌ இதிகாசம்‌. இந்த 
அளவில்‌ காம்‌ திருப்தியடைய வேண்டும்‌; இதனினும்‌ 
அதிகமாகச்‌ சரித்திர நூல்‌ ஒன்றுங்‌ கூறத்‌ துணியமாட்‌ , 
டாது. இக்காரணங்களால்‌ சேரன்‌ பாரத யுத்தத்திற்‌ 
சோறளிதக்தது உண்மை நிகழ்ச்சியெனக்‌ கொள்ளத்தக்க 
தன்று. முடிகாகராயர்‌ தம்‌ காலத்து நிகழ்ந்த சரித்திர 
நிகழ்ச்சிபோன்று இங்கனம்‌ கூறுவான்‌ ஏன்‌ என்ற 
கேள்வி எழலாம்‌. வீரத்தாலும்‌ கொடை முதலிய பிற 
தகுதிகளாலும்‌ பெயர்‌ சிறந்து விளங்கிய தேசிய வீரர்க 


தமிழ்‌ இலக்கியத்தின்‌ தொன்மை] 48: 


ளோடு தொடர்புடையராக அரசர்க்கு கூறுதல்‌ உலகம்‌ 
முழுதும்‌ வழங்கிய ஒரு மரபாகும்‌. ! ஐரோப்பிய அரசர்‌ 
கள்‌ துரோஜன்‌ யுத்தத்தில்‌ போர்‌ புரிந்‌ தவராகக்‌ கருதும்‌ 
வீரர்களோடு தொடர்புடையராகத்‌ தம்மைக்‌ கூறிக. 
கொண்டனர்‌. இதுபோன்ற ஒரு மரபினை மனத்துள்‌ 
கொண்டே முடிகாகராயர்‌ தமது அரசனைப்‌ பாடினார்‌ 
என்று நாம்‌ கொள்ளுதல்‌ வேண்டும்‌. இது கேவலம்‌ ஒரு: 
மரபே அன்றி வேறல்ல என்பது வேறோர்‌ சோழ அரச 
னும்‌ பாரத வீரர்களுக்குச்‌ சோறளித்தனன்‌ என்னு வரும்‌ 
கலிங்கத்துப்‌ பரணிச செய்யுளால்‌ அறியலாகும்‌. அது: 
பினவருமா அ : 


தங்கு மூன்றெயில்‌ எறிக்தஅவ அம்திரள்‌' 
மணிச்‌ 
சுடர்‌ விமானமது வான்மிசை உயர்த்த 
அவனும்‌ 
தாங்கு பாரத முடிப்பளவு கின்று. தருமன்‌ 
தன்கடற்படை தனக்குணவு தந்த அவனும்‌. 
(கோபாலையர்‌ பதிப்பு; தாழிசை 181) 
இச செய்யுளில்‌ “தனக்குணவு தந்த என்பதற்கு * தனக்‌, 
குதவி செய்த? என்ற பாடபேதமும்‌ உண்டு. சோழன்‌ 
ஒருவன்‌ உணவுதந்த செய்தி சிலப்பதிகாரம்‌ கட்டுரை 
கரையில்‌ பெருஞ்சோறு பயந்த திருந்துவேற்றடககை' 2 
(55) என்ற அடியினால்‌ விளங்கும்‌. சோறு பயந்தவன்‌ 
சோழனாவான்‌ என்று அரும்‌ பதவுரை கூறுவதாக இக்‌ 
காப்பியத்தின்‌ முதற்‌ பதிப்பில்‌ உள்ளது. உ இயன்‌: 
சேரலைக்‌ குறிதது இங்கனம்‌ ஒரு வரலாறு வழங்கு தற்குக 
காரணம்‌ என்னென்று வினவலாம்‌. பாடிச்சென்ற பரி 
சிலரைப்‌ பலவகைப்பட்ட ஈகையால்‌ பெரிதும்‌ மகிழ்வி. 
- தவன்‌ இவன்‌ என்று ஓர்‌ அகப்பாட்டுக்‌ கூறுகிறது : 


1. Indian kings were just as fond of tracing their ancestry 
back to those who fought in the Bharata Battle as European 
princes were anxious to prove their descent from the heroes of the- 
Trojan war: Cf: Rapson, Cambridge History, I ற. 307: I consider 
it as entirely contrary to historical criticism to draw chronological 
conclusions...from this fiction (Winternitz, History of. ‘Indian. 
literature, Vol: 1, றந. 528, fn. 2) 


44 இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


நாடுகண்‌ அகற்றிய உ யன்‌ 2 சற்‌ 
பாடிச்‌ சென்ற பரிசிலர்‌ போல 
உவ வினி வாழி (அகம்‌, 65) 


பிறிதகோர அகப்பாட்டு, “இவன்‌ கொடையைக்‌ கடமையாக 
மேற்கொண்டு தனபாற சென்றபரிசிலர்க்‌ கெல்லாம்‌ 
யாதொரு தடையுமின்றி உணவளித்து வந்தமையால்‌ 
இவனது அட்டில்‌ எப்பொழுதும்‌ ஒலிமிக்கிருந்துது” 
எனப்‌ புகழ்கிறது. அப்பாட்டின்‌ அடி.கள்‌ வருமாறு : 
கல்லான்‌ பரப்பிற்‌ குழுமூர்‌ ஆங்கண்‌ 
கொடைக்‌ கடன்‌ அன்‌ ற கோடா கெஞ்சின்‌ 
உதியன்‌ அட்டில்போல ஒலியெழும்‌ து 
(அகம்‌. 168) 
(உண்டி கொடுத்தோர்‌ உயிர்கொடுக்கோரே ' எனக்‌ 
கருதி, அதனினும்‌ மேம்பட்ட கொடை இல்லை என்று 
உணர்ந்து, அன்னதானம்‌ செய்துவந்த இவ்வரசன்‌ வர 
லாற்றில்‌ பாரதப்‌ படைகளுக்குப்‌ பெருஞ்‌ சோறளித்த 
வன்‌ என்த புகழும்‌ சேர்தல்‌ இயற்கை தானே, ஆகவே 
இப்பெருஞ்சோற்று வரலாறு ஒரு புகழ்ச்சி மரபென்றே 
நாம்‌ துணிதல்வேண்டும்‌. இதுபற்றித்‌ தமிழ்‌ இலக்கியத்‌ 
இன்‌ கொன்மையை,த்‌ .இட்டமாய்‌ அளத்தல்‌ கூடாதாம்‌. 
ஆனால்‌ நம்‌ முன்னோர்கள்‌ -.அ,த்தொன்மையை மிகவும்‌ 
பாராட்டி வந்தார்கள்‌ என்பது புலனாகும்‌. 
இத்தொன்மையை நம்மவர்கள்‌ மிகுதியும்‌ போற்றி 
வந்தனர்‌ என்பது தொகை நூல்‌ 


தொன்மை * களில்‌ காணும்‌ பிறிதொரு சானறினா 
போத்தல்‌ இம்‌ அறியலாகும்‌. புற நானூற்றிலே (9) 
வழக்கம்‌ பாண்டியன்‌ பல்யாக சாலை முது குடுமிப்‌ 

பெருவழுதியைப்புக;மந்‌ நு வாழ்த்து 
மிடத்து, 


முந்நீர்‌ விழவின்‌ நெடியோன்‌ 
கன்னீர்ப்‌ பஃறுளி மணலினும்‌ பலவே 
என வருகின்ற து, ஏனவே இவ்வமு தியின்‌ காலத்துப்‌ 


பஃறுனளியாறு இருந்தது எனல்‌ பெறப்படுகின்‌ றது. இது 
பின்னால்‌ கடல்‌ கொள்ளப்பட்டது என்பது, 


தமிழ்‌ இலக்கியத்தின்‌ தொன்மை ர 45 


மலிதிரை யூர்க்து தன்‌ மண்கடல்‌ வவ்வலின்‌ 
.மெலிவின்‌ றி மேற்சென்று மேவார்நாடிடம்‌ 
படம்‌ 
புலியொடு வில்‌ நீக்கிப்‌ புகழ்‌ பொறித்த இளர்‌ 
கெண்டை 
வலியினான்‌ வணக்கிய வாடாச்‌ சீர்த்‌ தென்ன 
வன்‌ 
என்ற கலித்தொகை (104) யாலும்‌, 
அடியில்‌ தன்னள வரசர்க்‌ குணர்த்தி 
வடிவேல்‌ எறிந்த வான்பகை பொருது 
பஃறுளி யாற்றுடன்‌ பன்மலை யடுக்கத்‌ துக்‌, 
குமரிக்‌ கோடும்‌ கொடுங்கடல்‌ கொள்ள 
வடதிசைக்‌ கங்கையும்‌ இமயமும்‌ கொண்டு. 
தென்திசை ஆண்ட தென்னவன்‌ வாழி. 
என்‌ ற சிலப்பதிகாரத்தாலும்‌ (11, 17-22) அறியலாகும்‌. 
ஆகவே இக்‌ கடல்கோள்‌ நிகழ்ந்த காலத்திற்கு முன்பு: 
முதுகுடுமிப்‌ பெருவழுஇயும்‌ அவனைப்‌ பாடிய நெட்டிமை 
யாரும்‌ இருந்தனராதல்‌ வேண்டும்‌ என்பர்‌. 
இதனைப்‌ பொதுப்பட ஒப்புக்‌ கொள்ளு கலில்‌ தடை. 
யொன்றும்‌ இல்லை. - அருகிலுள்ள நிலத்தைக்‌ கடல்‌ 
கவர்ந்து விடுதல்‌ ஒரு நாட்டின்‌ சரித, திர த்தில்‌ பலமுறை! 
நிகழககூடியகே. மகாபலிபுர த,தில்‌ ஒரு பகுதி கடல்‌ 
கொள்ளப்பட்டது சரித்திரம்‌ ஒப்பிய செய்தியே. இங்க 
னமே மயிலாப்பூரில்‌ ஒரு. சிறுபகுதி கடல்‌ வாய்ப்பட்ட தும்‌: 
பலரும்‌ : அறிந்ததே, இந்‌ நிகழ்சசிகளைப்‌ போன்று: 
நேர்ந்த ஒரு கடல்‌ கோளைக்‌ கலித்தொயையும்‌ சிலப்பதி 
காரமும்‌ கருதியிருக்கலாம்‌. இங்கனம்‌ அழிந்த நிலப்‌: 
பகுதி சிற்றளவினதே என்பது * இந்‌ நிலக்‌ குறைக்குச்‌ 
சோழகாட்‌ டெல்லையிலே முத்தூர்க்‌ கூற்றமும்‌ சேரமா 
னட்டுக்‌ குண்டூர்க்‌ கூற்றமும்‌ என்னும்‌ இவற்றை இழக்க. 
நாட்டிற்காக ஆண்ட தென்னவன்‌ வாழ்வானாக ' என்னு. 
வரும்‌ அடியார்க்கு நல்லார்‌ உரைப்‌ பகுதியால்‌ உணர 
லாம்‌. இவ்வளவில்‌ நின்று, ஒரு பழங்கால நிகழ்ச்‌ 
சியைக்‌ குறிப்பதாகக்கொண்டு, தமிழ்‌ இலக்கியம்‌ மிகப்‌ 
பழமை வாய்ந்தது என்று துணிதல்‌ பொருத்தமே. 


பண அபக அபாய கர யக காக EEO 
தமிழ்‌ இலக்கியத்தின்‌ 
கதொன்மை-]] 
முந்திய அத்தியாயத்தில்‌ கூதிய பொது மூடி.போடு 


மையாது,கடல்‌ கோளின்‌ காலத்தை நிர்ணயிக்கப்‌ பல 
பணக ராட்‌ னைப்‌. என்லை 
ஆராய்சசியாளர்கள்‌ முயன்‌அளளார்கள்‌. 


* தலைச்‌ சங்க வரலாற்றை கோக்கினால்‌ கடல்கோளில்‌ 
பல காடுகள்‌ அழிந்தன என்று தெரிகின்றது. இப்‌ 
பேரழிவுக்குப்‌ பொருத, தமசவ.து லெழூரி 
கடல்கோள்‌ யாக்‌ கண்டம்‌ எனவொன்று அழிந்ததா 
பற்றி தவீன கப்‌ பூ-தத்துவ ஆசிரியர்கள்‌ கூறுவதே 
ஆராய்ச்சியாளர்‌ யாகும்‌. ஆதலால்‌ இக்கண்டம்‌ கடற்‌ 
கீழ்‌ ஒழிவகன்‌ முன்பே தமிழிலக்கியம்‌ 
கோன்றியதாதல்‌ வேண்டும்‌. லெமூரியாக்‌ கண்டம்‌ 
என்பதன்‌ ஒரு பகுதியே தமிழகமாகும்‌ ” என்று கூறுவர்‌ 
நவீன ஆசாய்ச்சியாளர்‌ சிலர்‌, 
இதனைக்‌ கூர்ந்து ஆராயவேண்டியதில்லை. பூ-தத்‌ 
.அவ நூலார்‌ அனுமானிககும்‌ கடல்‌ கோளுக்கும்‌ தமிழ்‌ 
காட்டின்‌ ஒரு சிறு பகுதி கடலால்‌ அழிவு எய்திய தற்கும்‌ 
யாதோர்‌ இயையும்‌ இல்லை. அரந்நூலார்‌ குறிக்கும்‌ காலம்‌ 
நூற்றாண்டுகளால்‌ அளச்கப்பெறாத மிகநீண்ட பேரூழி 
யாம்‌. அதனைப்‌ பூ-தத்துவ காலம்‌ (ஓeological period) 
என்னு கூறுவர்‌. லெமூரியாக்‌ கண்டம்‌ அழிவுற்றதாகக்‌ 
கூறும்‌ காலத்தில்‌ மனி கன்‌ நிலவுலகில்‌ தோன்றி யிருக்‌ 
தானா என்பதுகூடச்‌ சந்தேகமே. இக்கவீன ஆசாய்௪௪ 
யாளர்‌ கூறுவது நமது கவனத்திற்குச்‌ சிறி.தும்‌ உரிய 
தன்ன என ஒதுக்கறபாலதே யாகும்‌. 


தமிழ்‌ இலக்கியத்தின்‌. தொன்மை—11 47 


இதனைத்‌ தவிர, தமிழகத்தோடு தொடர்பிருக்கக்‌ 
கூடிய கடல்‌ கோள்கள்‌ தெரியவேண்டுமாயின்‌, இலங்‌ 
கைச சரித்திரத்தை நாம்‌ நோக்குதல்‌ வேண்டும்‌. 
நமது நாட்டினின்றும்‌ இலங்கை பிரிந்து போவதற்குக்‌ 
காரணமாயிருந்தது ஒரு கடல்‌ கோள்‌. தூத்துக்குடி. 
முதல்‌ மனனார்வரை,இரசவணன து பெருங்‌ கோட்டையும்‌, 
இருபத்தைந்து அரண்மனைகளும்‌, நான்கு லட்சம்‌ தெருக்‌ 
களும்‌ உடையதாய்‌ ஒரு நிலப்பரப்பு இருந்ததாம்‌. அவ 
னது கொடுமையைப்‌ பொறுக்க மாட்டாமல்‌, கடல்‌ கொக்‌ 
தளித்து இந்கிலப்பரப்பைத்‌ துவாபர யுகத இல்‌ அழித்து 
அற்த்தச்கோட்‌ விட்டதாம்‌ (ராஜாவளி Upham பக்‌. 191). 
2 ல டைய ௮ சுமார்‌ கி.மு. 2987-ல்‌ நிகழ்ந்‌ இருக்க 
து கனரா லாம்‌ என்று டென்னென்ட்‌ கூறுவர்‌. 
இலங்கை கடலுக்கு அப்பாலுள்ள தாக 
வால்மீகியார்‌ இராம சரிதம்‌ நடததுவ, கால்‌, இராவணன்‌ 
கொடுமையால்‌ கடல்‌ கேசள்‌ நிகழ்ந்து, இலங்கை இவாகப்‌ 
பிரிந்து போயிற்றெனல்‌ பொருந்தாது. ஆதலால்‌ ராஜா 
வளி கூறும்‌ இக்கடல்‌ கோள்‌ ஒரு கை என்று ஓதுக்‌ 
கற்பாலதாம்‌. எனவே நமது கவனத்திற்கு இதுவும்‌ 
உரியதன்று. இனி, பாண்டுவாஸு காலத்தில்‌ ஒரு 
கடல்கோள்‌ நிகழ்ந்ததாகக்‌ கூறுவர்‌. இவன்‌ காலம்‌ 
கி. மு. 4ீச்ச்‌ முதல்‌ 414 வரை யென்பர்‌ கெய்கர்‌. இதனை 
உண்மை நிகழ்ச்சி என்று கொள்ளினும்‌, இது குறித்து 
ஒரு செய்தியும்‌ நமக்குக்‌ தெரியமாட்டாது. திமிழ்காடு 
இதனால்‌. பாதிக்கப்பட்டது என்பதற்கு ஆதாரமில்லை, 
வேறொரு கடல்கோள்‌ தேவாநாம்‌ பிய இஸ்ஸாவின்‌ 
காலத்தில்‌ கி.மு, 8068-ல்‌ நிகழ்க்கதெனவும்‌, இதனால்‌ 
கொழும்பு ஈகரை அடுத்திருந்த கரைப்‌ பிரதேசம்‌ கடலில்‌ 
அமிழம்‌,ததெனவும்‌ கூறுவர்‌ (ராஜாவனி பக்‌. 750, 190). 
ஆனால்‌ தமிழ்‌ காட்டுப்‌ பகுஇ யாதொன்றும்‌ ௮ழிக்கதாக 
ஒரு குறிப்பும்‌ காணப்படவில்லை. இக்கடல்‌ கோள்கள்‌ 
அனை, த்தும்‌ உண்மை நிகழ்ச்சிகள்‌ என்று எண்ணு தற்குச 
சான்று இல்லை என்று டென்னென்ட்‌ ! கூறியுள்ளார்‌. 
1, Evidence is wanting to corroborate the assertion of such An 


occurrence at least within the historic period: (Tennent : Caylon, 
Vol. I. ஐ. 6—7) 


48 - இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


முன்‌ கூறிய கலித்தொகை (704) தவிர, மற்றைக்‌: 
தொகை நூல்களில்‌ ஒன்நிலேனும்‌ கடல்கோள்‌-செய்‌ இ: 
கூறப்படவில்லை. இறையனார்‌ அகப்‌ 
இலக்கியவுரை பொருள்‌ உரையிலும்‌, சிலப்பதிகார 
களில்‌ காணும்‌ உரையிலும்‌ காணும்‌ கடல்கோள்‌. வர 
கடல்‌ கோள்‌ ஒரு லாது மிகப்‌ பிற்பட்டது; இ. பி. 10-ம்‌ 
புராணகதை நூற்றாண்டிலும்‌, 14-ம்‌ நூற்றாண்டிலும்‌ , 
இவை முறையே தகோன்றியன. அன்தி' 
யும்‌, ஒன்றோடு ஒன்று முரண்படுவன. இறையனார்‌ 
அகப்‌ பொருள்‌ உரை' இடைச்‌ சங்கத்து இறுதியில்‌ 
கடல்கோள்‌ நிகழ்ந்ததாகக்‌ கூறுகிறது ; இதனைத்‌ தழுவி' 
எழுதியதாகக்‌ கூறும்‌ அடியார்க்கு நல்லார்‌ உரை தலைச்‌ 
சங்கத்து இறுதியில்‌ நிகழ்ந்ததாகக்‌ கூறுகிறது. முந்திய: 
உரையில்‌, அழிவுற்ற நிலங்களைப்‌ பற்றியும்‌ நாடுகளைப்‌ 
பற்றியும்‌ யாதும்‌ கூறப்படவில்லை ; பிந்திய உரையில்‌, 
அழிவற்ற நாடுகளின்‌ கணக்கும்‌ பெயர்கள்‌ முதலிய 
விவரமும்‌, விரிவாகக்‌ கூறப்பட்டிருக்கன்றன. சிலப்பஇ 
காரத்திற்‌ காணப்படும்‌ வரலாறு (37, 78-99) முதல்‌ 
இடைச்‌ சங்கங்களோடு இக்கடல்கோள்‌ யாதோர்‌ இயை: 
பும்‌ உடையதாகக்‌ கூறவில்லை ; ஒரு பெளராணிக வர 
லாஅ போலவே இது தோன்றுகிறது. ஆகவே இக்‌ 
கடல்கோனளை ஆதாரமாகக்‌ கொண்டு சரித்திரம்‌ அமைத்‌. 
தல்‌ மண்‌ குதிரையை நம்பி ஆற்றில்‌ இறங்கிக்‌ கடக்க. 
முயல்வது போலாம்‌. 
சிலப்பதிகாரக்‌ காப்பியம்‌ கடல்கோளைப்‌ பற்றிக்‌. 
கூறும்‌ பகுதியை முன்னரே காட்டினேன்‌. ஆனால்‌ இக்‌ 
காப்பியமும்‌ பிற்பட்டகால த ததேயாகும்‌.. 
சிலப்பதிகாரத்‌ இது கூறியபடி, பஃணுளியாற்றைக்‌ 
-தில்‌ வரும்‌ கடல்கொண்டகாகக்‌ கொள்ளல்‌ இய 
கடல்‌ கோள்‌ லாது. அடியார்க்கு நல்லார்‌ உரைக்கு 
முற்பட்ட அரும்பகு உரைகாரர்‌ *பஃறுளி' 
யாறு குமரிப்பக்கத்ததோர்‌ யாறு என்று எழுதினர்‌. 
பஃணுளியானு தற்காலத்தில்‌ பறளியாறு என வழங்கு 
வதே. அன்றியும்‌, இவ்வரலாறு இயற்கையும்‌ சம்பாவித 
விதியையும்‌ ' கடந்து செல்கின்றது. எனவே இக்கடல்‌: 
கோள்‌ யாதானும்‌ ஒரு கதைபற்றியிரு,த்‌தல்‌ வேண்டும்‌. . 


தமிழ்‌ இல்க்கயத்தின்‌ தொன்மை_11 49 


ப கை! 


. மது வடிவே லெறிர்த வான்பகை பொருது” கடல்‌: 
கெசுந்தளித்து எழுக்கதாகச்‌'சிலப்பஇகாரம்‌ கூறுகிறது. 
இ: 2௧ தெனனவன வேலெறிந்தது. பரசுராமன்‌ தனது 
௮; பினைக கடல்மீது செலுத்திய கதையை நினைவிற்குக்‌: 
கெண்டு வருகிறது. இத்தென்னவனைப்‌ போலவே, 
சரி*்இரவீரனுகக்‌ கற்காலத்தில்‌ வழங்கும்‌ சேரன்‌ செங்‌ 
குட்டுவனும்‌ கடலிலே வேலை யெறிந்து அதனைப்‌ பிறகே 
ஓட்டிக்‌ “கடல்‌ பிறக்கோட்டிய செங்குட்டுவன்‌ * எனப்‌, 
பெயர்‌ பெற்றான்‌. இச்செய்தியைப்‌ பரணர்‌ பதிற்றுப்பத்‌. 
இல்‌ (46) சவம்‌, 
. கோடுதரல்‌ பெளவம்‌ கலங்க வேலிட்டு. 
உடைதிரைப்‌ பரப்பிற்‌ படுகடல்‌ ஓட்டிய 
வெல்புகழ்க்‌ குட்டுவற்‌ கண்டோர்‌ 
செல்குவம்‌ என்னார்‌ பாடுபு பெயர்ந்தே . 


என்று கூறுவதனால்‌ அறியலாகும்‌. இவ்வரலர் ணும்‌ 
பரசுராமன்கதையைப்‌ பெரிதும்‌ ஒத்‌ இருக்றெ அ. ஆகவே 
மேற்குறித்த வரலாறுகள்‌ அனைத்தும்‌ "இப்‌ பரசுராமன்‌ 
சரிதுத்தஇனை அடிப்படையாகக்‌ கொண்டு கோன்‌ றின 
என ஊஃத்தல்‌ தகும்‌. பரசுராமன்‌ சரித்திரம்‌ சங்க 
காலத்துப்‌ புலவர்கள்‌ நன்கு அறிந்ததே. அம்முனிவன்‌ 
வேள்வி இயற்றிய செய்தி அகநானூற்றில்‌ (220) உள்‌ 
ளது. 
இதுகாறும்‌ உண்மைச்‌ சரித்திர: நிகழ்ச்சிகள்‌ : என்‌ 
பதற்குச சான்றுகளின்‌ றி, கதைகளென்று கொள்ளச்‌ 
தக்கன சிலவற்றை நோக்கினோம்‌. இனி, சரித இரகநிகழ்ச௪ 
யென்று தோன்றுமாறு அமைந்துள்ள 
அசோகன்‌ . ஒரு செய்தியை நோக்குவோம்‌. அசோக 
படையெடுப்பு சக்கரவர்‌ த தியைப்பற்றி அறியாததா 
ரில்லை. இவர்மெளரிய வம்ச தகைச்‌ சரர்க்‌ 
தவர்‌. இம்மெளரியர்கள்‌ தெற்கு நோக்கிப்‌ படையெடுத்து 
வந்துபொ தியில்மலையை அடைந்தனர்‌ என அககானூணு 
(251) தெரிவிப்பதாக டாக்டர்‌ கிருஷ்ணஸ்வாமி இயங்கா 


3, Beginnings of 8. Is History, ற. 99- 


இ--4 


50 ்‌ இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


வர்கள்‌ கூறுகிறார்கள்‌. இம்மெளரியர்‌ ஆட்டிக்‌ து 
இ. மு. 8899-ல்‌ தொடங்குகிறது. எனவே இப்‌ா5, . 
யெடுப்பைப்‌ பற்றிக்‌ கூறுஞ்‌ செய்யுட்கள்‌ சுமார்‌ வ, 
3300-ல்‌ தோன்‌ றியிருக்கவேண்டும்‌. ஆதலால்‌ (மம -2 
குறித்‌ தகரலம்வரை தமிழ்‌ இலக்கியத்தின்‌ தெர்‌ ம. 
செல்லுகின்றது எனச்‌ சிலர்‌ வாதிப்பர்‌. எ “டி 
முதன்முதல்‌ நாம்‌ கவனிக்கவேண்டியது ஒன்‌ அள து. 
டாக்டர்‌ 'ஐயங்காரவர்கள்‌ அககானூற்றுச செய்பு க 
மெளரியர்கள்‌ "தெற்கே தமிழ்காட்டி ற்குள்‌ படையெடுத்து 
வந்தார்கள்‌ - என்பதற்கு மாத்திரந் தான்‌ சானடுகக்‌ 
கொண்டார்கள்‌. சரித்திர ஆசிரியர்கள்‌ 2தெகஷிண த இல்‌ 
மைசூச்‌ எல்லைவரை மெளரியரது ஆணை நிகழ்ந்து 
வந்தது எனபதை ஒப்புக்கொண்டுள்ளார்களே அன்றி, 
அதற்குத்‌ தெற்கே அது பரவியிருந்‌ததாகக்‌ கருதவில்லை. 
இக்கொள்கையை மறுப்பதுதான்‌ ஐயங்காரவர்கள து 
நோக்கம்‌. அககானூற்றுச்‌ செய்யுள்‌ சம காலத்துச்‌ 
செய்தியை உணர்த்துவதாக அவர்கள்‌ கொள்ளவில்லை. 
அவர்கள்‌, கொள்கை ஒரு பிழையின்மேல்‌ எழுந்த தாகும்‌. 
அகநானூற்ணுச்செய்யுளில்‌ வரும்‌ £தொன்‌ மூதால தகரும்‌ 
பணைப்பொ தயில்‌” (அகம்‌ 251) என்ற அடிக்குப்‌ - “பழைய 
ஆலமர த.தடியின்கணுள்ள பொதுவிடம்‌” என்பதே உரிய 
பொருள"; பொதியில்‌ மலை என்ப தன்று, எனவே ஐயங்‌ 
காரவர்களது கொள்கைக்குச்சான்று யா மில்லை. 
இவர்களுக்கு முற்பட்டு எழுதிய ஸ்ரீ. ராவ்‌ ஸாஹெப்‌ 
மூ. இரசகவையங்காரவர்களும்‌ மெளசியர்‌ பற்றிய செய்தி 
யைக்‌ குறிப்பிடுகிறார்கள்‌; ஆனால்‌ "பொதியில்‌ மலையைக்‌ 
குறித்து,யாதுள்‌ கூறவில்லை. இவர்க்ள்‌5 “மேரரிய்‌ அரசர்‌ 
திக்கு, விசயஞ்‌ செய்துகொண்டு தென்றிசை நோக்‌ கிவந்த 
போது, இப்பழையுன்‌ (மோகூர்‌) அவர்க்குப்‌ பணியாமை 
யால்‌, அவுச்க்கும்‌. இவனுக்கும்‌. பெரும்போர்‌ நிகழ்ந்த 


1... Beginnings-of 8. 1 History, p90. -.,- 


‘2: A.Bmith, Oxford History of India, p..76. +. 


வல்‌ Begin of இர்‌ History, ஐம்‌ 
வ்‌ > த? Com BE தெேர்க்க 32. ATS எ நட 18 (தத 
1 5:" சேரன்‌ செங்குட்டுவன்‌; 1947, பக்கம்‌ டட. 


ice ராமம்‌ ஒ 


தமிழ்‌ இலக்கியத்தின்‌ தொன்மை 11 51 


, தென்று தெரிகிறது” என்று மட்டும்‌ எழுதிச்‌ சென்றார்‌ 
கள்‌. இங்ஙனம்‌ எழுது தற்கு, 
துனை காலன்ன புனைதேர்க்‌ கோசர்‌ 
.தொன்மு தாலத்‌ தரும்பணைப்‌ பொதியில்‌ 
இன்னிசை முரசம்‌ கடிப்பிகுத்‌ திரங்கத்‌ 
தெம்முனை சிதைத்த ஞான்றை மோகூர்‌ 
பணியா மையிற்‌ பகைதலை வந்த 
மாகெழு தானை வம்ப மோரியர்‌ 
. புனைதேர்‌ நேமி யுருளிய குறைத்த 
இலங்கு வெள்ளருவிய அறைவா யும்பர்‌ 
(அகம்‌-251) 
என்ற அடிகள்‌ காரணமாயுள்ளன. மாமூலர்‌ இயற்றிய 
இப்பாடலைத்‌ தவிர, மெளரியர்ககா வேறு மூன்று 


செய்யுட்களும்‌ குறிப்பிடுகின்றன. புறகானூற்றில்‌ 
கள்ளில்‌-ஆததிசையனார்‌ செய்த செய்‌ 
மெளரியர்‌ யுள்‌ ஒன்று (176), அககானூற்றுச்‌ 


செய்யுள்‌ இரண்டு (69, 281). இவை 
முறையே பரங்கொற்றனாராலும்‌ மாமூலனாராலும்‌ இயற்‌ 
அப்பட்டன. இவற்றை ஆதாரமாகக்கொண்டே மெளரியர்‌ 
வரலாற்றை நாம்‌ துணிதல்‌ வேண்டும்‌. புறகாஷாற்றுச்‌ 
செய்யுள்‌ ஒன்றினுக்கே பழைய உரையுள்ளது; ஏனைய 
வற்றிற்குப்‌ பழைய உரையில்லை. ஆகவே பழைய உரை 
கூறுவதனை நாம்‌ முதற்கண்‌ நோக்குதல்‌ வேண்டும்‌. 
அங்கே *மோரியராவர்‌ சக்கரவாளச்‌ சக்கரவர்த்திகள்‌; 
விச்சாதரரும்‌ நாகரும்‌ என்ப' என்ற விளக்கமுள்ள து. 
அங்குக்‌ கூறப்பட்டுள்ள மெளரியர்‌ செய்தியும்‌ மேற்‌ 
சுட்டிய அகச்‌ செய்யுட்களில்‌ வரும்‌ செய்தியும்‌ ஒத்துள்‌ 
சாமை. ட்‌ : 
விண்பொரு நெடுங்குடைக்‌ கொடித்தேர்‌ மோரியர்‌ 

.. இண்கதிர்த்‌ தி௫ரி திரிதரக்‌ குறைத்த 

உலக விடைகழி யறைவாய்‌ கிலைஇய 

்‌ மலர்வாய்‌ மண்டிலத்‌ தன்ன தாளும்‌ ்‌ 

 யலர்புர வெதிர்ச்த அறத்துறை நின்னே 
ப்‌ = ர்‌ு ப (புறம்‌ஃ125) 


52 - - இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


விண்பொரு நெடுங்குடை யியல்தேர்‌ மோரியர்‌ 
பொன்புனை திரி திரிதரக்‌ குறைத்த 
அறையிறம்‌ தகன்றன. ராயினும்‌ எனையதூஉம்‌ 
நீடலர்‌ வாழி தோழி 
ட்‌ i ்‌ (அகம்‌-69) 
முரண்‌ மிகு வடுகர்‌ முன்னுற மோரியர்‌ 
தென்‌ திசை மாதிரம்‌ முன்னிய வரவிற்கு 
விண்ணுற ஓங்கிய பனியிருங்‌ குன்றத்து 
ஒண்கதிர்த்‌ திகிரி யுருளிய குறைத்த 
அறையிறம்‌ தவரோ சென்றனர்‌ 
(அகம்‌-281)' 
என்ற பகுதிகளை ஒப்பு நோக்கி அறியலாம்‌. எனவே 
ஒரு பெளராணிகவரலாறு இங்கே குறிக்கப்பட்டுள்ளமை 
தெளிவாம்‌. பரங்கொற்றனார்‌ செய்யுளிலும்‌ (அகம்‌. 69) 
இப்‌ பெளராணிக வரலாறு பொருந்துவதேயாம்‌. மாமூல: 
னார்‌ ஒருவரே இவ்வரலாற்றைச்‌ சரி,த்‌.இர நிகழ்ச்சி என்று 
தோன்றுமாறு செய்யுட்கள்‌ இயற்றினர்‌. இவரது 
இரண்டு செய்யுட்களுள்‌ ஒன்றில்‌ (அகம்‌-281), * வடுகர்‌ 
மூன்னுறச்‌ சென்றனர்‌” என்று இயைத்து “வடுகர்‌... 
மொழிபெயர்‌ தேயம்‌ இறந்தனர்‌ £ (அகம்‌-995) என்ற: 
பொருளே படக்‌ கொள்வதில்‌ தடையர்‌ தமில்லை. இங்ஙனம்‌: 
கொள்வதாயின்‌, இச்செய்யுளும்‌ பெளராணிக வர 
லாற்றை உட்கொண்டதாகவே முடியும்‌. மேற்குறித்த புற 
நானூற்றுச்‌ செய்யுளில்‌ (175) * மோரியர்‌” என்பதற்குப்‌ 
- பதிலாக “ஓரியர்‌” என பது அதன்‌ முதற்பதிப்பில்‌ கொடுக்‌ 
கப்பட்டுள்ளது. பின்‌ பதிப்புக்களில்‌ இது பாடபேதமாகக்‌. 
காட்டப்பட்டுள்ளது. இச்சொல்லுக்கு * நிலமுழுதும்‌: 
ஆண்ட வேந்தரது” என உரையில்‌ பொருள்‌ கூறப்‌: 
படுறது. இப்‌ பொருளை நோக்குமிடத்தும்‌, £ அகலிடம்‌ ” 
என்று பொருள்படும்‌ * உர்வீ "எனும்‌ வட சொல்லோடு 
இச்‌ செர்ல்‌ தத்‌திதத்‌ தொடர்பு உடையதாகலாம்‌: 
என்பதனைக்‌ -கருதுமிடத்தும்‌, இதுவே உண்மைப்‌ . 
பாடமா தல்‌ வேண்டும்‌ எனத்‌ தோன்றுகிறது. * ஓரியர்‌? 
என்ற இப்‌ பாடம்‌ ஒரு யெளராணிக வரலாறே கருதம்‌ 
பட்டது என்பதை நன்றாக வலியுறுத்துகிறது. 


தமிழ்‌ இலக்கியத்தின்‌ தொன்மை 11 538 


இங்ஙனமாயின்‌, முன்னே தரப்பட்ட அகசசெய்யுள்‌ 
(951) சரித்திர பூர்வமாய்‌ நாம்‌ அறிக்துள்ள மெளரியரைக்‌ 
குதிப்புகாகுமா ? குறிககமாட்டாது . என்று துணிவதே 
மேற்‌ கூறியவ ற்றோடு பொருந்துவதாம்‌. 


அஃப்பாடற்‌ ்‌ குறிக்கும்‌ என்று கொள்ளின்‌, சில 
செய்தி இடர்ப்பாடுகள்‌ உள்ளன. முதலாவது, 
சரித்திச்சான்று மோகூர்‌ பாண்டிய நாட்டிலுள்ளது. 
ஆகாது மெளரியா படையெடுப்பு இப்பாண்டிய 


நாடுவரை எட்டியது என்பதற்குச்‌ சான்‌ 
தில்லை என்பது மேலே காட்டப்பட்டது. 'இரண்டாவது, 
மோகூர்‌ மன்னனது அவையில்‌ கோசர்கள்‌ தோன்றி 
விளங்கினார்கள்‌ என்பது 
பழையன்‌ மோகூ ரவையகம்‌ விளங்க 
நானமொழிக்‌ கோசர்‌ தோன்றி யன்ன 
(மதுரைக்காஞ்சி, 508-9) 
என்ற அடிகளாலும்‌, மாறன்‌ என்று புகழ்சிறந்த இவ 
னுக்குக்‌ கழடங்கிய வீரர்களே கோசர்‌என்பது 


பெரும்பெயர்‌ மாறன்‌ தலைவ னாகக்‌ 
கடக்தடு வாய்வாள்‌ இளம்பல்‌ கோசர்‌ 
(மதுரைக்காஞ்சி, 772-8) 
சான்ற அடிகளாலும்‌ புலனாகின்றன. ஆகவே மெளரியர்‌ 
சார்பாகக்‌ கோசர்கள்‌ மோகூர்‌ மன்னனோடு போர்‌. 
புரிந்து அவனைப்‌ பணிவிக்க முயன்றார்கள்‌ என்பது 
பொருக்தாதாம்‌. . மூன்றாவது, இப்பொருளில்‌ மோரியர்‌ 
வரவு தமிழ்காட்டின்‌ எல்லையகத்து நிகழ்ந்ததெனல்‌ 
வேண்டும்‌. ஆனால்‌ தலைமகன்‌ தலைவியைப்‌ பிரிந்து தமிழ்‌ 
நாட்டு எல்லையைக்‌ கடந்து வெகு தூரத்துக்கு அப்பால்‌ 
சென்று விட்டனன்‌ என்று கூறுதலே மாமூலனாரது 
கருத்தாகும்‌ என்பது வெளிப்படை. இதனாலும்‌, மெளரி 
யரது. தென்னாட்டுப்‌ படையெடுப்புக்‌ குறிக்கப்பட்ட 
தெனல்‌.பொருதகமின்மை காணலாம்‌. 


மெளரியரைப்பற்றிய ' அளவில்‌, இச்செய்யுளச்‌ 
சரி.தீதிரச்‌ சான்றாகக்‌ கொள்ளுதல்‌ கூடாது என்பதற்கு 


54 இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


வேறொரு சிறந்த காரணமும்‌ உளது. செய்யுளின்‌ 
பொருள்‌ விளக்கமின்றி ஐயப்பாட்டி ற்கு இடமாயிருது 
கலே அக்காரணம்‌. *வம்பை மோரியர்‌? என்ற பாட 
பேதம்‌ ஏடுகளிற்‌ காணப்படுகிறது. வம்பை” என்பது 
ஒரு குறுநில மன்னனது இயற்பெயராகலாம்‌. “வம்பை 
யின்‌ அறை (குன்றம்‌)? எனவும்‌ * மோரியர்‌ நேமியுருளிய 
குறைத்த அறை” எனவும்‌ தனித்தனி இயைத்துப்‌ 
பொருள்‌ கொள்ளலும்‌ கூடும்‌. * மோகூர்ப்‌ பணியாமை 
யின்‌” என்ற பாடமும்‌ காணப்படுகிறது. இங்கனமாக 
விளக்கமில்லாததனைச்‌ சான்றாகக்கொண்டு சரித்திரம்‌ 
அமைத்தல்‌ உண்மையா தல்‌ அரிதாம்‌. 

முடிவாக, ஒரு பெளராணிகச்‌ செய்தியை வேங்கட 
மலையோடு சார்த்தி வழங்கிய பிற்கால வரலாற்றை உட்‌ 
கொண்டு மாமூலனார்‌ பாடியுள்ளார்‌ என த்தோன்னறுகிறது. 
கள்ளில்‌-ஆ,த இரையனார்‌ செய்யுளிலும்‌, (புறம்‌, 176) பரங்‌ 
கொற்றனார்‌ செய்யுளிலும்‌ (அகம்‌, 69) மலை குறைக்கப்‌ 
பட்டது ஆஞ்ஞாசக்கரம்‌ செல்லுதற்‌ பொருட்டு என்று 
கருதற்கு இடமுண்டு. பரத சக்கரவர்த்தியின்‌ இக்கு. 
விஜயத்தில்‌ அவன * அஜி தஞ்ஐயம்‌ எனும்‌ இவய ரதம்‌ 
எறி, தவளச்‌ சத்ரம்‌ கவிப்ப...சக்ர ர,தீநம்‌ முன்செல்ல, 
தண்ட ரத்நங்‌ கைக்கொண்டு ஸேநாபதி மேடு பள்ளம்‌ 
நிரவி...ஸமதலஞ்‌ செய்து முன்‌ செல்ல...விஜயார்த்ததீ 
இற்குத்‌ தெற்காக...ககரியுள்‌ இருந்தனன்‌...ஸேநாப த... 
வெள்ளியம்‌ பெருமலைய து ஜக தீ தலத்தை யேறித்‌ தமிஸ்ர 
குகா முகத்தையடைந்து வடதிசை நோக்கி நின்று 
தண்ட ரத்நத்தாலே குகாத்வார கவாடதீதைத்‌ இறக்‌ 
தான்‌ ? என்னு ஜைனரது ஸ்ரீபுராண த்தில்‌ (பக்‌. 114-6; 
117-8) காணப்படுகிறது. இது புறகானூற்று உரைகாரர்‌ 
கூறும்‌ சரித்திரத்தையும்‌ விளக்கி, சச்ர ரத்கமாகிய 
ஆஞ்ஞாசக்கரமே இங்குக்‌ கருதப்பட்டது என்பதையும்‌ 
உணர்த்துகிறது. 

மயங்‌இருங்‌ கருவிய விசும்பு முகனாக 

இயங்யெ இருசுடர்‌ கண்ணெனப்‌ பெயரிய 

வழியிடை வழங்கா வழக்கரு நீத்தம்‌ 

வயிரக்‌ குறட்டின்‌ வயங்குமணி யாரத்துப்‌: 


தமிழ்‌ இலக்கியத்தின்‌ தொன்மை-_171 95 


பொன்னம்‌ திகிரி முன்‌ சமது அருட்டிப்‌ 
பொருகர்க்‌ காணாச்‌ செருமிகு முன்‌ பின்‌ 
முன்னோர்‌ செல்லவும்‌ 
(புறம்‌-—365) 
என்ற புறச்செய்யுளிலும்‌ ஆஞ்ஞாசக்கரச்‌ செய்தியே 
புலனாகின்றது. 


ஜடாவர்மன்‌ சுந்தரபாண்டியன்‌ . மெய்க்8ர்‌,த யில்‌: 
(பெருந்தொகை. பக்‌ 208) “ இகிரிவரைக்‌ கப்புறத்துச்‌ 
செழும்‌ திகிரி சென்றுலவ? என. வருவதும்‌ இக்கருத்‌ 
தையே வலியுறுத்துகிறது. மாமூலனார து இரண்டு செய்‌ 
யுட்களுள்‌ ஒன்‌ நிலே (அகம்‌ 281) “ஒண்‌ கதிர்த்‌ தரி 
என்பது ஆஞ்ஞாசக்கரம்‌ எனக்கொள்வ தில்‌ தடை யாது 
மில்லை. பிறிதொன்றில்‌ (அகம்‌. 25) மட்டுமே * தேர்சசக 
கரம்‌ ? உருளுதற்கு மலை குறைக்கப்பட்டது எனக்‌ கதை 
வேறுபடுகின்றது. இத்தேர்ச்‌ சக்கரமும்‌ பரதர்‌ முதலிய 
சக்கரவர்த்திகளின்‌ திவ்ய ர.த.த.திற்கு உரியதாகவே 
கொள்ளல்‌ பொருந்தும்‌. ஆஞ்ஞாசக்கரம்‌, தேர்ச்சக்கரம்‌ 
என்ற இரண்டும்‌ சக்கரவர்தஇகளின்‌ தனிப்‌ பெருமையை 
யுணர்த்துவதற்குக்‌ கூறப்படுவனவே. இதனால்‌, ஒரு 
பெளராணிக வரலாறே மாமூலனாரும்‌ பிறரும்‌ இயற்றிய 
அனைத்துச்‌ செய்யுட்களிலும்‌ உள்ளமை புலனாம்‌. 


மேற்கூறியவற்றால்‌, மாமூலனார்‌ குறிகதது சம்திர 
குப்தன்‌ முதலிய மெளரியர்களைப்‌ பற்றி அன்னு: என்ப 
தும்‌ அவர்கள்‌ பாண்டிய நாட்டுக்குள்‌ படையெடுத்து -: 
வந்தவர்கள்‌ அல்லர்‌ என்பதும்‌ அறியககெக்கன்றன. 
எனவே, இசசெய்திகளின்‌ அடியாகக்‌ தமிழ்‌ இலக்கியத்‌ 
இன்‌ தொன்மையை நிறுவுதல்‌ கூடாது. 


இதுகாறும்‌ தமிழ்நாட்டில்‌ வழங்கிய வரலாறுகளை 
நோக்கினோம்‌. இனி, வடநாட்டுச்‌ சான்றுகளை கோக்கு 
வோம்‌. இ. மு. 1560-ல்‌ வாழ்ந்து பாணினியத்திற்கு 
மகாபாஷ்யம்‌ இயற்றிய பதஞ்சலிக்குத்‌ தென்னாடு ஈன்‌ 
ராகத்‌ தெரிந்திருந்தது. இவர்‌ தமது பாஷ்யத்‌ தில்‌ காஞ்சீ 
புரத்தையும்‌ (137. 2. 9-ம்‌ ஆஹ்நிகம்‌), கேரள,த்தையும்‌ 
(IV. 1. 4-ம்‌ ஆஹ்கிகம்‌) குறிப்பிடுகிறார்‌. அசோக சக்கர 


56 ்‌ இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


வர்த்தியின்‌ . காலம்‌ க. மு. 278-232 ஆகும்‌. :இச்சக்கர 
வர்த்தியின்‌ இரண்டாவது, பதின்‌ மூன்றாவது சிலைததிரு 
ஆணைகளில்‌ * சோழ, பாண்டிய, கேரள புத்திரர்கள்‌? 
இவரது இராச்சியத்தின்‌ எல்லைக்கு அப்பால்‌ தனியரசு 
புரிந்துவந்‌ தவர்கள்‌ எனக்‌ குறிப்பிடப்படுகின்றனர்‌. 
'ப்ரணினிக்குத்‌ தென்னாடு பற்றி யாதும்‌ தெரிந்திருந்த 
தாகப்‌: புலப்படவில்லை. ஆனால்‌ பாணினீயத்துற்கு 
வார்த்‌ இகம்‌ இயற்றிய கா,தீதியாயனர்‌ இலல விவரங்கள்‌ 
கூறுகிறார்‌. தத்‌திதப்‌ பெயர்களை விரித்துணர்த்து 
மிடத்துப்‌ : பாண்டு என்னும்‌ மரபினரின்‌ 

வட மொழிச்‌ வழித்தோன்றல்‌ அல்லது அம்மரபின 
சான்றுகள்‌ ரது நாட்டின்‌ அரசன்‌ என்ற பொருளில்‌ 
்‌ பாண்டியன்‌ ? என்ற தத்திதத்‌ திரிபு 

பெற்ற பெயர்‌ வழங்கப்படல்‌ வேண்டும்‌ எனக்‌ கூறினர்‌ 
(வார்‌. த்‌ இகம்‌; பாணினி 137. 1. 168). பிறிதோரிடத்து 
(வார்‌. த.இகம்‌ : பாணினி 13. 1. 175.) சோழர்‌ என்ற சொல்‌ 
குத்இதத்‌ இரிபு யாதுமின்றி சோழ வமிசத்‌ இனரையும்‌ 
சேணாட்டு அரசரையும்‌ குறிக்கும்‌ என்றனர்‌. இவற்றால்‌ 
சோழ பாண்டியர்‌ எனற பெயர்கள்‌ காத்தியாயனர்‌ 
காலத்தில்‌ வழக்கில்‌ இருந்தன என்பது நன்கு புலப்படு 
இறது. இவர்‌ காலம்‌ சுமார்‌ ௨. மு. 350 என்று கொள்ள 
லாம்‌. இங்குக்‌ கூறியவற்றால்‌, உத்தேசம்‌ கி. மு. 3560-ல்‌ 
தொடங்கித்‌ தமிழ்நாட்டு மூவேந்தர்களும்‌ சரித்திரப்‌ 
பிரசித் தரா யிருந்தனர்‌. என்பது விளங்கும்‌. இதற்கு 
எவ்வளவு காலததிறகுமுன இம்‌ மூவேந்தர்‌ மரபுகளூம்‌ 
தோன்றின எனபது நம்மால்‌ அறியக்கூடவில்லை. சுமார்‌ 
ஆயிரம்‌ ஆண்டுகட்குப்‌ பிற்பட்டு, இ. பி. 14-ம்‌ நூற்றாண்‌ 
டின்‌ தொடக்கத்தில்‌ வாழ்ந்த பரிமேலழகர்‌ * தொன்று 
தொட்டு வருதல்‌: சேர சோழ பாண்டியர்‌ ' என்றாற்‌ 
போலப்‌ படைப்புக்‌ காலந்‌ தொடங்கி மேம்பட்டு. வருதல்‌ ” 


(குறள்‌ 955 உரை) என்று எழுதினர்‌. ஈம்மால்‌ அறியக்‌ : 


கூடாத. பழைமை . என்பதுதான்‌ இவவாக்கியத்‌ இன்‌ 
கருத்து. அத்‌. 
.. தொல்காப்பிய த்இன்‌ பாயிரத்தில்‌ “ஐந்‌,இிர. நிறைந்த 
தொல்காப்பியன்‌". என வருகிறது. பாணினீய தைக்‌ 


௬ 


தமிழ்‌ இலக்கியத்தின்‌ தொன்மை. 11 57 


அறா து ஐந்‌திரத்தைக்‌ கூறினமையாலும்‌, இரண்டனுள்‌ 
ஐந்‌.தர வியாகரணம்‌ முந்தியது ஆதலாலும்‌, தொல்காப்‌ 
பியம்‌ பாணினீயத்திற்கு' முன்‌ தோன்றியது ; எனவே 
பாணினியத்தின்‌ காலமாகிய கி. மு. 450-க்கு முற்பட்‌ 
பது, தொல்காப்பியம்‌ ஓர்‌ இலக்கண தூலாதலின., 
இதற்கு முற்படவே, தமிழ்‌ இலக்கியங்கள்‌ பல தோன்றிப்‌ 
பெருக யிருத்தல்‌ வேண்டும்‌. இங்கனம்‌ பெருகுவ தற்குச 
கில நூற்றாண்டுகளேனும்‌ சென்‌ திருத்தல்‌ வேண்டும்‌. 
ஆகவே, தமிழ்‌ இலக்கம்‌ க. மு. 7 அல்லது 8-ம்‌ நூற்‌ 
ருண்டிலாவது தொடங்கியிரு,த்தல்‌ வேண்டும்‌ என்று 
ஒரு சார்‌ ஆராய்ச்சியாளர்கள்‌ கூறுவர்‌. 3 


இம்‌ முடிவு தொல்காப்பியத்‌ தின்‌ காலத்தைப்‌ 
பொறுத்தது. பின்னர்‌ இக்கால ததை ஆராய்ந்து துணிய 
எண்ணியுள்ளேன்‌ 1 பாணினியத்தைக கூறாதது தொல்‌ 
காப்பியம்‌ அதற்கு முற்பட்டது என தீ அணிதற்கு ஒரு 
காரணமாக மாட்டாது என்பதனைம்ட்டும்‌ இங்கே தெ 
வுணுத்த விரும்புகிறேன்‌. முதலில்‌, இவ்வாறு கூறுதல்‌, 
தருக்க நெறியோடு பொருந்துவதன்று. குற்காலத்து 
ர்‌ ஆசிரியன்‌ நன்னூலைப்‌ பின்பற்றி ஓர்‌, இலக்கண: 
"நால்‌ இயற்றுகிறான்‌ என்று வைத்துக்கொள்வோம்‌. 
,௮வனுக்கு அளித்த சிறப்புப்‌ பாயிரத்தில்‌ 
“நன்னூல்‌ உணர்ந்த மன்பேர்‌ ஆசான்‌” 

என வருகிறதென்றும்‌ கருதிக்கொள்வோம்‌. இப்பாயிரம்‌ 
தொல்காப்பியத்தை உணர்ந்தானாகக்‌ கூறாமையினாலே, 
இவ்‌ ஆசிரியன்‌ தொல்காப்பியருக்கு முற்பட்டவன்‌ என்னு . 
துணிதல்‌ சரியாகுமா ? இது போன்‌ றதேயாகும்‌ மேலே 
குறித்த ஆராய்ச்சியாளர்‌ கூற்று. இரண்டாவது, 
வேறோர்‌ உண்மையும்‌ கவனித்தற்‌ குரியது. ஐந்திர 
வியாகரணம்‌ ஓர்‌ இலக்கண நெறி அல்லது மதமேயன்‌ றி, 

ர்‌ இலக்கண நூலன்று _ என்பது ஆராய்ச்சியாளர்‌ 
துணிபு. ஒரு நூலெனக்‌ கொண்டவிடத்தும்‌ அது பாணி 
னியத்திற்கு முந்தியது என்பது சந்தேகம்‌. ஐம்திர நெறி 
யைப்‌ பின்பற்றி அதன்‌ வழியிற்‌ பல வியாகரணங்கள்‌ 


1. தமிழ்ச்சுடர்‌ மணிகள்‌ பக்‌ 27. பார்க்க. 


58 __ இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


தோன்றின. ஜஐந்திர்ம்‌, பாணினியம்‌ என்ற இரண்ட 
னுள்‌, ஐந்திர முறையே பிற மொழியாளர்கள்‌ எளிதிற்‌: 
பின்‌ பற்றக்கூடிய து. பாணினியமோ எனின்‌, ஸமிஜ்ஞை. 
யும்‌ ஸங்கே கமும்‌ நிறைந்து பெரும்பாலும்‌ பின்பற்ற இய 
லாதபடி. உள்ளது. இதனாலேயே தொல்காப்பியர்‌ ஓம்‌ 
தரத்தைப்‌ பின்பற்றினர்‌ என்னு கொள்வது நேரிது. 
ஏனவே, இக்காரணங்கொண்டு பாணினியத்திற்கு முற்‌ 
பட்டது தொல்காப்பியம்‌ எனல்‌ பொருந்தாது. இதுபற்‌ 
நித தமிழ்‌ இலக்கியத்‌ இன்‌ தொன்மையை நிறுவ முயல்‌ 
வதும்‌ தகாது. . 
மேற்‌ கூறியவற்றை நோக்கும்போது, இ. மு. 800 
அளவில்‌ தமிழ்‌ அரசுகள்‌ மூன்றும்‌ வட௩ாட்டுக்‌ சக்கர 
வர்த்திகள்‌ கட்புரிமை கொள்ளும்படி மேம்பாடுற்று 
இருந்தன என்பது புலப்படும்‌. இம்மேம்பாடு கல்வி 
முதலியவற்றின்‌ சார்பினாலே விளங்கியிருத்தல்‌ வேண்‌ 
டும்‌. ஆகவே, 4. மு. 800-க்கு முன்‌ தமிழ்‌ இலக்கியங்கள்‌ 
தோன்றி நன்குமதிக்கத்‌ தக்க ஒரு நிலையை அடைக்‌ திரும்‌ 
தன என்று நாம்‌ ஊகிக்கலாம்‌. இம்முடிவிற்கு வேறு 
சான்றுகளும்‌ உள. அவற்றை அடுத்து விவரிப்போம்‌. 


% 


௦ 


தமிழ்‌. இலக்கியத்தின்‌ 
கதொன்மை_[[[ 


தமிழ்‌ நாகரிகத்தின்‌ தொன்மைக்குக்‌ இரேக்கர்‌ 
முதலிய அந்கியநாட்டினராம்‌ சான்று பகர்கன்றனர்‌, 
ஹிரோடோட்டஸ்‌ (1௭௦௦௦8) என்பவர்‌ ஒரு சரித்திரப்‌ 
பேரறிஞர்‌. இவரைச்‌ * சரித்‌ இரத்‌ இன்‌ பிதா” (the Father 
of History) என்று புகழ்வார்கள்‌. இவர்‌ 
தமிழரும்‌ வாழ்ந்த காலம்‌ கி.மு. 5-ம்‌ நூற்றாண்‌ 
கிரேக்கர்‌ டாகும்‌. இந்தியாவைக்‌ குறித்து இவர்‌ 
முதலியோரும்‌ கூறும்‌ செய்திகளுள்‌ ஒன்று மிக 
விநோதமானது. பொன்னை த்‌ கோண்டி. 
யெடுக்கும்‌ ஒருவகை எறும்பு உண்டென்று எழுதினர்‌. 
காட்டு மரங்களிற்‌ காய்ககன்ற ஒருவகைக்‌ கம்பிளியால்‌ 
இந்தியர்களது ஆடை கெய்யப்‌ படுகிறசென்றும்‌, இக்‌ 
கம்பிளி ஆட்டின்‌ ரோமத்தைக்‌ காட்டிலும்‌ அழகும்‌. 
மென்மையும்‌ உள்ளதென்றும்‌ இவர்‌ கருதினர்‌. 


௦௦ 


பருத்திப்‌ பெண்டின்‌ பனுவல்‌ 
(புறம்‌, 125) 
கோடைப்‌ பருத்தி வீடு நிறை பெய்த 
மூடைப்‌ பண்ட மிடைகிறைக்‌ தன்ன. 
(புறம்‌, 898) 
பாம்புரி யன்ன வடிவின காம்பின்‌ 
கழைபடு சொலியின்‌ இழையணி வாரா 
ஒண்பூங்‌ கலிங்கம்‌ 
(புறம்‌, 883) 
என்பன போன்ற செய்யுட்‌ பகுதிகளால்‌ பண்டைக்‌ 
கால, தீதே தமிழ்‌ நாட்டில்‌ 1 பருத்திப்‌ பஞ்சினால்‌ ஆடை 
1. The Coromandal coast supplied cotton stuffs — Reinaud 
J- A- Mai - Juin 1883, 308 - 9. - 


60 ன்‌ இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


நெய்தல்‌ தற்கால த்துக்‌ குடிசைத்‌ தொழில்‌ போல வழங்‌ 
கியது. புலனாகும்‌. ௮ரசனியர்‌ என்ற (Aரasanian5) 1 ஒரு. 
சாதியிலுள்ள பெண்கள்‌ ஆடை நெய்தலில்‌ வியக்கத்‌ 
தக்க இறமை வாய்ந்தவர்கள்‌ என்றும்‌ கூறப்பட்டுள்‌ 
ளார்கள்‌, £ பருததப்‌ பெண்டு” என மேலே காட்டியது 
இச்‌ சாதிப்‌ பெண்களின்‌ தொழிலைக்‌ குறிப்பது போலத்‌ 
தோன்றுகிறது. ஆனால்‌ ஹிரோடோட்டஸ்‌ தென்னிந்து 
யாவின்‌ நிகழ்ச்சியாக இந்த ஆடை நெய்தலைக்‌ குறிப்‌ 
பிட்டுச்‌ சொல்லாமையினாலே, தமிழ்காடுதான்‌ கருதப்‌ 
பட்டது என்பது உறுதியரய்க்‌ கொள்ள முடியா து. 
ஆனால்‌, தென்னிந்தியாவில்‌ வாழும்‌ இராவிட மக்களை 
இவர்‌ எதியோப்பிய ஜாதியார்‌ எனக்‌ குறிப்பிடுகறோர்‌. 


சுமார்‌ 700 ஆண்டுகளுக்குப்‌ பின்‌ வந்த டேஸியஸ்‌ 
(868185) என்பவர்‌ இந்தியாவைப்‌ பற்றித்‌ தனியாகவே 
ஒரு நூல்‌ இயற்றினர்‌. இவர்‌ டேரியஸ்‌ 11 (Darius 17) 
என்ற பாரஸீக அரசனுக்கு அரண்மனை வைத்தியராகச்‌ 
சுமார்‌. இ. மு. 416-ல்‌ நியமனம்‌ பெற்றார்‌, இவரது 
 இந்திக்கா * (1௩0129) என்னும்‌ நூல்‌ இப்போது கிடைக்க 
வில்லை. ஆனால்‌ இக்‌ நூலின்‌ சுருக்கமொன்றை, இ. பி. 
8658-ல்‌ காண்ஸ்டாண்டிநோப்பிளில்‌ பாத்‌ இரியார்க்‌ 
(Patriarch! பதவி வக தத போதியஸ்‌ (11௦4௦8) என்பவர்‌ 
இயற்றினர்‌. இச்‌ சுருக்கமும்‌, வேறு சல ஆசிரியர்கள்‌ 
இதிதம்‌ நூலில்‌ காட்டும்‌ மேற்கோள்களுமே இப்போது 
அகப்படுவன. இந்திய மொழியில்‌ :கார்ப்பியன்‌ * 
என்னும்‌, கிரேக்க மொழியில்‌ முரோரோ தர (Muroroda) 

என்னும்‌ அழைக்கப்படும்‌ ஒரு வாச 

'டேஸியஸ்ஸின்‌ மரம்‌ உண்டென்று டேஸியஸ்‌ குறிப்‌ 
கற்று பிடுவதாகப்‌ போதியஸ்‌ கூறினர்‌. : கார்ப்‌ 
: .... பியன்‌' என்ற பெயரைப்பற்றிக்‌ கால்ட்‌ 
வெல்‌ ஆசிரியர்‌ ஆராய்ந்து இது கருவா என்ற்‌ தமிழ்ச்‌ 


1. Ancient India as described by Classical writers: 
MeCrindle, ற. 199. 

2 Ancient India as described by Ktesias the Knidian : 
MeCrindle, ற. 29 - 30 f- ஐ. See ற. 89 ff: of the latest edition (1915) 
-of Caldwell. ்‌ 


தமிழ்‌ இலக்கியத்தின்‌ தொன்மை-_111. 6% 


சொல்‌ என்றும்‌, கிரேக்க மொழியில்‌: முதன்‌ முதற்‌: 
காணும்‌ தமிழ்ச்சொல்‌ இதுவே என்றும்‌ அணிந்தனர்‌. 
ஆனால்‌ “கருவா? என்ற சொல்லின்‌ வடிவமே இது: 
தமிழ்ச்சொல்லன்று எனக்‌ காட்டவல்லது. அன்றியும்‌. 
பண்டைத்தமிழ்‌ இலக்கியங்களில்‌ இச சொல்‌ காணப்‌ 
படுமா றில்லை. ஆகவே இச்சொல்லால்‌ ,தமிழ்‌ மொழியின்‌ 
தொன்மை குறிக்கப்பட்ட தெனல்‌ சாலாது.' வேறோர்‌. 
இடத்தில்‌ தென்னாட்டு மக்களின்‌ செய்தியை டேஸியஸ்‌ 
உணர்த்இனாரென லாஸ்ளென்‌ 1 என்ற ஆராய்ச்சியாளர்‌ 
கூறினர்‌. இதற்கு நாய்முகததர்‌' எனப பொருள்படும்‌. 
“இடநோகெபாலாய்‌  (Kynokephaloi) என்ற கற்பித மக்க. 
ளைக்‌ குறித்து டேஸியஸ்‌ கூறும்‌ கூற்றே ஆதாரமாகும்‌. 
தென்னாட்டு மக்களுக்கும்‌ இக்‌ கூற்றிற்கும்‌ யாதொரு 
தொடர்பும்‌ இல்லைஎன்பது எளிதில்‌ அறியலாம்‌. எனவே" 
டேஸியஸ்‌ தெனனாடுபற்றி யாதேனும்‌ கதையினா ற்‌. 
போலும்‌ அறிந்துள்ளாரோ என்பது சந்தேகந்தான்‌. 
இந்த ஆசிரியர்க்குச சுமார்‌ ஒரு நூற்றாண்டுக்குப்‌- 
- பின்‌ (இ. மு. 802), சந்திரகுப்த மெளரிய 
மெகாஸ்தனீஸ்‌ னது அரசவைக்குத்‌ தூதராக வந்த. 
மெகாஸ்தனீஸ்‌ தமிழ்‌ நாட்டைத்‌ தெளிவு: 
படச்‌ சுட்டிக்‌ கூறியிருக்கிறார்‌. இவர்‌ கூறுவதன்‌ சருக்கம்‌. 
வருமாறு : 

“பாண்டிய நாட்டினர்‌ பெண்ணரசிகளால்‌ ஆளப்படு: 
இன்றனர்‌. இவ்வரசிகளுள்‌ முதல்‌ அரசி ஹெர்க்குலிஸின்‌ 
புதல்வியென று - சொல்லப்படுகிறாள்‌. நைஸா நகரம்‌ இப்‌- 
பாண்டிப்‌ பிரதேசத்திலுள்ளது எனக்‌ கூறுவர்‌. ஜூபிடரின்‌ 
புண்ணியஸ்தலமாகிய , மேருமலையும்‌ இங்குள்ளதாகவே- 
கருதப்படுகிறது. இதன்‌ குகை ஒன்றில்‌ பாக்குஸ்‌ (Bacchus): - 
வளர்ந்து வந்தனனென்று பண்டைக்காலத்து இந்தியர்கள்‌ 
உறுதியாய்‌ நம்பினர்‌. 

“ஹிராக்ளீஸ்‌ 2 இந்தியாவில்‌ ஒரு பெண்ணைப்‌ பெற்று: 
அவளுக்குப்‌ ** பாண்டியா ”” என்று பெயரிட்டான்‌. இந்தியா, 


] Ancient India as described by Kiesias the Knidian:. 
MeCrindle, pp 84 - 87- 

2 Ancient India as described by Megasthenes and Arrian:: 
MeCrindle, p- 156- 


2 a இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


வின்‌ தென்‌ பகுதியாகக்‌ கடல்‌ வரையுள்ள பிரதேசத்தை 
அவள்‌ ஆளக்கொடுத்து, அப்பிரதேசத்தை 5865 கிராமங்களா 
கப்‌ பகுத்து, அவளது குடிஜனங்களை அக்கிராமங்களில்‌ வசிக்‌ 
கும்படி செய்தான்‌. ஒவ்வொரு கிராமத்தாரும்‌ வருஷத்திற்கு 
ஒரு காள்‌ முறைவைத்து, அந்காளில்‌ அரசிக்குரிய இறைத்‌ 
தொகையைக்‌ கொண்டுவந்து செலுத்தவேண்டும்‌. இவ்வாறாக, 
யாரேனும்‌ முறைகாரர்கள்‌ ஆண்டு முழுவதும்‌ அரசிக்குத்‌ 
துணையாக : இருப்பார்கள்‌. முறைப்படி இறைசெலுத்தத்‌ 
தவறியவர்களை இவர்கள்‌ தண்டித்துச்‌ செலுத்தச்‌ செய்‌ 
வார்கள்‌.” 
மெகாஸ்‌தனீஸ்‌ தா தருக்குச்‌ சுமார்‌ 400 ஆண்டுகளுக்‌ 
குப்‌ பின்‌ அரியன்‌ என்பவர்‌ (௫. பி. 737) 
இக்‌ கதையை இன்னும்விரிவாகச செய்‌ 
குனர்‌?. அது வருமாறு 2 
ஹிராக்ளீஸின்‌ முதுமைப்‌ - பருவத்தில்‌ பாண்டியா பிறந்‌ 
தாள்‌, இவளுக்கு ஏழு வயதாகி விட்டது, இந்தியா முழு 
மையும்‌ அளுதற்கு இவள்‌ மூலமாகச்‌ சந்ததியுண்டாக 
வேண்டுமென்று ஹிராக்ளீஸ்‌ விரும்மினான்‌. ஆனால்‌ இவளது 
தகுதிக்கேற்ற வரன்‌ கிடைக்கவில்லை. ஆகவே இவ்‌ இள 
வயதிலேயே இவளை மணப்‌ பருவமுறச்‌ செய்து, தானே 
இவளை மணஞ்செய்து கொண்டனன்‌. நாட்டிலுள்ள பெண்‌ 
..களனைவரும்‌ இவ்வாறு மிக்க இளமையிலேயே மணப்‌ 
பருவம்‌ ' அடையும்படியான வரத்தையும்‌ ஹிராக்ளீஸ்‌ 
அளித்தான்‌. ச்‌ 
இங்கே பாண்டிய தேசத்தைக்‌ குறித்துப்‌ பலவேறு 
கட்டுக்‌ கதைகள்‌ பரவியிரும்‌தமை காணலாம்‌. இக்‌ கதை 
. களால்‌ பெரும்‌ பயன்‌ இல்லை; எனினும்‌ இரண்டு 
விஷயங்கள்‌ கவனி த்தற்குரியன. முதலாவது மெகாஸ்‌ த 
னீஸ்‌ காலத்தில்‌ பாண்டி நாடு குறித்த பல கைகள்‌ வட 
்‌ இந்தியாவிற்‌ கேட்கப்பெற்று அத்தூதர்‌ செவியிலும்‌ 
எட்டியிறாம்தன. இதனால்‌ தமிழ்த்‌ தேசத்திற்கும்‌ வட 
இந்தியாவிற்கும்‌ போக்குவரவு அருகியே யிருந்‌ததென் ணு. 
நாம்‌ ஒருவாறு ஊஃிக்கலாம்‌. இரண்டாவது தமிழ்நாடு 
களுள்‌ பாண்டிய நாடு ஒரு தனிச்‌ சிறப்பு உடையதாகக்‌ ' 


.அரியன்‌ 
கூறும்‌ கதை 


எர ஆ கதா எ ண அனைக்க அவல கைப்‌ 
21. Ancient Indiasas described by Megasthenes and Arrian : 
McCrindle, pp 158-9. த்து ்‌ 


தமிழ்‌ இலக்யெத்தின்‌ தொன்மை-__117 63 


கருதப்பட்டது. சேர நாடு, சோணாடு என்ற. நாடுகளைக்‌ 
காட்டிலும்‌ இந்நாடு ஒரு வகையிற்‌ புகழ்பெற்று விளங்கிய 
தென நாம்‌ கொள்ளுதற்கு இயைபுள்ளது. இங்கனம்‌ 
விளங்கிய காலம்‌ உத்தேசம்‌ ௫. மு. 860-க்கு முன்பாதல்‌ 
வேண்டும்‌. 


மெகாஸ்தனீஸ்‌ காலத்திற்கு 100 ஆண்டுகளுக்குப்‌ 
பின்னர்‌ எரட்டோஸ்தீனிஸ்‌ (Eraநostheones) இந்தியாவைப்‌ 
பற்றிப்‌ பொதுவாக அவ ப அன்ன இவ்‌ அலெக்ஸான்டி. 
சியாவிலிருந்த நூல்நிலையத்‌திற்குத்‌ தலைவராக ௫, மு. 
240-196 வரை அமர்ந்தவர்‌. இவர்‌ தாம்‌ 
பிழைபட்ட பூ-விவரண நூலை ஒரு சாஸ்திரம்‌ என்று 
சரித்திரங்கள்‌ கண்வ தட அளவில்‌ முதன்முதலில்‌ 
செய்வித்தவர்‌.பல நூல்களிலும்‌ இதுறிக்‌ 
அடந்த விவரங்களை,த்‌ திரட்டி ஓழுங்குபட தீ தொகுத்துச்‌ 
சாஸ்திர முறையில்‌ அவற்றை அமைத்தனர்‌. ஆனால்‌ 
இந்தியாவின்‌ வடிவைக்‌ குறித்து இவர்‌ கொண்டிருந்‌ 
கொள்கை முற்றும்‌ தவறானது. மக்கள்‌ வாழ்ந்த பூமி 
முழுதும்‌ தாரஸ்‌ மலைத்‌ தொடராலும்‌ மத்தியதரைக்‌ கட 
லாலும்‌ இரு கூறாகப்‌ பகுக்கப்பட்டுள்ளது என்றனர்‌. 
தென கூற்றில்‌ கீழையோர த இல்‌ நமது இந்தியா அமைந்‌ 
இருந்ததாம்‌. இந்‌ நாட்டை, அதன்‌ மலைகள்‌, நதிகள்‌, 
கடல்கள்‌ முதலியனவற்றைக்‌ கூறி வர்ணிக்கிறார்‌. ஒரே 
வகுப்பினர்‌ இந்காட்டில்‌ வாழ்ந்து வந்தனர்‌ என்று இவர்‌ 
கருதியதாகத்‌ கோன்றுகிறது என்பர்‌1ஒ ஒருசிலர்‌. எனவே 
“தென்னிந்தியாவில்‌ திராவிட மக்கள்‌ என்ற ஒரு தனிப்‌ 
பட்ட வகுப்பினர்‌ வாழ்ந்தனர்‌ என்பது இவர்‌ அறியாத 
விஷயங்களில்‌ ஒன்றும்‌. ஆனால்‌ இவர்‌. தென்னிந்திய 
மக்களை: கொனியகி. (KO௦றiaki) என்ற பெயரால்‌ அழைத்‌ 
. ள்ளார்‌.” இலங்கையில்‌ யானை படைய டத்‌. என்‌ 
ணும்‌ குறித்துள்ளார்‌. அரு 


அம்பர Ancient India as. described in classical Literature: MeCrindle, 
ற. 96: 


ப பக. Rawlinson’: Intercourse between India ப்‌ the Wester 
ல்‌ p- 93 


3 ட i 


64 இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


ஐம்பது ஆண்டுகளுக்குப்‌ பின்‌ இ.மு. 160-ல்‌ வாழ்க்‌ த. 
ஹிப்பார்க்கஸ்‌ (Hiறறarchos) என்ற வானசாஸ்திரி எரட்‌ 
டோஸ்‌ தீனீஸ்‌ கொண்டுளள முடிபுகள்‌ பலவற்றையும்‌ 
கண்டித்து எழுதினர்‌. ஆனால்‌ இவரும்‌ பல இடங்களில்‌ 
பிழை போயினர்‌. இந்தியாவின்‌ கடை கோடியில்‌ மேரு. 
மலை உள்ளது என்பது இவர்‌ கூறியதாகும்‌. 

தென்னாட்டிலுள்ள: மக்கள்‌ ஒரு தனிப்பட்ட வகுப்‌ 
பினர்‌ என்று முதலில்‌ கூறியவர்‌ ஸ்ட்ராபோ (84௨௦) என்‌ 
பவர்‌. இவர்‌ அகஸ்டஸ்‌ காலத்திலும்‌ டைபீரியஸ்‌ காலத்‌ 
இலும்‌ வாழ்ந்து இ.பி, 24-ல்‌ மரணமடைந்தனர்‌. இவர்தம்‌: 

பெரு நூலாகிய பூ - விவரண சாஸ்திர த. 


ஸ்ட்ராபோ தகை கி. பி, 19-ல்‌ எழுதி முடித்தனர்‌.. 
கூறும்‌ இவர்‌ ஒரு பெரிய யாத்திரிகர்‌. பல 
நாதன கேசங்களுக்கும்சென்று பார்வையிட்டு த. 
விவரங்கள்‌ தமது அனுபவத்தை முந்து நூல்‌ 


களில்‌ கண்டவற்றோடு சேர்த்து கோக்க 
ஆராய்ந்து தம்‌ பெரு நூலை எழுதினர்‌. இக்‌ அலைக்‌. 
குறித்து, அமைப்பின்‌ பெருமையினாலும்‌, அதன்கண்‌ 
ணுள்ள விஷயங்களின்‌ வகை மிகுதி முதலியவற்றாலும்‌, 
பண்டைக்கால த தள்ள பூ-விவரண நூல்கள்‌ அனை தகை. 
யும்‌ இந்நூல்‌ வென்றுவிடுகிறது என்று ஹம்போல்ட்‌ 
(Humboldt) கூறுகிருர்‌. நில அமைப்பு, அரசியல்‌, வாணி: 
கம்‌, சரிததிரம்‌, கணிதம்‌ முதலிய பல அறைகளுக்கு. 
முரிய விஷயங்கள்‌ இதன்கண்‌ காணப்படுகின்றன என்‌ 
பர்‌. இந்நூலில்‌ தென்னாடு பற்றி வெளியாகும்‌ விஷயங்‌. 
களைக்‌ கீழே கண்டு கொள்ளலாம்‌. 


1. இர்தியாவில்‌ ஓரிடத்திலுள்ள பாண்டியன்‌! என்ற. 
ஓர்‌ அரசனிடமிருந்து ஒரு தூதுவன்‌ தமது கோஷ்டியுடன்‌- 


3. போரஸ்‌ என்ற பாட்பேத முண்டு. 

Ancient பட as described in classical Literature: Mc Crindle- 
ற. 9+ 17, 20, 26, 

த்க்‌ பாண்டியன்‌ என்றது பிழை என்று முடிவு 

கட்டுகிறார்கள்‌; அவர்கள்‌ கூறும்‌ காரணங்கள்‌ வன்மையுடையனவாய்‌ த. 
தோன்றுகின்றன. 

Rawlinson : Intercourse between India and the பணப்‌ world, 
pp: 107-8. 


தமிழ்‌ இலக்கியத்தின்‌ தொன்மை..]]] _- 65 


மிகச. வெகுமதிக ளோடு ஸீஸர்‌ அகஸ்டஸிடம்‌ வந்தனன்‌. 
இத்‌ நாதுக்கோஷ்டியைச்‌ துகை 1 அத்தம்‌ என்ற 
நகமில்‌ நிர்கோடூலாஸ்‌ டமாஸ்கஸ்‌ பார்த்த 


2. தெற்கேயுள்ள மக்கள்‌ தமதுகிறத்தில்‌ னவத்து 

ஒத்திருக்கிறார்கள்‌. ஆனால்‌ முகக்கட்டிலும்‌ உரோமத்திலும்‌ 
மற்றை மக்கனைப்‌ போலவே: இருக்கிறார்கள்‌; அவர்கள்‌ 
உரோமம்‌ ஈரப்‌ பதத்தால்‌ சுருட்டையாவதில்ல்‌. வடக்கே 
யுள்ள மக்கள்‌ எகிப்தியரைப்‌ போல௮ள்ளார்கள்‌. 


‘ 


3. அங்கே மெளஸிகச்கெதோஸ்‌ தேசத்தில்‌! சில பெரிய 
மரங்கள்‌ உள்ளன. இவற்றின்‌ களைகள்‌ 12 முழம்வரை நீளமா 
யுள்ளன ; இக்கினளை பூமியைத்‌ தொடுவனபோல .வளைந்‌ 
திருக்கின்றன. பூமியுட்‌ சென்று, புதிதாக நட்டனபோல 
வேரன்‌ றி விடுகின்‌ றன. 

4. மெளஸிக்கெகோஸ்‌ தேசத்தவர்கள்‌ நீண்ட ஆயுள்‌ 
உள்ளவர்கள்‌. 180 ஆண்டுகள்‌ வரை அவர்கள்‌ உயிர்‌ வாழ்‌ 
கிறார்கள்‌. அவர்கள்‌ மீதூண்‌ கொள்வதில்லை ; நல்ல ஆரோக்‌ 
கியமுள்ளவர்களாக இருக்கிறார்கள்‌ ; ஒரு பொது இடத்தில்‌ 
ஒன்றாக இருந்து உடன்‌ உண்ணுகிறார்கள்‌ ; அவர்களுடைய 
உணவு வேட்டையிற்‌ கடைத்தனவே. அவர்களுடைய நாடு 
மிகச்‌ செழிப்புள்ளது. வேண்டுவன எல்லாம்‌ மிகுதியாகத்‌ 
தருவது. தங்கமும்‌ வெள்ளியும்‌ ஏராளமாய்‌ விளைவது. 
என்றாலும்‌ இந்த உலோகங்களை அவர்கள்‌ உபயோகிப்ப்‌ 
தில்லை. அங்கே அடிமைகள்‌ இல்லை. இளைஞர்களைத்‌ தொழி 
லின்‌ பொருட்டு ஏவல்‌ கொள்வார்கள்‌. அவர்கள்‌ வைத்திய 
சாஸ்திரம்‌ தவிர வேறொன்றும்‌ பயில்வதில்லை. போர்ப்‌ 
பயிற்சி முதலியன தீங்கு விளைக்கும்‌ என்ற கொள்லையினர்‌. 
கொலை முதலிய கொடும்‌ பாதகங்கள்‌ பற்றித்தான்‌ இவர்கள்‌ 
நீதிஸ்தலத்திற்குச்‌ செல்வது. ஒருவன்‌ நம்பிக்கைத்‌ துரோகம்‌ 
செய்வானானால்‌, அதற்குத்‌ தங்களையே நொந்து கொள்வார்‌ 
களே யன்‌ றி நீதிஸ்தலத்திற்குச்‌ செல்லமாட்டார்கள்‌: உடன்‌ 
படிக்கை "விஷயத்தில்‌ ஒவ்வொருவனும்‌ தனது என்னவர்‌ 
தேடிக்கொள்வது கடமையாகும்‌. 
இம்‌ மேற்கோள்களில்‌, ஸ்ட்ராபோ தென்னிந்தியா 

வைக்‌ குறித்துச்‌ சில நூதன விவரங்கள்‌ தருகிறார்‌. 

இவை உண்மை விஷயங்களே என்பு நாம்‌ உணர்க்‌ 


1. இதனைச்‌ இந்து நதியின்‌ ஆரம்பப்‌ பீராதேச மென்பர்‌, ஆனால்‌ இம்‌ 
.இயாவின்‌ கடைகோடியிலுள்ள தெனக்‌ : குமிப்பிடுவுனால்‌; இிராவிட தேச 
மாக இருக்கலாம்‌. . : 


இ-5 


66 . . இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


தாலும்‌, இவற்றுள்‌ சில தமிழ்‌,க தேசம்‌ பற்றியன என்று 
உறுதியாய்க. கொள்ளு தற்குரிய சான்றுகள்‌ இல்லை. 

ஸ்ட்ராபோவின்‌ நூலுக்குப்‌ பின்‌, “பெரிப்ளுஸ்‌' என்ற 

ஒரு நூலானது ௫. பி. 60-ல்‌. எழுதப்பட்‌ 


பழைய டது. ஆசிரியர்‌ இன்னாரென்று தெரிய 
வாணிக விவரங்‌ மாட்டாது. நூலின முழுப்‌ பெயர்‌. : The 
கள்‌ ம்‌ Periplus of the Erythraean Sea’ என்‌ 


பது. இந்‌ நூலின்‌ 58 முதல்‌ 60 முடிய 
வுள்ள பகுதிகளில்‌ வாணிகஞ்‌ செய்வோர்க்குப்‌ பயன்படு 
மாறு, வழி, வாணிக ஸ்தலங்கள்‌ கிடைக்கும்‌ பொருள்‌ 
கள்‌ முதலிய சில விவரங்கள்‌ தரப்பட்டுள்ளன :..- 


58. தமிழகத்தின்‌ முதல்‌ வியாபார ஸ்தலங்களாகிய 
கெளமசா, திண்டிஸ்‌ என்ற நகரங்கள்‌ அடுத்து உள்ளன. இவற்‌ 
றிற்குப்‌ பின்‌ முஸிரிஸ்‌, நெல்கிண்டா என்ற இரண்டு துறை 
முகங்களும்‌ உள்ளன. இவை இரண்டும்தான்‌ இப்பொழுது 
வாணிகத்தில்‌ தலைமை வகிக்கும்‌ நகரங்கள்‌. i 

54. திண்டிஸ்‌ சேர ராஜ்யத்தைச்‌ சேர்ந்தது. அது கட 
லுக்கு அருகில்‌ வெளியான இடத்தில்‌ உள்ள ஒரு கிராமம்‌. 
முஸிரிஸ்‌ நகரமும்‌ அந்த ராஜ்யத்தைச்‌ சேர்ந்ததே, . இங்கே 
இரேக்கர்களால்‌ அழேபியாவிலிருந்து அனுப்பப்பட்ட வாணி. 
கப்‌ பொருள்களைக்‌ கொண்டுவரும்‌ கப்பல்கள்‌ மிகுதியாக 
உள்ளன. அது ஒரு நதியின்‌ அருகில்‌ இருப்பது; திண்டிஸி 
லிருந்து ஈதி வழியாகவும்‌, கடல்‌ வழியாகவும்‌ 500 ஸ்டேடியா! 
தூரத்திலும்‌, கரையிலிருந்து நதிக்கு மேலாக 20 ஸ்டேடியா 
தூரத்திலும்‌ உள்ளது. நெல்கிண்டாவும்‌ முஸிரிஸிலிருந்து 
கதி, வழியாகவும்‌, கடல்‌ வழியாகவும்‌ 500 ஸ்டேடியா தூரத்‌ 
தில்‌ உள்ளது, ஆலை இது வேறொரு ராஜ்யமாகிய பாண்டிய 
ராஜ்யத்திற்கு உரியது. இந்த ஊரும்‌ கடலிலிருந்து 120 
ஸ்டேடியா தூரத்தில்‌ ஓடுகிற ஒரு நதியின்‌ கரையிலே அமைந்‌ 
துள்ளது. 

55. இம்‌ நதியின்‌ சங்கமத்தில்‌ வேறோர்‌ ஊர்‌ உள்ளது, 
அதுதான்‌ பகர கிராமம்‌. நெல்கிண்டாவிலிருந்து வழிப்‌ மர 
யாணம்‌. செய்யும்‌ கப்பல்கள்‌ இந்த இடத்தில்‌ .தங்கி நங்கூர 

மிட்டு வாணிகப்‌ பொருள்களை இங்கே, ஏற்றிக்கொள்ளுகின்‌ 
- றன, ஏனென் ௫-ம்‌ கதியில்‌ மணல்‌ மேடுகள்‌ மிகுதியாகவும்‌ 
i கால்வாய்கள்‌: தெ. வாய்ப்‌: பிரிக்து செல்லாமலும்‌ உள்ளன. 


. 1. ஒரு ஸ்டேடியம்‌ 202 கெலம்‌. 


தமிழ்‌ இலக்கியத்தின்‌ தொன்மை 1171 67 


இந்த இரண்டு வாணிக ஸ்தலங்களுக்கும்‌ உரிய அரசர்கள்‌ 
உள்நாட்டில்‌ வ௫க்கிறார்கள்‌, கடலிலிருந்து இந்த: இடன்‌ 
, களுக்கு வருபவர்களுக்கு அறிகுறியாக நாகங்கள்‌ அவர்களைச்‌ 
சந்திப்பதற்கு வருகின்றன. இவைகள்‌ கருநிறம்‌ உடையன 
வாயும்‌, குறுகின தலையுடையனவாயும்‌, ரத்தம்‌ போல்‌ செந்‌ 
நிறமுள்ள கண்களை உடையனவாயும்‌ இருக்கின்‌ றன. 

56. இந்த வியாபார ஸ்தலங்களுக்கு, மிளகும்‌, மபைத்ம 
மும்‌ ஏராளமான .அளவீல்‌ கிடைக்கிறபடியால்‌ பெரிய கப்‌ 
பூல்களை அனுப்புகிறார்கள்‌. . முதலாவதாக நாணயங்களை 
மிகுதியாக இங்கே கொண்டுவருகிறார்கள்‌. மெல்லிய ஆடை, 
பவளம்‌, கரடு முரடான கண்ணாடி, செம்பு, ஈயம்‌, தகரம்‌, 
அரிதாரம்‌, மாலுமிகளுக்கு வேண்டும்‌ - கோதுமை முதலிய 
அவைகளும்‌ கொண்டுவரப்‌ படுகின்றன. கோதுமை வியா 
பாரப்‌ பொருளல்ல: மெல்லிய ஆடையும்‌, மதுவும்‌, அதிக 
மாகக்‌ கொண்டுவரப்படுவன அல்ல. இந்த வியாபார ஸ்தலவ்‌ 

'-களை அடுத்துள்ள ஒரே ஒரு பிரதேசத்தில்‌ .கொட்டனாரா 
என்ற பகுதியில்தான்‌ மிளகு மிகுதியாக விரகன்‌ றது. 
இதை ஏற்றுமதி செய்கின்றார்கள்‌. இதைத்‌ தவிர நன்‌ முத்துக்‌ 
கள்‌, தந்தம்‌, பட்டாடைகள்‌, கங்கையிலிருந்து வந்துள்ள சில 
“வேர்‌ வகைகள்‌, உள்காட்டிலிருந்து வந்துள்ள மலபத்ரம்‌, பல 
-வகையான மணிக்கற்கள்‌, வைரங்கள்‌, பச்சைகள்‌, ஆணி 
ஓடுகள்‌ முதலியனவும்‌ ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இரிஸீ 
இவிலிருந்தும்‌ தமிழகத்தின்‌ கடற்கரையிலுள்ள தீவுகளிலிருக்‌ 
திம்‌ ஏற்றுமதிகள்‌ செய்யப்படுகின்றன. அனுகூலமான பரு 
வத்தில்‌ ஜூலை மாதத்தில்‌ எகிப்து தேசத்திலிருந்து புறப்‌ 
பட்டு இங்கே கடல்‌ யாத்திரை செய்கிறார்கள்‌. 


57... “மேலே குறித்தபடி முழுப்‌ பிரயாணமும்‌ கானாவிலிருக்‌. 
.அம்‌, யுடிமான்‌ அரேபியாவிலிருந்தும்‌ று மரக்‌ கலங்களில்‌ 
முன்பு செய்துவந்தார்கள்‌. இவைகள்‌ வளைகுடாக்களின்‌ கரை 
-மயோரமாகச்‌ சென்றன. மாலுமித்‌ தலைவராக இருந்த: ஹிப்பர 

லுஸ்‌ துறைமுகங்களின்‌ இருப்பையும்‌ கடலின்‌ நிலைமையை 
. யும்‌ நோக்க, கடலுக்குக்‌ குறுக்காக நேரே செல்லும்‌ வழி 
"யொன்றை முதன்‌ முதலில்‌ கண்டுபிடித்தார்‌. ஏனென்றால்‌ 
நம்முடைய காட்டில்‌ ஏடீஸியன்‌ காற்றுக்‌ இளம்புகிற அதே 
காலத்தில்‌ இந்தியாவின்‌ கரைநோகீகிக்கடலிலிருக்து காற்றுக்‌ 
-.இளம்மி அடிக்கிறது... இந்தத்‌ தென்‌. மேற்குக்‌ காற்று, மேற்‌ 
குறித்தபடி முதன்‌ முதலில்‌ கடல்வழியைக்‌ கண்டு பிடித்தவர்‌ 
"பெயரால்‌, ஹிப்பாலுஸ்‌ . என்று அழைக்கப்படுகிறது; அக்‌ 
-காலத்திலிருக்து இன்றுவரை கப்பல்கள்‌ சல கரனாவிலிருக்கு 


68 


இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


நேராகவும்‌, சில வாசனைத்‌ திரவியுக்‌ கொடுமுனை (Cape. of: 
Spices) பிலிருந்தும்‌ புறப்படுகின்றன. தமிழகத்திற்கு வம 
வேண்டும்‌ கப்பல்கள்‌ காற்றுக்கு வெகு தூரம்‌ விலகித்‌ தலை: 
முகத்தை வைத்துக்‌ கொள்ளுகின்றன. பாருகச்சம்‌, ஸிதியா 
முதலான இடங்களுக்கு வரும்‌ கப்பல்கள்‌ கரையோரமாக 
மூன்று நாள்‌ சென்று மீதிக்‌ காலத்தில்‌ அவ்விடத்திலிருந்து 
கடலுக்குள்‌ நேரான வழியைப்‌ பின்பற்றி அனுஉலமான 
காற்றோடு ஓடிச்‌ சென்று தரைக்குச்‌ சில கர்மத்தில்‌ முன்‌ , 
சொன்ன வளைகுடாக்களுக்கு வெளிப்‌ புறத்தில்‌ பாய்‌ விரித்‌. 
துக்‌. கடக்கின்றன. 

58. பகஷ்ரக்கு அப்பால்‌ கருஞ்‌ செங்குன்றம்‌ ஒன்றும்‌, 
கடற்கரையைத்‌ தொட்டுத்‌ தென்புறமாய்‌ நீண்டு கெடக்கிற 
பறலியா என்னும்‌ பிரதேசம்‌ ஒன்றும்‌ உள்ளன. கருஞ்‌, 
செங்குன்றப்‌” பிரதேசம்‌ பலிதா (விமல) என்று , பெயர்‌ 
பெறும்‌. அதில்‌ நல்ல துறைமுகம்‌ ஒன்றும்‌ கரையை அடுத்‌. 
துக்‌ கிராமம்‌ ஒன்றும்‌ உண்டு. இதற்கு அப்பால்‌ குமரி 
என்று அழைக்கப்பெறும்‌ பிரதேசம்‌ உளது. இங்கே குமரி 
முனையும்‌ ஒரு துறைமுகமும்‌ உள்ளன. தங்கள்‌ வாணானைப்‌: 
பவித்திரமாக்க விரும்பும்‌ மக்கள்‌ இங்கே வந்து நீராடித்‌: 
துறவுபூண்டு வசிக்கிறார்கள்‌; பெண்பாலரும்‌ இவ்வாறே: 
செய்கின்றார்கள்‌. எனென்றால்‌, முன்னொரு காலத்தில்‌: 
பெண்‌ தெய்வம்‌ ஒன்று இங்கே நீராடி வசித்து வந்ததாம்‌. 

59. குமரியிலிருந்து தெற்காகக்‌ .கொற்கைவரை, இப்‌: : 
பிரதேசம்‌ நீண்டு கடக்கிறது. இந்தக்‌ கொற்கையில்தான்‌ 
முத்துக்‌ குளிக்கிறார்கள்‌ ; இவ்வேலை தண்டனை பெற்ற குற்ற: 
வாளிகளால்‌ செய்யப்படுகிறது. இது பாண்டிய ராச்சியத்‌. 
தைச்‌ சார்ந்தது. கொற்கைக்கு அப்பால்‌ கரைநாடு என்று 
அழைக்கப்பெறும்‌ வேறு ஒரு பிரதேசம்‌ உள்ளது. இது: 
வளைகுடாவை ஒட்டியுள்ளது. இதன்‌ உள்நாடு .அர்கரு: 
(கறதகாம) என்று சொல்லப்படும்‌. இர்த இடத்திற்கே கடற்‌ 
கசையைச்‌ சுற்றிச்‌ சேகரிக்கப்படும்‌: முத்துக்கள்‌ கொண்டு 
வரப்‌. படுகின்றன. வேறு ஓர்‌ இடத்திற்கும்‌ கொண்டு: 
செல்லப்படுவதில்லை. : இங்கிருந்து அர்கரிடிக்‌ (Arஜaritic} . 
என்னும்‌ மெல்லிய ஆடைகள்‌ ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. : 

60. இப்‌ பிரதேசங்களிலுள்ள வியாபார ஸ்தலங்களிலும்‌,. 
தமிழகத்திலிருந்தும்‌ அதற்கு வடக்கிலிருக்தும்‌ கப்பல்கள்‌ 
வந்து தங்கும்‌ துறைமுகங்களிலும்‌, மிகு முல்கியமானவை 
முதலில்‌ கமரா (Cகவாக);, பின்‌ பொதுதா (7௦0109), பின்‌ 
சோபத்மா (ஜந்ம), என்பவைகளே.. இவைகள்‌ கிடக்கும்‌ 


தமிழ்‌ இலக்கியத்தின்‌ தொன்மை.....117 69 


'அடைவிலேயே இங்கே தரப்பட்டுள்ளன. கரை வழியாக 
உமரிகாவரை செல்லும்‌ கப்பல்கள்‌ இங்கேயுள்ளன. பல 
கட்டை மரங்களை ஒன்றாகச்‌ சேர்த்துச்‌ செய்த பெரிய மரச்‌ 
கலங்களும்‌ இங்கே உண்டு, இவைகளுக்கு. சங்காடம்‌ 
(Sanஜara) என்று பெயர்‌. கிரிஸி (017386) க்கும்‌ கங்கைப்‌ 
பிரதேசத்திற்கும்‌ போகும்‌ மரக்கலங்கள்‌ மிகப்‌ பெரியன 
வாய்‌ இருக்கும்‌. அவற்றிற்கு கொலந்தியா (C௦lan0iக) என்று 
பெயர்‌. இவ்‌ இடங்களில்‌ டமரிகாவில்‌ செய்யப்படுகின்ற 
பொருள்கள்‌ அனைத்தும்‌ இறக்குமதி செய்யப்படுகின்‌ றன. 
எகிப்து தேசத்தினின்றும்‌ கொண்டுவரப்படும்‌ பொருள்‌ 
களில்‌ பெரும்பாலனவும்‌ டமரிகாவிலிருந்து கொண்டுவரும்‌ 
பொருள்களில்‌ பெரும்பாலனவும்‌ பறலியா வழியாகக்‌ 
கொண்டுவரும்‌ பொருள்களும்‌ இங்கே வந்து சேர்கின்றன. 

- பெரிப்ளூஸ்‌ கூறுவனவற்நிலிருந்து பல அரிய 
கெய்‌ திகள்‌ ..தமிழ்நாட்டினையும்‌ தமிழ்நாட்டு வியாபார 
கிலையையும்‌ குறித்து வெளியாகின்றன. இவர்‌: கூறும்‌ 
இண்டிஸ்‌, முசிரி! என்னும்‌ பட்டினங்கள்‌ சங்க நூல்‌ 
களில்‌ பல இடங்களில்‌ காணப்படுகின்றன. இண்டிஸ்‌ 
என்பது தொண்டி?யாகும்‌. பெர்துக (ஒPoduca) என்னு 
இவரால்‌ குறிக்கப்பட்டது தற்காலத்தில்‌ புதுச்சேரி என 
வழங்கும்‌ பாண்டிச்சேரி என்பர்‌. ஆனால்‌, சங்க நூல்‌ , 
களால்‌ பொதுக்கயம்‌ 3 அல்லது புதுக்கயம்‌ $ என்ற 
ஊர்‌ ஒன்று உளதாகக்‌ தெரிகின்றது. பெரிப்ளூஸில்‌ 
வருவதும்‌ - இவ்வூரினையே குறித்தது எனக்கொள்ளு தல்‌ 
மிகப்‌ பொருத்தம்‌ என்று தோன்றுகிறது. மிளகு 
வியாபாரத்தையும்‌ இந்‌ நூல்‌ குறித்துள்ளது, இவ்‌ 
: வியாபாரமும்‌ சங்க நூல்களால்‌ வெளிப்படுகின்ற து. 
இவற்றை யெல்லாம்‌ நோக்கு மிடத்து, சங்க நூல்களுள்‌ 
மிகவும்‌ முந்தியன இந்‌ நூலின்‌ காலத்தை (சுமார்‌ இ. பி. 
முதல்‌ . நூற்றாண்டின்‌ இறுதியை) அடுத்ததாகலாம்‌ . 
எனக்‌ கொள்ளுதல்‌ தகும்‌. டா 

3. . அகம்‌ ; 57, 149; புறம்‌ ; 848. நரல்‌ 

2. கற்‌: 8) 18, 195; குறும்‌: 198, 210, 288; , ஐங்கு கா 2 171- 190, 
யதிற்‌ : 37-ப.இகம்‌) 88 ; அகம்‌ ; 10, 60, 290 ; புறம்‌ ; 77, 49; ,தொண்டியைய்‌ 
வற்றிக்‌ குறிப்பிடும்‌ இந்த ஆறு தூல்களும்‌ முற்பட்ட்‌ ௪25 நரல்கள்‌ என்பதும்‌ 
கலித்தொகை; பரிபாடல்‌ என்பன பிற்பட்ட சங்க அலிகள்‌ என்பதும்‌ உய்த 
.துணர்தல்‌ கூடும்‌. 

8. குறுந்‌: :887. 

4. தற்‌- 294. 


இலக்கியமும்‌ சமூகமும்‌. 

கண்ணன்‌ இருவவ தாரம்‌ நிகழ்ந்த இருநாள்‌ ஸ்ரீ ஜயம்‌ இ... 

அவன்‌ பிறந்த இடமோ வடமதுரையில்‌. இத்‌ தேவரகசி' 
யங்கள்‌ நமக்கு எப்படிக்‌ தெரியவந்தன 2: 

கண்ணன்‌ மகா பாரதத்தால்‌. இம்‌ மகாபாரதமும்‌. 
அவதாரம்‌ பின்னர்‌ ச தோன்றிய பாகவதமும்‌ இல்‌. 

்‌ லாமற்‌ போனால்‌ நாம்‌ அனைவரும்‌ பக்‌.இ. 
யோடு வணங்கிவரும்‌ கண்ணபிரானும்‌ இல்லை. 
கண்ணன்‌ தீராத விளையாட்டுப்‌ பிள்ளை. அவன்‌ 
செய்த குறும்புச்‌ செயல்களுக்கும்‌ அளவில்லை. கன்றுகள்‌ 
ஓட அவற்றின்‌ செவியில்‌ கட்டெறும்புகளைப்‌ பிடித்து: 
விடுவான்‌ ; எண்ணெய்க்‌ குடத்தை உருட்டி இளம்‌ 
பிள்ளைகளைக்‌ கிள்ளி யெழுப்பிக்‌ கண்ணைப்‌ புரட்டி விழித்‌" 
அத தஇம்புகள்‌ செய்வான்‌ ; கன்‌ றின்‌ வாலில்‌ ஓலைகட்டி... 
ஓடசசெய்வான்‌ ; கனிகள்‌ உதிர எறிவான்‌ ; பாம்பைப்‌ 
பின்‌ தொடர்ந்தோடி அதைப்‌ பிடித்துக்கொண்டு ஆம்‌; 
டுவான்‌. அவன்‌ தெருவிலுள்ள பெண்களுக்கு ஓயாது 
கால்லை, பெண்களுடைய 


பின்‌ னைப்‌: பின்னின்‌ நிப்பான்‌ தலை . 
பின்னே. திரும்பு முன்னேசென்று மறை. 

வன்னப்‌ புதுச்சேலை தனிலே புழுதி [வான்‌ 
வாரிச்‌ சொரிக்தே: வருத்திக்‌- குலைப்பான்‌... 


இலக்கியமும்‌ சறுக்கும்‌ 71 


I இப்படிப்பட்ட குறும்பன்‌ பெரிய ம்னு இரும்‌. 
தான. *இக்காரண ததினாலே * மாயக்கூதீதன்‌ ? என்னு 
பெயரும்‌ படைத்‌ தான்‌. எல்லாவற்றிற்‌: 
கண்ணன்‌ - கும்‌ மேலாக: நம்மவர்க்கு : அரிய உப. 
காட்டிய நெறி சங்களைசசெய்து . கீதாசார்யனாக விளங்‌. 
கனான்‌. இப்புருஷோ,க.தமனை: நமக்கு, 

அளித தது மகா பாரதமே. இப்பேரிதிகாச தை கயே- 
கண்ணன்‌ பிறந்த இடமாக நாம்‌ கருதுவோமானால்‌: அது: 
"சிறிதும்‌ தவறாக மாட்டாது. கண்ணன்‌ இரு அவதாரம்‌: 
செய்தது பாரதக்‌ இலே தான்‌. இவனைப்‌ பரம்பொருளாகக்‌ 
கொண்டு வழிபடும்‌ சமயத்திற்குக்‌ காரணமா யிருந்த 
தும்‌ இப்‌ பரம இதிகாசம்தான. காவியததால்‌.நமது சமு 
தாயமான து ஒரு லட்சிய புருஷனைப்‌ பெற்று, ஒரு சமய 
பேததீதையும்‌ மேற்கொண்டு, ஒரு தத்துவ. விசேஷக்‌ 
தையும்‌ அறிந்து, அதனால்‌ விளைம்‌த ஒழுகலாற்றிலே 
நிகழ்ந்துவருகிறது. இலக்கியத்திற்கும்‌ சமுதாயத்‌ திற்‌ 
கும்‌ உள்ள நெருங்கிய தொடர்பினைக்‌ கண்ண பிரானது 
 இவ்யசரித்‌திரம்‌ ஈமக்கு நன்கு புலப்ப்டுத்துகின்றது. இத்‌ 
தொடர்பு ' மிக்க நெருக்கமானது ; அ,த்தியந்தமான து ;. 
நமது சமுதாயத்‌ தின்‌ ஒவ்வொருபகு,தியினும்‌ ட்ப 
நின்று விளங்குவது, 


இனி உலகததுள்ள இ.திகாசங்களுள்‌ இரப்ப க்‌ 
கக்‌ கருதப்படும்‌ இம்றகாபார தம்‌ தானும்‌ இந்து சமுதாய 
வளர்ச்சியின்‌ ஆது நிலையில்‌ தோன்றிய தாகும்‌. அந்நிலை. 
யில்‌ மக்களது மனோபாவனை வீரப்‌ பெருஞ்‌ செயல்களில்‌ 
ஈடுபட்டிருந்தது. . புகழ்படை த்த பெருவீரர்களுடைய 
குணா திசயங்களிலே அழுக்கு நின்று மகிழ்ந்தது. இவற்‌ 
திற்குக்‌ பல்க்‌ கருத்துக்களும்‌ மொழிகளும்‌ 


கையாளப்பட்டன. “ சுவர்க்கவாசிகளும்‌ 
மகாபாரத * பூலோகவாசிக ளும்‌, ப்ட்‌ "தெய்வப்‌. 
காலத்துச்‌ ்‌ பிறப்பினரும்‌ மக்கட்‌ பிறட்‌ னரும்‌,ஒருவ. 


சமூதாய நிலை: -.ரோடு: ஒருவர்‌. கலத்து? உறவாடியும்‌. 

ஸ்‌ பகைமை பூண்டு” போர்‌ புரிந்தும்‌ ; வந்த, 
னர்‌. என்று, அக்கால,த்‌,தவர்‌- எண்ணினர்‌. தொடர்ந்து, 
செல்லும்‌ நீண்ட சுனைகள்‌ கேட்ப இல்‌. “பெரு: விருப்பும்‌, 


79 இலக்வெச்‌ சிந்தனைகள்‌ 


இன்ஸ்‌ இத்தகைய சமுதாயம்‌ பாரதத்திற்கு விளை 
, நிலமாயிருந்தது. சமுதாயத இற்கும்‌. இலக்கியத்திற்கு 
மூள்ள தொடர்பினை ஒருவாறு இது விளக்குகிறது. 
ஆனால்‌ மேலேகுறித்த வீரியகாலம்‌ (heroic ௨௭௨ பாரதம்‌ 
முதலிய இதிகாசங்களினின்‌ அம்‌ ஊூத்துக்கொள்ளப்‌ 
பட்ட ஒரு காலப்பகுதியாம்‌. இங்ஙனம்‌ அமைந்த கால . 
மும்‌ சமுதாய நிலையும்‌ உலகமுழுவதிலும்‌ காணப்படும்‌ 
உண்மையேயாயினும்‌ சமுதாய- - இலக்கிய த-தொடர்்‌ பினை 
ஏதுக்காட்டி நிறுவுவது ற்குப்‌ போதுமான தல்ல. சரித திர ' 
மூலமாய்‌ நன்கறிந்த ஒருகாலப்‌ பகுதியிலுள்ள சமுதாய 
நிலையையும்‌, அக்காலத்து : கோன்‌ நிய இலக்கியத்தின்‌ 
தன்மையையும்‌ ஒப்பிட்டுப்‌ பார்ப்பதே தக்க நெறியாகும்‌. 
இ, பி. 7, 8-ம்‌ நூற்றாண்டுகளில்‌ தமிழ்காட்டுச்‌ 
சரி.ததிரத்கை மீகநாக்குவோம்‌. அக்காலத்துப்‌ . பல்லவ 
அர்சர்களுள்‌ ஒரு சிலர்‌ சைன சமய த தவராயும்‌, வேறு 
சிலர்‌ வைணவ சமயசகு தவராயும்‌ பின்னும்‌ ஒரு சிலர்‌ 
சைவராயும்‌ இருந்தனர்‌. பாண்டிய அரசர்களுள்ளும்‌ 
ஒருசிலர்‌ . சைனராயும்‌ வேறுசிலர்‌ சைவராயும்‌ இரும்‌ 
தனர்‌. பாண்டிய நாட்டிலும்‌. காஞ்சி முதலிய பல்லவ. , 
ஆ.இக்கியம்‌ நிறைந்த நாட்டிலும்‌ சைன த்துறவிகள்‌ 
ஏராளமாக வசித்துத்‌ தங்கள்‌ . கொள்கைகளைப்‌ பரப்பி ' 
வந்தார்கள்‌. மதுரையைச்‌ சுற்றியுள்ள எட்டுப்‌ பெரிய 
்‌ குன்றங்கள்‌ இத்துறவிகளின்‌ இருப்பிட 
இஃ பி. 7, 6ம்‌ மாக விளங்கின. இவர்கள்‌ எப்பொழு 
நூற்றாண்டுகளில்‌ தும்‌ வாதம்புரிந்தும்‌, பிற சமயத்தவர்‌ 
கிமிழ சமுதாயம்‌ கள்‌ தங்கள்‌ சமயத்தைத்‌ தழுவச்செய்‌ 
தும்‌, அரசாங்கம்‌ ஒப்பும்படி தங்கள்‌ சம 
அத்தை மேம்படுத்தியும்‌ வந்தனர்‌. சைன சமயத்தஇிற்ட 
முனைனாக, தமிழ்‌ காட்டுப்‌ புராதன சமயமாய்‌ வினங்கி 
வந்தன" சைவ வைஷ்ணவமாயெ வைதிக சமயங்கள்‌. ' 
சைன சமயம்‌ அறிவுவலியாலும்‌ சாஸ்‌,திர ஞானத்தாலும்‌. 
தர்க்கவன்மை”. ஈலும்‌ சிறந்து விளங்கிற்று, வைதிக 
சமயங்கள்‌ பத்‌; திமையிய பெரும்‌ துணையாகக்‌ கொண்டு 
அந்தப்‌ 'பக்‌்இகெறியையே வலியுறுத்திவந்தன. சிறிது 
காலம்‌ தர்க்கநெறியின்முன்‌ எ: இர்‌ நிற்கலர்‌ற்றாது இவை 
தளர்ச்சி அறிக்க; ஆனால்‌: உணர்ச்சி மேலீட்டால்‌ 


இலக்கியமும்‌ சமூகமும்‌ 72 


அழுந்த .இப்‌ பக்‌ இநெறி வெகுவிரைவில்‌ தர்க்க நெறியைப்‌. 
பபுறங்கண்டுவிட்டது. . காடு. முழுவதும்‌ பக்திப்‌ பெரு 
வெள்ளம்‌ பரந்து பாய்ந்து தர்க்கமாயெ பெரு நெருப்பை 
அவித்துவிட்டது. பக்திக்கு வித்து ஊன்றியவர்கள்‌ 
அப்பர்‌, சம்பந்தர்‌ முதலிய சைவ . காயன்மார்களும்‌, 
பெரியாழ்வார்‌, குலசேகரர்‌ முதலிய ஆழ்வார்களுமே 

ஆவர்‌. ்‌ ( 
மேற்குறித்தன எல்லாம்‌ சரித்திரம்‌ ஒப்பிய உண்‌ 
மைகள்‌. இவை நிகழ்ந்த காலங்களில்‌ எவ்வகையான 
இலக்ெங்களை காம்‌ எ இர்பார்க்கவேண்‌ 


7, 8-ம்‌ டும்‌? தர்க்க நூல்களை எ இர்பார்ப்போம்‌; 
நூற்றாண்டுகளில்‌ பக்தி நூல்களை எதிர்பார்ப்போம்‌; பக்‌ 
தோன்றிய : இக்கு இன்றியமையாத கதைகளை எதிர்‌ 
இலக்கியம்‌ : பார்ப்போம்‌. இவ்வகையான நூல்களே 


இக்காலங்களில்‌ தோன்றின. குண்டல 
“கசி, பிங்கலகேசி, நீலகேசி முதலியன தர்க்க நூல்கள்‌) 
தேவாரம்‌, நாலாயிரம்‌ முதலியன பக்தி நூல்கள்‌ ; இருத்‌ 
தொண்டத்தொகை முதலியன பக்திக்குரிய கதைகளைக்‌ 
குறித்து எழும்‌தன. ்‌ 
இனி 9,10-ம்‌ நூற்றாண்டுகளில்‌ ஈம்காட்டுச சரித்‌ 
இரத்கைக்‌ கூர்ந்து நோக்குவோம்‌. - இம்‌ நூற்றாண்டு 
களில்‌ சோழரது ஆ இக்கியம்‌ தமிழ்‌ நர்ட்டில்‌ நில்பெற்று 
விளங்கியது. வடநாடுகளிலும்‌ கடலுக்கு அப்புற 
முள்ள பர்மா, சுமாத்திரா, ஜாவா முதலிய காடுகளிலும்‌ 
சோழர்களது வெற்றிக்‌ கொடி பறந்தது. போர்புரிதலும்‌ 
காடுகளை வென்றுகொள்ளுதலும்‌ சோழர்கள்‌ மேற்‌ 
கொண்ட தொழிலாக முடிந்தன. நாட்ட" 


9, 10-ம்‌. மக்களில்‌ தலையாயவர்களும்‌ இத்கொழி 
நூற்றாண்டு லில்‌ ஈடுபட்டனர்‌. அரசரது சேனாகாய 
களில்‌ தமிழ கர்களாகவும்‌, அடிப்படுத் இ காடுகளில்‌ 
சமுதாயம்‌ . பிரதிமிதிகளாய்‌. ஆட்சி. ரிபவர்களாக 


ன இ வும்‌, சோழ ராஜ்யத்தின்‌ ஆட்சிமுறை 
அதிகாரிகளாகவும்‌ இவர்கள்‌. விளங்கிவந்‌,தன7- அரசர்‌ 
கள்‌ சிவ பக்தர்கள்‌. ; எனவே நாட்டு மக்களும்‌ சிவபக்தர்‌ 
களா யிருந்தனர்‌. பேர்ர.த்தொழில்‌ இல்லா த காலங்களில்‌ 


74 இலக்கியச்‌ சிந்தனைகள்‌. 


கேர்யில்‌ நிர்மாண,த்திலும்‌, அரசியல்‌ சீாதிருத்தத்திலும்‌: 
கல்வி, க்லை, முதலிய்வ ற்றை அபிவிருத்தி செய்வதிலும்‌: 
அரசர்களும்‌, 'அவர்களோடு ஒப்ப" காட்டுப்‌ : பெரியார்‌ 
களும்‌ : ஊக்கம்‌ கொண்டனர்‌, தமிழ்‌ நாட்டின்‌ ர்த்தி. 
பிற நாடுகளில்‌ பரவுவதாயிற்று: போர்த்‌ தொழிலும்‌, 
ஆட்சிக்‌ தொழிலும்‌; பத்திமையும்‌, கோயில்‌ கைங்கரிய 
மும்‌ தமிழ சமுதாயத்தை இயகூவக்‌ கன. 
இக்காலங்களில்‌: எவ்வகையான 'இலக்கியங்களை 
எதிர்பார்க்கக்‌ கூடும்‌? கலிங்கத்துப்‌ பரணி முதலிய 
போர்ப்‌ பிரபந்தங்கள்‌, சாஸன கவிதைகள்‌, மெய்க£ர்தஇ 
கள்‌, உலா, கோவை, அம்தாதி முதலி 
9, 10-ம்‌ " யன, திருவிசைப்பா முதலிய பக்தி நூல்‌: ' 
காற்றாண்டுகளில்‌ கள்‌, இருத்தொண்டரார்‌ திருவந்தாதி முத 
இலக்கிய நிலை : லிய பக்‌இவிளக்க நூல்கள்‌, ராஜராஜேச௪- 
ஸ்‌ வர காடகம்‌ முதலிய நூல்கள்‌ தோன்‌ 
தின. சமயத்தை விடுத்து உலகியல்‌. விஷயங்களை நூற்‌: 
பொருளாகக்‌ கொண்டு பல செய்யுட்களும்‌ இக்காலத்து 
மிகு தியாய்ப்‌ பிறந்தன. சமுதாய நிலைக்கும்‌ இலக்கியங்க. 
ளுக்கும்‌ உள்ள தொடர்பை இது நன்கு விளக்குகின்ற 
தல்லவா 7 டன 


இனி 19, 20-ம்‌ நூற்றாண்டுகளில்‌ இலக்கிய சரி 
தததை நோக்குவோம்‌. இசசரிதமும்‌ சமுதாயத்தின்‌: 
விளைபொருளே இலக்கியம்‌. என்பதை: வலியுறுத்துக 
காட்டுகிறது. இக்‌ நாற்றுண்டுகளில்‌ ' கிறிஸ்தவ சமயம்‌ 
பாதிரிமார்கள்‌ தங்கள்‌ சமயதகை நமது நாட்டிற்‌ புகுவித்‌ 
னர்‌. , ஆங்கில அரசாட்சி இங்கே வேசூன்‌ நியது.. ஆங்‌. 
ஒலரீல்விமுறை' பரவலாயிற்று. கல்வி ஒரு சிலர்க்கே 

ட யன்றி வர்கம்‌ உரித்தானது என்னும்‌ கொள்கை 
பிறந்தது. பெயல்‌ அலைகளைக்‌ கற்றுணரும்‌ பரபரப்பு, 
எற்பட்டது, வீல்கிற்குக்‌ தக்கபடி” சமூதாய நிலையும்‌ 
மாறுபட்ட து,தேதாய்‌ வகைகளில்‌ தகவ க்‌ வத்து! 
ஒன்றும்‌ புராகதீ _ தோன்றியது. இதற்கும்‌, மது 
வைதிக சமுதர்பிற்கும்‌ போட அகழ்ந்து... இரண்டும்‌. 


இலக்கியமும்‌ சமூகமும்‌ 75 


ஒன்றைஒன் று ஓயாது எ திரத்துப்‌ போராடின. கிறிஸ்‌ தவ. 
சமய நூல்கள்‌ சில தோன றின. பைபிள்‌ மொழிபெயர்க்‌ 
கப்பட்டது. . இரட்சணிய யாத்திரிகம்‌ முதலிய நூல்கள்‌ 
இயற்றப்பட்டன. கண்டன நூல்கள்‌ 
கி. பி. 19, 80-ம்‌ சிலவும்‌ எழுந்து கூத்தாடின. சமுதர்ய,த்‌ 
நூற்றாண்டுகளில்‌ இலே வீளைந்த கல்விப்‌ பரபரப்பு ஆன்‌ 
தமிழசமுதாயமும்‌ கலக்‌ கல்விமுறை அனுபவத்தில்‌ வரு. 
இலக்கியப்‌ தற்குக காரணமா யிருந்தது. பழைய 
போக்கும்‌ நிகண்டுகள்‌ வழக்கொழிந்தன ; .புதிய 
அகராதிகள்‌ பிறந்தன. பழைய இலக்‌ 
- கணங்கள்‌ மங்கி மறையலாயின ; எளிய முறையில்‌ இயற்‌. 
றப்பட்ட இலக்கணங்கள்‌ வழக்கிலே புகுந்தன. அறிவுப்‌ 
பொருள்கள்‌ எல்லாம்‌. வசன நூல்களால்‌ உணர்‌ த்தப்பட 
வேண்டும்‌ என்ற கொள்கை பிறந்தது ; வசன: நூல்கள்‌ 
பல தகோனறலாயின. மேனாட்டு அறிவியல்‌ - நூல்கள்‌ 
ஒருசில தமிழில்‌ மொழி பெயர்க்கப்பட்டன. இவை 
போன்ற முயற்சிகளில்‌ சமுதாயம்‌ பெரும்பாலும்‌ ஈடுபட்‌ 
டிருந்தது. தினால்‌ பழையன போற்றும்‌ ' சமுதாயப்‌: 
. பகுதி இல்லை என்று எண்ணுதல்‌ தவறு. ஒருசில மடவ: 
களும்‌... மடங்களைச்‌ சார்ந்தவர்களும்‌ பழைய நூல்களைப்‌: 
போற்றி வந்தனர்‌. இப்பகுதியாரிற்‌ சிலர்‌ பழைய முறை: 
யில்‌ நூல்களையும்‌ புராணங்களையும்‌ இயற்றிவந்தனர்‌. 
இவர்களுள்‌ மகாவித்துவான்‌ மீனாட்சிசுக்‌ தரம்பிள்ள தலை 
சிறந்தவர்‌. ஆங்கிலம்‌ கற்றுவல்ல அறிஞர்கள்‌ சிலர்‌ 
பழைமையைப்‌ புஇயமுறையில்‌ பேணினர்‌. பழைய நூல்‌ 
களைத்‌ திருத்தமுற அச்சிற்ப தப்பித்து வெளியிட்டனர்‌" 
ஒரு சிலர்‌. வேறு சிலர்‌ நாட்டின்‌ பழைய சரி,த்‌.இர த; 
ஆராய்ச்சியால்‌ விளக்கி நூல்களை இயற்றினர்‌. இன்ற ச 
சிலர்‌ பழைய . நாகரிகத்தின்‌ பெருமையை ரய றில்‌ 
லாகப்‌ புலப்படுத்‌ இனர்‌. ஆனால்‌, மேற்‌ குறித: ற a 
பெரும்பாலன மேனாட்டுக்‌ கல்வியாலும்‌ அச்சு! * இிரஸ்த 
ட்ட கிளர்‌சி்‌ 
பன ததினாலும்‌ தமிழ்‌ சமுதாயத்தில்‌ ஏற்‌ 
ன்‌ பயன்கள்‌ என்பது மனங்கொள்ஏ 8, வேண்டும்‌. ம 


39-ம்‌ நூற்றாண்டின்‌ இ.விற்யில்‌ மது : சமூ. தாயத்‌ 
இல்‌. தேய, உணர்க, இரண அசர ப பவள்‌ இந்த 


| 1 


6 இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


உணர்ச்சி நாடு முழுவதும்‌. வெகுவிரைவில்‌ பரவியது. 
கல்வியாளரிடத்தும்‌ பிறரிடத்தும்‌ இவ 
“தேசீய உணர்ச்சி உணர்ச்சி பரவி வளர்ந்துவரத்‌ தொடங்‌ 
கிற்று, இந்த உணர்சி கான்‌ சுப்பிர 
மணிய பாரதியையும்‌ அவருடைய ,அற்பு,தக்‌ கவிதை- ' 
அமிர்‌,த,த்தையும்‌ தமிழ சமுதாயத்‌ இற்கு உதவியது. இது 
வும்‌ சமுதாயத்திற்கும்‌ இலககியதுதிற்குமுள்ள கெருங்‌ 
கிய தொடர்பை நன்கு எடுத்துக்காட்டுறெது. 
நில. தீதின்‌ தன்மையை ௮ தினிடம்‌ தோன்றிய பயிர்‌ 
மூளை காட்டும்‌. “நிலத்திற்‌ கஇடந்தமை கால்‌ காட்டும்‌” 
என்றனர்‌ வள்ளுவர்‌. சமுதாயத்தின்‌ தன்மையை அத 
னிடதீதுத்‌ தோன்றிய இலக்கியங்கள்‌ . 
சமுதாய நிலத்தில்‌ காட்டும்‌. சமுதாயத்தின்‌ தன்மை கால 
விளையும்‌ பயிர்‌' நிலைக்கு ஏற்ப மாறுபடும்‌. இவ்வாறு 
இலக்கியம்‌ காலந்தோறும்‌ ' மாறுபட்டுவரும்‌ தன்‌ 
மையையும்‌ அவ்வக்‌ காலத்துக்‌ தோன்‌ 
. நிய இலக்கியங்கள்‌ காட்டவல்லன. சமுசாயமும்‌ இலக்‌ 
கியமும்‌ ஒன்றை ஒன்று தாக்கிப்‌ புதுப்‌ பயன்‌ விளைவித்த 
அம்‌ உண்டு. இங்ஙனமுள்ள தொடர்பினை நன்கு உணர்ந்‌ . 
தோமாயின்‌, நாட்டின்‌ சரித்திரமும்‌ தவன்‌ சரித்திரமும்‌ 
பெரிதும்‌ விளக்கம்‌ எய்தும்‌. 


வெவ்‌, 


கோ ௧ இலக்கியங்கள்‌] 


இச்சை 'ஒமடைக்கும்‌ பழைய தமிழ்ச்‌ கன்டம்‌ 
களில்‌: ல இறிஸ்து”--அப்கு,த்இன்‌ தொடக்கத்தில்‌ 
இயற்றப்பட்டவை. ஆதலா 2 குமிழ்‌ இலக்யெ சரிதம்‌ : 
சுமார்‌ . இரண்டாயிரம்‌ ஆண்டுகட்கு முன்னமேயே 


சங்க இலக்கியங்கள்‌. 77. 


தொடங்கியுள்ளது. இப்‌ பெருமை எல்லா மொழிகளுக்‌ 
கும்‌ உரியகன்று. மலையாள மொழியில்‌ கி. பி. பதினாலாம்‌. 
நூற்றாண்டிலும்‌, தெலுங்கு மொழியில்‌ 
தமிழின்‌ :, பதினோராம்‌ நூற்றாண்டிலும்‌, கன்னட 
தனிப்‌ பெருமை மொழியில்‌ ஒன்பதாம்‌ நூற்றாண்டிலும்‌ 
ஆதி இலக்கியங்கள்‌ தோன்‌ நின. 
இப்பொழுது பல வழ னைத்‌ பயிலப்பட்டுப்‌ பெருஞ்‌. 
சிறப்புடன்‌ விளங்கும்‌ ஆங்கில மொழியிலேகூட 
இலக்கியம்‌ முதன்முதலில்‌ தோன்றியது ௫. பி. ஒன்ப: 
தாம்‌ நூற்றாண்டில்‌ தான்‌. ஆரியம்‌, சீனம்‌, லத்தீன்‌, 
கிரேக்கு, எபிரேயம்‌ முதலிய ஒரு சில மொழிகளில்‌: 
உளள ஆதி இலக்கியங்களே தமிழ்‌ இலக்கியங்களின்‌ 
அளவு பழைமை வாய்ந்தவை. 
மிகப்‌ பழைமையான காலந்‌ தொட்டே தமிழ்‌ இறெப்‌: 
புற்று வாழ்ந்துவந்த இடம்‌ பாண்டிய நாடு என்று: 
கூறுவர்‌. வில்லிபுத்தூரர்‌ இயற்றிய பார தத இன்‌ சிறப்‌, 
புப்‌ பாயிரத்தில்‌, அவர்‌. மகனார்‌ வரந்தருவார்‌, 


பொருப்பிலே பிறந்து, தென்னன்‌ புகழிலே 
[வளர்க்து, சங்கத்‌(த) 
இருப்பிலே இருக்‌ அ, வைகை ஏட்டிலே I 
[தவழ்ந்த பேதை 
என்று அதைக்‌ குறித்துக்‌ கூனுனெறார்‌. இப்பாண்டி௰ 
நாட்டின்‌ தலைநகராகிய மதுரையிலே ஒரு தமிழ்ச்‌ சங்கம்‌ 
இருந்தது என்பது கர்ணபரம்பரைச்‌ செய்தி. கிறிஸ்து 
A அப்தத்தின்‌ - இரண்டாம்‌ அற்றாண்டு 
கடைச்‌ சங்கம்‌ இச்சங்கம்‌ . இருந்த காலம்‌ என்பர்‌. தீ 
ஆராய்ச்சியாளர்‌. தமிழ்ச்‌ செய்யுட்‌ வில்லை 
யும்‌: புலவர்களையும்‌ ஆராய்ந்து சீர்தூக்கி ம்ம பக்குவப்‌ 
இச்சங்கம்‌ செய்து வந்த பணி என்று கூறட்ழ்ம்பை உணவி 
நாற்பத்தொன்பது புலவர்கள்‌ இச்சங்க.* என்று சொல்லிக்‌ 
கள்‌ என்பர்‌. சங்க தீதைப்‌ பற்றிய. கண்டவுடன்‌ அகமுடை 
களவியல்‌ உரை எனற அலீவன்‌. சோபை பெற்றது? 
பட்டிருக்கிறது. இது கள டைய முதததிலே சிறு 


முன்‌ இரண்டு சங்க நிப்‌ ட ரட்‌ சி தலை. 


78 இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


வியல்‌ உரை கூறும்‌. தலைச்சங்கம்‌ 4440 ஆண்டுகளும்‌, 
இடைச்சங்கம்‌ 8700 ஆண்டுகளும்‌, கடைச்சங்கம்‌ 1850 
ஆண்டுகளும்‌ இறாந்‌தனவாம்‌. 
கடைச்சங்கக்‌ காலத்து நூல்களே ஈமக்கு இப்போது 
கிடைப்பவை, இம்‌ நூல்களையே நாம்‌ : சங்க இலக்கியங்‌ 
கள்‌? என வழங்குகிறோம்‌. தொல்காப்பியம்‌ 1 என்ற 
பேரிலக்கண நூல்‌ இடைச்சங்கக்‌ காலத்து இறுதியில்‌, 
அதாவது சுமார்‌ இ. மு. 5000-ல்‌ தோன்‌ றியது என்னும்‌, 
ல, இடைச்‌ சங்கங்களிலே பிறந்த ஏனை நூல்கள்‌. கடல்‌ 
கொள்ளப்பட்டு அழிந்து விட்டன என்றும்‌ பரம்பரை 
- வரலாறு கூறுகின்றது. ஆனால்‌ தொல்காப்பியர்‌ காலம்‌ 
கி. பி, 9-ம்‌ கூற்றாண்டி ற்குப்‌ பிற்பட்டதென்பதற்குத்‌ 
திக்க சான்றுகள்‌ உள்ளன.  : 
சங்க இலக்கியங்களைப்‌ . பத்துப்‌. பாட்டு, எட்டுத்‌ 
தொகை என இரு பெருங்‌ கூறாகப்‌ பகுக்கலாம்‌. பத்துப்‌ 
பாட்டுக்களாவன : முருகாற்றுப்படை, பொருகராற்‌ 
அப்படை, சிறு பாணாற்றுப்படை, 
பத்துப்பாட்டு : பெரும்பாணாற்றுப்‌ படை, முல்லைப்‌ 
பாட்டு, மதுரைக்‌ காஞ்சி, நெடுநல்‌ 
வாடை, குறிஞ்சிப்பாட்டு, க்கக்‌ மலைபடுகடாம்‌ 
என்பன. இவற்றை,” 
முருகு, பொருகாறு, பரணியன்ற முல்லை, 
பெருகு வளமதுரைக்‌ காஞ்சி,-மருவினிய 
கோலகெடு தல்வாடை, கோல்குறிஞ்சி, பட்டி 
பாலை, கடாத்தொடும்‌ பத்து [னப்‌ 
என்ற செய்யுளால்‌ ஞாபகத்தில்‌ வை,ததுக்கொள்ளலாம்‌. 
ப்ர அனல்‌ என்ற காலுக்குக்‌ கூத்தராற்றுப்‌ படை 
ப ல்லை? பெயரும்‌ உண்டு. 
ப்‌ "முப்படை, இனத்‌ அ ப்கட சிறுபா 
I சஙவை பெரும்பாணாற்அுப்படை, மலைபடுகடாம்‌ 


“க்களும்‌ . ஆற்றுப்படை எனற நூல்‌ 
ப்போத' இக. “கொடையாளி ஒருவனிடம்‌ 


வங்கக்‌ 
பல்‌ ட தம்‌ பேர வன க்‌்‌ “இ்வினய்கியி . 
இயற்றப்‌ TS ்‌ பரட்‌ து டல AIL i தத 
அமரர்‌. இரண்டாய்‌! தலர்டூ 


சங்க இலக்கியங்கள்‌ 79 


'பெருஞ்‌ : செல்வத்தைப்‌ பரிசாகப்‌ பெற்றுத்‌. இரும்பும்‌ 
கூத்தர்‌ முதலியோர்‌ வழியிலே எதிர்ப்பட்ட இரவலரைக்‌ 
கண்டு, அக்கொடையாளியின்‌ பெருமையைக்‌ கூறி, அவ 
னிடம்‌ சென்று தாம்‌ பெற்ற துபோல்‌ பெருஞ்‌ செல்வம்‌ 
பெறுமாறு -வழிப்படுத்து தலே இந்த நூல்‌ வகையின்‌ 
கருத்து. ஆறு-வழி; படை-படுத்துதல்‌. ஏனைய ஐந்து 
பாட்டுக்களில்‌ மதுரைக்காஞ்சி, நிலையாமையை ஓர்‌ அரச 
ணுக்கு அறிவுறுத்தி, இவ்வுலகில்‌ வாழும்‌ நாட்களை 
உயர்ந்‌ த லட்சியங்களை மேற்கொண்டு இனிதாகக்‌ கழித்‌ 
அல்‌ வேண்டும்‌ என வற்புறுத்துகறது. குறிஞ்சிப்பாட்டு 
ஓர்‌ ஆசிய அரசனுக்குத்‌ தமிழ்ச்‌ சுவையை அறிவுறுத்‌ 
தும்‌ பொருட்டு இயற்றப்பட்டது: என்று சரித்திரம்‌ 
வழங்குகிறது. இப்பாட்டுக்களுள்‌ சல அகப்பொருளையும்‌ 
சில புறப்பொருளையும்‌ பற்றியவை. அகம்‌ என்பது 
காதல்‌ பற்றிக்‌ கூறும்‌ பகுதி; புறம்‌ எனபது அறமும்‌ 
பொருளும்‌ பற்றிப்‌ புறத்தே நிகழும்‌ ஒழுக்கத்தைக்‌ 
அணும்‌ பகுதி. 


பாண்டியருள்‌ தலையாலங்கான த்துச்‌ செருவென்ற . 
*கெடுஞ்செழியனும்‌, சோழருள்‌ கரிகாற்‌ பெருவளத்தா 
னும்‌, தொண்டைமான்‌ இளக்இரையனும்‌ பத்துப்பாட்‌ 
ற்‌ புகழப்பட்டிருக்கன்‌ றனர்‌. 


எட்டுத்‌ தொகையாவன : நற்றிணை, குறுக்தொகை, 
ங்கு௮ுநூறு,பதிற்றுப்ப,த்து, பரிபாடல்‌, கலித்தொகை, 
அககானூறு, புறநானூறு என்பன. இவற்றை, ப்தி 
கற்றிணை, கல்ல குறுக்தொகை, ஜங்குறு:ம பக்குவப்‌ 

்‌ ஒத்த பதிற்றுப்பத்‌ (அ), ஓங்கு -பரிழம்பை உணவி 
கற்றறிந்தார்‌ ஏத்தும்‌ கலியே, ...' என்று சொல்லிக்‌ 
இத்திறத்த எட்டுத்‌ கொரை-கண்டவுடன்‌ அகமுடை 

ர்‌ ்‌ ட... பூறுவன்‌. சோபை ..வபெற்றது) 
அன்ற செய்யுளால்‌ ஞாபகச்‌ டைய முதததிலே சிறு 


860 .: ்‌ இலக்கியச்‌ சிக்தனைகள்‌ 


கலித்தொகை, அகநானூ ணு என்னும்‌ ஜந்து தூல்கணாம்‌: 
அகப்பொருள்‌ பற்றியவை; ஏனைய மூன்‌: 

எட்டுத்‌, அம்‌ புறப்பொருள்‌ பற்றியவை. ஐங்குறு: 
தொகை - கூற்றில்‌ ஐந்நூறு செய்யுட்களும, பதிற்‌: 
அப்பத்தில்‌ நூறு செய்யுட்களும்‌, பரி' 
பாடலில்‌ எழுபது செய்யுட்களும்‌, கலித்தொகையில்‌ நூற்‌: 
றைம்பது செய்யுட்களும்‌ உள்ளன. ஏனைய நூல்கள்‌ ஒவ்‌ 
வொன்றிலும்‌ நானூறு செய்யுட்கள்‌ உள்ளன. கலித்‌. 
தொகை கலிப்பாவாலும்‌, பரிபாடல்‌ பரிபாட்டாலும்‌ 
இயன்றன. மற்றை ஆறு தொகை நூல்களும்‌. ஆசிரி' 
யப்‌ பாவால்‌ இயன்றன. அகம்‌ பற்றியவற்றுள்‌ ஐங்குறு: 

்‌ நூறு, இணை ஒவ்வொன்றிற்கும்‌ நாவி தம்‌, குறிஞ்சி, 
பாலை, மருதம்‌, முல்லை, நெய்தல்‌ என்ற ஐந்து இணை" 
களுக்குமாக ஐந்‌ நூறு செய்யுட்கள்‌ கொண்டது. புறம்‌: 
பற்றிய நூல்களுள்‌, ஒவ்வொரு சேரனுக்கும பத்துச்‌: 
செய்யுள்‌ வீ தம்‌, பத்துச்‌ சேர-அரசர்களுக்கு உரிய நாறு 
செய்யுட்கள்‌ கொண்டது பகுற்றுப்பதது. எட்டுத்‌ 
தொகை நூல்களுள்‌ பரிபாடலுக்கு ஒரு தனிப்பட்ட. 
சிறப்பு உண்டு. அதிலுள்ள பாட்டுக்கள்‌ பண்முறையால்‌ 
ல்‌ தொகுக்கப்பெற்று உரிய பண்களுடன்‌ .பாட்ப்பெற்று 
வந்தவை. கலிததொகையிலுள்ள தாழிசைகள்‌ . இசை 

யோடு பாடுதற்கு ஒத்தனவா யுள்ளன. ்‌ 

தொகைநூல்‌ ஒவ்வொன்றிலும்‌ உள்ள ல்க ன்‌ 
பல புலவர்களால்‌ பாடப்பெற்றவை.. 
பல புலவர்களால்‌ அப்புலவர்கள்‌ ஓரிடத,தவரல்லர்‌ ; ஓரி' 
பாடப்‌ பெற்றன ன ததவரல்லர்‌ ; ஒரு.  காலத்துவருமல்‌: 
ட த்‌ நூல்கள்‌ லர்‌; ஒரு சமயத்தைச்‌ சார்ந்தவருமல்லர்‌, இ 

அவர்களைக்‌ கணக்‌இட்டு * நானூற்று 
இவ்‌ “நீ தொன்ப இன்மர்‌' என்று களவியல்‌ உரை கூறும்‌.. 


மெ 


ட்‌ உத்தம்‌ Te ஸ்தான பெயர்கள்‌ காணப்படவில்லை. 
2 இபொரு சிறு நுரையார்‌ * என்னு பெயர்‌. 
Ne சிவை இவ்‌? பயனில்‌, i 

காயி, போல 


ப்போது' ௧ தோலா, கதுமே 


களில்‌ இல . இறிஸ்ஆம்‌' போட்‌ i I (கு.அம்‌. 290 
ப்பட்டவை து ப்‌ 
இய. இரண்டாமி தல்ல 


ம்‌ ஆள 


உ. பால, 


ஓதப்‌ பிற்காலத்து நூல்‌ 
்‌ சங்கள்‌ கேட்டிருக்கலாம்‌. 
ருவன்‌ தனது துணைவர்கள்‌ 
மசல்வான்‌ என்றும்‌, தன்னிக 
ந ல்ச்‌ கலைவி ஒருத்தி தனது துணை 
சங்க இலக்‌ உடன்வரச்‌ சோலையில்‌ வில 
ம்‌ ரி . குச்‌ செல்வாள்‌ என்றும்‌, உடன்‌ 
_ ஏங்க இலக்கியங்கபில்மேற்‌ பிரிந்து செல்லச்‌ தலை 
“கள்‌ காதலும்‌, போர்‌ ட்‌ ஸி - : 
த்‌: உள்‌ எட்டப்‌ ௫ அனியராய்‌ ஒருவரை ஒருவர்‌ 
(தொகை நூல்கள்‌ எட்டில்‌. அவ்வாறு கண்ட இடத்துக்‌ 


யனவே. ட்‌ த்‌ 7 
க ல்‌ த்‌ ர இக்நூல்கள்‌ ஓசை நிரம்பிய 
அங்க இலக்கியப்‌ செய்யா மிக விரித்துக்‌ ௯ ம்‌. இது 
பொருள்கள்‌ பாடகி யாகும்‌, இயற்கைக்‌ காதல்‌ 


புறலிகழ்சிக்ளிசப்‌ | பெறா - பாருங்கள : 
பதிற்றுப்பத்து, புத; கேளாய்‌! தெருவில்‌ நாம்‌ 
யாகும்‌.-” ஞ்‌ ஹ்‌ ஆடும்‌ 
யா! மணற்சிற்றில்‌ காலிற்‌ தையா அடைச்யெ'்‌ 
3. கோதை பரிந்து வரிப்பர்து கொண்டோடி 
] 'கோதக்க செய்யுஞ்‌ சிறுபட்டி, மேலொர்மர்ள்‌ 
அன்னையும்‌ யானும்‌. இரும்தேமா, *இல்லிரே _ 
..., உண்ணுநீர்‌ வேட்டேன்‌ !' என வக்கதுரவள்‌ 
அகதி 
“அடர்பொற்‌ கிரகத்தால்‌ வாக்டு, சுடள்வில்லை 
- உண்ணுநீர்‌ ஊட்டிவா ? என்றா ஸ்கீஃ.ம்‌ த 
ட்‌ ற்‌ உண 
. தன்னை அறியாத சென்ேே, க “சொல்லிக்‌ 
வளைமுன்கை பற்றி கலிய ண்டவுடன்‌ அகமுடை 
“அன்னாய்‌, இவனொருவன்‌, சோபை பெற்றது, 
ந்‌ அசினை ஆக்‌ 4 “டைய முகுததிலே சிறு 


தவனை 


“ஒஸ்‌ 


அன்னை அலறிப்‌ படர்‌ 


இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


84 ்‌ 

டடத ்‌ il ரூ 

யை எடுத்துக்கொள்வோம்‌. இது ஒர 

படட தம்‌ பவம்‌. தம்முனே காதுல்கொண்டு மணம்‌ 
சை ரிந்து இல்வாழ்வு நடத்‌.துகன்‌ற 

ச வகுத்துக்‌ கூறுவது. 


உப்‌ பலபடியாக ல A 
பாடலில்‌ எழுப ்‌ செய்யு ிக்குரிய கோக்க மிழ்‌ 
ர: மட. யய பண்டைக்‌ காலத்து த்‌தமிழ்‌ 
றைம்பது செய்யுட்களும்‌ உல: ப “இயங்களும்‌ நன்கு- 
வொன்றிலும்‌ கானூறு செய்கி ச்‌ கப்‌ பிராயமான 
தொகை கலிப்பாவாலும்‌, பரி ச இல்லை ; ஒரு: 
இயன்றன. மற்றை ஆறு தொலை 5 பரந்து பெருகித்‌ 
யப்‌ பாவால்‌ இயன்றன. அகம்‌ பற்‌ அழகாகக்‌ கூறப்‌ 
நூறு, இணை ஒவ்வொன்றிற்கும்‌ நூ ௮ 
பாலை, மருதம்‌, முல்லை, நெய்தல்‌ ௨. தா 
களுக்குமாக ஐந்‌ நூறு செய்யுட்கள்‌ னும்‌ உயாகதன ௮. 
பத்திய நூல்களுள்‌, ஒவ்வொரு சோங்‌, 
செய்யுள்‌ வீதம்‌, பத்துச்‌ சேர்‌-அரசர்த்‌ கொன்டு ச 
செய்யுட்கள்‌ கொண்டது பதிற்ற்‌ காடனொெ, ஈட்பே. 
தொகை நூல்களுள்‌ பரிபாடலுச (குக்‌: 8) 
சிறப்பு உண்டு. அதிலுஏ்‌ ர பாட்டுக்க ._. டும்‌ 
க்கிய உரிய பண்களுடத 0. ஏதாவல்‌ ண்டு 
வந்தவை. கலித்தொகையிலுள்ள தாழிலசகள்‌ .இசை க்‌ 
யோடு பாடுதற்கு ஒத தனவா யுள்ளன. ட்‌ 
தொகை நூல்‌ ஒவ்வொன்றிலும்‌ உள்ள செய்யுட்கள்‌ 
பல புலவர்களால்‌ பாடப்பெற்றவை.. 
பல புலவர்களால்‌ அப்புலவர்கள்‌ ஓரிட,த்‌,தவரல்லர்‌; ஓரி' 
பாடப்‌ பெற்றன னததவரல்லர்‌ ; ஒரு கால,த்தவருமல்‌: 
தொகை நூல்கள்‌ லர்‌; ஒரு சமயத்தைச்‌ சார்ந்‌ தவருமல்லர்‌. 


டுவஃ.. அவர்களைக்‌ கணக்கிட்டு ன நானூற்று: 
.கரல்‌ஆதொன்பதஇன்மர்‌' என்று களவியல்‌ உரை கூறும்‌.. 
டை. அவர்களுடைய பெயர்கள்‌ காணப்படவில்லை. 
சிவர அ அரையார்‌ ” என்று பெயர்‌. 
ட்‌ பிட. ன்‌. 
இப்போ! 5௨ தேற] போல 
களில்‌ சில , திலிப்‌ பேரச்‌ நதுமே 
இயற்றப்பட்ட ஷ்‌ து ப (குஅம்‌. 290% 
அமார்‌ . இரண்டா ஆதலர்ட 


சங்க இலக்யெங்கள்‌_— 11 85 


வதற்குய்‌ பக்குவமான செம்புலத்திற்‌ பெய்த நீர்போல, 
கலந்து விட்டனவே / * 
காதல்‌ நிகழும்‌ சந்தர்ப்பத்தைப்‌ பிற்காலத்து தூல்‌ 
கள்‌ விரித்துச்‌ சொல்வதை நீங்கள்‌ கேட்டிருக்கலாம்‌. 
ஆனனிகரில்லா,த்‌ தலைவன்‌ ஒருவன்‌ தன து துணைவர்கள்‌ 
உடன்வர வேட்டைமேற்‌ செல்வான்‌ என்றும்‌, கன்னிக 
ரில்லா,த்‌ தலைவி ஒருத்து தனது துணை 
நாடகக்‌ காதல்‌ வியர்கள்‌ உடனவரச சோலையில்‌ விரை 
யாடுதற்குச செல்வாள்‌ என்றும்‌, உடன்‌ 
வந்தோர்‌ தம்தம்‌ தொழில்மேற்‌ பிரிந்து செல்லத்‌ தலை 
வனும்‌ தலைவியும்‌ தன்னம்‌ தனியராய்‌ ஒருவரை ஒருவர்‌ 
எ.திர்ப்படுவார்‌ என்றும்‌, அவ்வாறு கண்ட இடத்துக்‌ 
காதல்‌ நிகழும்‌ என்றும்‌ இந்நூல்கள்‌ ஓசை நிரம்பிய 
சொற்களால்‌ அலங்காரமாக விரித்துக்‌ கூறும்‌. இது 
முற்றும்‌ நாடகக்‌ காதலேயாகும்‌. இயற்கைக்‌ காதல்‌ 
தோன்றிய சந்தர்ப்பத்தைப்‌ பாருங்கள்‌ : 
சுடர்த்தொடீஇ, கேளாய்‌! தெருவில்‌ நாம்‌ 
ஆடும்‌ 
மணற்சிற்றில்‌ காலிற்‌ சிதையா அடைச்சி 
கோதை பரிந்து வரிப்பக்து கொண்டோடி 
'கோதக்க செய்யுஞ்‌ சிறுபட்டி, மேலொர்சாள்‌ 
அன்னையும்‌.யானும்‌. இருக்தேமா, “இல்லிரே _ 
்‌... உண்ணுநீர்‌ வேட்டேன்‌ |? என வக்தரவள்‌ 
ட? அ கரித 
“அடர்பொற் சிரகத்தால்‌ வாக்கி, சுடளவில்லை 
- உண்ணுநீர்‌ ஊட்டிவா ” என்றாஸ்ஙீஃ.ம்‌ லத்‌ 
்‌ ட்‌ “குழம்பை உண 
டதன்னை அறியாது சென்றே, என்று சொல்லிக்‌ 
வளைமுன்கை பற்றி கலிய ண்டவுடன்‌ அகமுடை 
்‌ £அன்னாய்‌, இவனொருவன்‌, சோபை பெற்றது; 
8 4 . டைய முகுததிலே சிறு 
“அன்னை அலறிப்‌ படர்‌ தவானை..  * 


86 .. இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


'உண்ணுகீர்‌ விக்னொன்‌” என்றேனா, அன்னையும்‌ 
தன்னைப்‌ புறம்பழித்து நீவ, மற்றென்னைக்‌ 
கடைக்கண்ணாற்‌ கொல்வான்‌ போல்‌ கோக்க 
நகைக்‌ கூட்டம்‌ 
செய்தான்‌ . அக்‌ கள்வன்‌ மகன்‌ ! 

(சலி,த்‌. 57% 
காதலி தெருவில்‌ விளையாடுவது ; காதலன்‌ அங்கு வந்து 
குறும்பு செய்வது; அவன்‌ காதலி வீட்டுக்கு வந்து ' 
உண்ணும்‌ நீர வேண்டுமென்று பொய்‌ சொல்லி அவளைக்‌ 
காண. முயல்வது ; காதலியின்‌ அன்னை களங்கமின்‌ நி 
அவளை நீர்‌ கொடுத்து வரும்படி ஏவுவது ; வந்திருப்ப 

. வன்‌ இன்னானென்று அறியாது காதலி நீர்‌ கொண்டு 
வருவது ; அவன்‌ அவளுடைய மூன்‌ 
இயற்கைக்‌ கையைப்‌ பற்றி அழுத்துவது; எதிர்‌ 
காதல்‌ பாராத இச்செயலாலே அவள்‌ திட 

ரென்று கூச்சலிடுவது ; கூச்சல்‌ கேட்டு 
அன்னை அலறிக்‌ கொண்டு வருவது; நிகழ்ந்ததை 
மறைக்க எண்ணி அவன்‌ நீர்விக்கனான்‌ என்று மகள்‌ 
கூறுவது ; நீர்விக்காதபடி அன்னை அவன்‌ முதுகைத்‌ 
தடவிக்‌ கொடுப்பது ; தடவும்போது காதலியைக்‌ கடைக்‌ 
கண்ணால்‌ கோக்கு இடையிடையே புன்னகைகள்‌ செய்து 
அப்புன்னகைகளால்‌ அவள்‌ உட்குறிப்பையும்‌ உடன்‌ 
பாட்டையும்‌ தான்‌ அறிந்ததாகப்‌ புலப்படுத்துவது : இக்‌ 
பாட்ப்காட்சிகளெல்லாம்‌ ஈம்‌ மன,த்தைவிட்டு நீங்க முடியுமா 7 
தொகை றையில்‌ ஆராக்‌ காதல்‌ கொண்டவள்‌ எப்பிறப்‌ 
நிவ. அவனையே காதலனாக அடையவேண்டும்‌ என்று 
கால்ல தாணி எத்தனை இயல்பான து! அவள்‌ உறுதிப்‌ 

எ ற்கு நங்கள்‌ 2... 
ட்‌ னி இவல்பொரு! ன்னை ஆயினும்‌ 

ட. ்யுளில்ண்வ 

ல்க. உதாய்‌ எ. உன்‌. கெஞ்சுகேர்‌ பவளே 

இப்போது ஒலர, . (குச்‌: 8 
களில்‌ சில இறிஸ்‌!! பேடயவள்‌ தன்‌ காதலனை மணம்‌ - 
இயற்றப்பட்டன ப. 1௫.4 - வரழவேண்டுமென்‌ ௮: யசர்‌ தாண்‌ 
த்‌ இரண்டார்கள்‌? டா 


என்ன்‌ இலக்கியங்கள்‌-.11 ‘87 


இருவருக்கும்‌ மணம்‌ ந்னு, இல்லறத்தில்‌ 
்‌ அன்பு நிரம்பிய இன்ப உலகில்‌ இவர்கள்‌ வாழ்கின்றார்‌. 
கள்‌. இங்கே ஓர்‌ அன்புக்‌ காட்சியைப்‌ பாருங்கள்‌ : 


முளிதயிர்‌ பிசைந்த காந்தள்‌ மெல்விரல்‌ 

கழுவுறு கலிங்கங்‌ கழா௮ அடீ இக்‌ 

குவளை யுண்கண்‌ குய்ப்புகை கழுமத்‌ 

தான்‌ அழம்‌ தட்ட திம்புளிப்‌ பாகர்‌ 

இனிதெனஃ கணவன்‌ உண்டலின்‌ 

அண்ணிதின்‌: மகிழ்ந்தன்‌ அ ஒண்ணுதல்‌ 
முகனே 


(குனம்‌. 167): 


அகமுடையாள்‌ ஒருகாள்‌ சமையல்‌ செய்தாள்‌ ; 
அவள்‌ செல்வக்‌ குடியிலே பிளனைக்கலி தீர்க்க வந்த 
பெண்கொடி. அருமையாக, செல்வமாக வளர்ந்தவள்‌ ; 
இதற்குமுன்‌ விட்டு வேலை செய்தறியா தவள்‌ ; ஆதலால்‌ 
தொட்ட இடமெல்லாம்‌ இடர்ப்பாடாக இருந்தது ; ௮ 
காலையில்‌ எழுந்து நீராடித்‌ தூய ஆடையுடுத்துச்‌ சமை 
யல்‌ தொடங்கினாள்‌ ; முற்றிய அயிரை க 


இல்லறத்தில்‌ ்‌ கன்‌ மெல்லிய விரலாற பிசைந்து பக்கு 
ஓர்‌ அன்புக்‌ வப்படுக்தினாள்‌ ; அதற்குள்‌ அவளது 
காட்சி ஆடை சிறிதே கட்டு நெகிழ்ந்தது ; 


அவசரத்தில்‌ அதனைக்‌ கை கழுவாதே 
இறுக உடுத்துக்கொண்டாள்‌ ; பின்பு தாளிக்கத்‌ 
தொடங்கினாள்‌ ; தாளிதத்தில்‌ எழும்‌ ஈறும்புகை அவள்‌ 
தெளிந்த கண்களிலே குப்பென று பட்டது; கண்‌ கரித 
தது ; எனினும்‌ கண்ணைத்‌ துடைத்துக்‌ கொள்ளவில்லை 
. பக்குவம்‌ தவறிவிடுமென்று அஞ்சி. இங்ஙனம்‌ பக்குவப்‌ 
- படுத்‌ திய - இனிய புளிப்பையுடைய குழம்பை உணவி 
விட, £ என்ன ருசி!, என்ன ருசி! என்று சொல்லிக்‌ 
கணவன்‌ உண்டனன்‌ ; அதனைக்‌ கண்டவுடன்‌ அகமுடை 
யாள்‌ முகமானது புதியதொரு சோபை பெற்றது) 
“உள்ளக்‌ களிப்பானது அவளுடைய முகுத இலே ந்‌ 


புன்ன்கையாக ணன்‌ அனு... அ 


88 இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


இக்காட்சி நம்‌ இதயத்தைப்‌ பிணித்துவிடுகிறது. 
அன்பு இருக்குமானால்‌, எல்லாம்‌ இன்பமயமே என்ற 
பேருண்மை நமக்குப்‌ புலப்படுகின்றது. இது ஒருபுறம்‌. 
கன கணவனுக்குப்‌ பொருள்‌ வருவாயகுறைந் து நிற்கும்‌ 
நிலைமையில்‌ செல்வக்‌ குடியிற்‌ பிறந்த:ஒரு ததி எவ்வாறு 
தனது உணவையும்‌ குறைத்துச கச செய்கிறாள்‌ 
பாருங்கள்‌ : 
பிரசங்‌ கலந்த ்ண்க்லைத்‌ தத்வஸ்ல்‌ 
விரிகதிர்ப்‌ பொற்கலத்து ஒருகை யேந்தி 
புடைப்புறத்‌ தாற்றுப்‌ பூக்தலைச்‌ சிறுகோல்‌ 
- உண்ணென்‌ ரறேோக்குபு புடைப்பத்‌ தெண்ணீர்‌ 
முத்தரிப்‌ பொற்சிலம்பொலிப்பத்தத்துற்று 
அரிநரைக்‌ கூந்தற்‌ செம்முது செவிலியர்‌ 
்‌ பரீஇ மெலிம்‌ தொழியப்‌ பந்த ரோடி 
. ஏவல்‌ மறுக்குஞ்‌ கிறுவினை யாட்டி 
' அறிவும்‌ ஒழுக்கமும்‌ யாண்டு உணர்ச்‌ தனள்‌ 
கொல்‌ 
கொண்ட கொழுநன்‌ குடிவ றன்‌ உற்‌ றனக்‌ 
கொடுத்த தந்தை கொழுஞ்சோறு உள்ளாள்‌ 
'ஒழுகுகீர்‌, நுணங்கு அறல்‌ போலப்‌ 
னாகி த்க்‌ உண்ணும்‌ சிறுமது . . 
கைய்ளே. 
(கற்‌. 110) 
ட்‌ தென்‌ கலந்த இம்பாலுணவை ஒரு பொ.ற்ண்ண,த்தி 
லேக்து உண்ணு என்று. சொல்லிச்‌ செவிலித்தாய்‌ வற்‌ 
'புறுத்தவும்‌, உண்ணாது இல்ல்‌.க இன்‌ முற்ற ததேயுள்ள 
. பந்தரைச சுற்றிச்சுற்றி யோடி த தாயின்‌ 


“க்ரதவியின்‌ ப்‌ ஏவலை மறுத்துச்‌ சிறு விளையாட்டுச்‌ 
்‌ அறிவும்‌ . ்‌ செய்த இச்‌ சிறுபெண்ணுக்கு இந்த 
்‌ ஒழுக்கமும்‌ அறிவும்‌ இந்த ஒழுக்கமும்‌ எங்கிருந்து 


 .வந்தன?. 'இ.வற்‌்ை ற.. எப்பொழுது 
இசரிகழ்‌ பொண்டான்‌? தனது கணவனது குடி வறுமை 
அழ்ற்றுவிட்ட தன. .. உணர்ந்ததும்‌, உண்ணவேண்டும்‌ 


நேரத்து உண்ணாது, பொழுது மறுத்துண்டு. சமர்த்தா 


சங்க இலக்கியக்கள்‌--11 --89 


மிருக்கறாளே ! தன்‌ தந்‌ைத தனது நிலையை உணந்ந்து 
அனுப்பிய : பொருள்களையெல்லாம்‌ - சிறிதும்‌ தொருட்‌ 
படுத்‌ தவில்லையே!” என்பது இதன்‌ கருத்து. ்‌ 
. வாழ்விலே இன்பமும்‌ துன்பமும்‌ ந்து தான்‌ 
காணப்படுகின்றன.  துன்பமுற்றவர்க்‌ லால்‌- இன்ப 
மில்லை” என்றுகூடத்‌ க மிழ்க்‌ கவிகள்‌ 
. தலைவனைப்‌ சொல்லுகிறார்கள்‌. எப்‌ பாஞாதும்‌ இன்‌ 
பிரிந்த தலைவி பக்‌ கனவுலக தீ இலே ம்கிழ்ந்து வாழ்தல்‌ 
கூடுமா? தன்‌ ஆருயிர்‌,த்‌ துணேவியைப்‌ 
பிரிந்து கரதலன்‌ செல்ல வேண்டியதாகிறது. இக்கிலை: 
யிலே தலைவிக்குத்‌ துன்பம்‌ சஇக்க முடியவில்லை. அவள்‌ 
வருந்துதலைப்‌ பாருங்கள்‌ : த 
யாம்‌ எம்‌ கரதலற்‌ காணே மாயின்‌ 
செறிதுனி பெருகிய நெஞ்சமொடு பெருநீர்க்‌ 
கல்பொரு சிறுநுரை போல 
மெல்ல மெல்ல இல்லா குதுமே 


. (குஅம்‌. 290) , 
* ஆற்றுநீர்‌ பெருக்கெடுத்து ஓடுகிறது; குமிழிகளும்‌ 
அுரைகளும்‌ சுற்றி, ஓடி, வட்டமிட்டு வருகின்றன ; ஆம்‌ 
றின்‌ ஓரத்திலே ஒரு பாறை; இப்பாறையின்மீது ஒரு 
சிறு நுரை மெல்ல மெல்ல மோதுகிறது; மெல்லமெல்ல 
இல்லையாய்‌ அழிகற த. ': இச்சிறுநுரையைப்‌ போல; 
வ்ருத்தம்‌-நிரம்பிய கெஞ்சோடு கூடிய கான்‌ சிறிது சிறி 
" தாக உயிர்‌ தேய்ந்து அழிவு எய்துகறறேன்‌ * என்பது 
பொருள்‌. எத்தனை அழகிய உவமம்‌ / இதனைப்‌ பாடிய 
புலவர்க்குக்‌ * கல்பொரு சிறுநுரையார்‌ £ என்றே பெயர்‌ 
வழங்கிவிட்டது ! 
..... இங்ஙனமாக, இல்வாழ்க்கை சத்திரிக்கப்படுகிற து. : 
சங்க இலக்கியங்களில்‌ இதைப்போன்று எத்தனையோ 
க்‌ அழகிய: சி.த்திரங்களைக்‌ காணலாம்‌, 
' இல்வாழ்வு . பண்டைக்‌ காலத்துச்‌ சமுதாய.வாழ்வில்‌ 
லட்சியவாழ்வு . ஒரு பெரும்பகு,தியான இல்வாழ்வு இன்‌ 
ட்ட எம... இம்‌ ஈம்‌ உள்ளத்தைக்‌ கனிவிக்கின்ற து; . 
“ இன்னும்‌ நம்மால்‌. போற்ற, த.தக்ககாயுள்ளது ; இன்றும்‌ 
ட்கமக்கு.லட்சிய வாழ்வர்க விளங்குகின்றது. 


90 இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 
்‌ சமுதாய வாழ்விலும்‌, கல்வியிலும்‌. கவித்துவ 
இலும்‌ சிறந்த ல்ட்சியக்களை மேற்கொண்டு, தமக்கும்‌ 
தமிழ்‌ நாட்டிற்கும்‌ என்றும்‌ இறவாப்‌ பெரும்புகழ்‌ படைத்‌ 
- அக்கொண்ட பண்டைக்‌ காலத்துத்‌ 
சமுதாயவரழ்வும்‌ தமிழ்‌ மக்கள்‌ இல்வாழ்க்கையில்‌ இன்பந்‌ 
அரசியல்‌ நிலமும்‌ துய்‌, த,தலோடு மட்டும்‌ அமைந்துவிட' 
வில்லை. அக்கால துச்‌ சமுதாய நிலை 
யும்‌ அரசியல்‌ நிலையும்‌ அங்ஙனம்‌ அமைந்து விடுதற்கு. 
இடமும்‌ கொடுக்கவில்லை. சமுதாயத்தையும்‌ அரசியலை 
“யும்‌ எப்பொழுதும்‌ பாதுகாக்க வேண்டிய இருந்ததா; 
காட்டை எப்பொழுதும்‌ போருக்கு ஆயத்தமாக வைதி 
ருக்கவேண்டும்‌ அவசியம்‌ ஏற்பட்டிருந்தது. தமிழ்‌ மக 
கள்‌ வீரத்திற்‌ குன்றாதவர்களாக இருந்தார்கள்‌. ஆகவே 
வீரவாழ்க்கையிலும்‌ அவர்கள்‌ சிறந்த லட்சிய புருஷர்‌ 
களாக விளங்கினார்கள்‌. பெண்டிருங்கூட இவ்வீரவாழ்க்‌ 
கையில்‌ ஈடுபட்டிருந்‌ தார்கள்‌. ஒருத, இ செயலைக்‌ 
காணுங்கள்‌ : 
மேனாள்‌ உற்ற செருவிற்கு இவள்‌ தன்னை 
யானை எறிந்து களத்து ஒழிக்‌ தனனே 
கெருகல்‌ உற்ற செருவிற்கு இவள்‌ கொழுநன்‌ 
பொருகரை விலங்கி ஆண்டுப்பட்‌ டனனே 
இன்றும்‌, செருப்பறை கேட்டு விருப்புற்று 
முயங்‌, 
வேல்கைக்‌ கொடுத்து வெளிதுவிரித்‌து உடீ இப்‌ 
, பாறுமயிர்க்‌ குடுமி எண்ணெய்‌ நீவி 
ஒருமகன்‌ அல்லது இல்லோள்‌ 
செருமுகம்‌ நோக்கிச்‌ செல்கென விடுமே 
ஸ்‌ 279) 
முந்தின நாள்‌ நிகழ்ந்த போரிலே இவளுடைய தமையன்‌ 
யானையைக்‌ கொன்று வீழ்த்திக்‌ தானும்‌ மடிந்தான்‌ ;' 
நேற்றைப்‌ போரிலே இவள்‌ கணவன்‌ பகைவர்களை மேல்‌ 
முனைந்துவர வொட்டாது குடுத்து ரணி 
வீரவாழ்க்கை- வித்து தானும்‌ அழிந்தான்‌ ; இன்றோ. 
வெனின்‌,போர்ப்பறை கேட்டதும்‌ தனது 
ஒரே மகனை அன்போடு உயிறாற,த்தழுவி, வேலைக்‌ கையிற்‌ 


சங்க இலக்கியங்கள்‌_ 11 9b 


கொடுத்து, வெண்மையான உடை உடுத்து, குழவிக்கு 
எண்ணெயிட்டு வாரிமுடித்துப்‌ போர்க்களத்துக்குச 
'செல்லவிடுகின்றாள்‌. இவளன்றோ வீரத்தாய்‌ ! இவளை 
யொத்த வீரத்‌ தாயரன்றோ பண்டைத்‌ - தமிழகத்தின்‌ 
புகழை வளர்‌,த.தவர்கள்‌ இவ்வீர த, தாயரிடம்‌ பால்‌ 
குடித்து வளர்ந்த ஆண்மக்கள எத்தனை சிறந்த வீரர்‌ 
களாய்‌,த்‌ இகழ்ந்‌இருத,தல்‌ வேண்டும்‌! ஒருவன்‌ செயலை. 


நோக்குங்கள்‌ : 
வேம்துடைத்‌ தானை முனைகெட நகெரிதர 


ஏந்துவாள்‌ வலத்தன்‌ ஒருவ னாகித்‌ 
தன்னிறந்து வாராமை விலக்கலிற்‌ பெருங்‌ 


கடற்கு. 


(புறம்‌. 380): 


* பகையரசன து சேனாசமுத்திர்மான து அலைமேல்‌ அலை 
யாய்‌ மோதிப்‌ பரந்தெ து௨தின்‌'சேனையை நெருக்கி. 
தாக்க, தான்‌ ஒருவனாச ட (வலது, கையில்‌. அவரளேக்தித்‌ 
குன்னைக்‌ கடந்து A. ண்முத்ிரம்‌. தாதியர்‌ 
தடுத்து ஒரு வீரன்‌ 1d அவன்‌ - 
சமுத்திரததிற்குக்‌. 
இவனது வீரம்‌ தால்‌ 
இத்தயைய . வீரவா! 
சங்க: இலக்கியங்க6 


ஆழி யனையன்‌ மாதோ 


௫ 


மக pf அத்தகை 


ப 


்‌ இப்பொழுதுங்கூட ந்‌ ருண சிஜுய உண்[ந்‌ 


பண்ணி நமக்கு லட்சிய லம்‌ 
பகைவர்மீது போர்‌ தொகுத்து கரக்கும்‌ வீர்‌ 
வாழ்ககை இங்ஙனமாக, பண்டைத்‌: 
நட்பு வாழ்க்கை தமிழ்‌ மக்கள்‌ நட்பாடல்‌ செய்த அருமை 
பெரிதும்‌ பாராட்டிப்‌ போற்றத்‌ தக்கது. 
பின்‌ வரும்‌ புறகானூற்றுச்‌ செய்யுள்‌ நோக்கற்குரியது : 
“பொன்னும்‌ அரும்‌ முத்தும்‌ மன்னிய 
மாமலை பயந்த காமரு மணியும்‌ '. :. 
 இடைபடச்‌ சேய ஆயினும்‌; தொடை 
புணர்ச்‌(த) 


:92 இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


.அருவிலை. நன்கலம்‌ அமைக்குங்‌ காலை . 
ஒருவழித்‌ தோன்‌ றி யாங்‌(கு) என்னுஞ்‌ 
சான்றோர்‌ பால ராப [சான்றோர்‌ 


சாலார்‌ சாலார்‌ பால ராகுபவே 
(புறம்‌: 218) 


இது எக்க கோப்பெருஞ்‌ சோழ 
னுக்கும்‌ இருந்த நட்பினைக்‌ கண்டு கண்ணகனார்‌ என்ற 
புலவர்‌ பாடியது. £ இனம்‌ இனத்தோடு” என்ற பழ 
மொழியின்‌ கருத்து இசசெய்யுளோடு ஒப்பிடத்‌ தக்கது. 
சான்றோர்‌ வெவ்வேறு இடங்களில்‌ 
-சொற்செறிவும்‌ தோன்றி வாழ்ந்தபோதிலும்‌, ஒருவ 
ஆற்றலும்‌ ரோடு ஒருவர்‌, நெருங்கிய கேண்மை 
அமைக்க கவி கொள்வர்‌ என்பது செய்யுளின்‌ கருத்து. 
இதற்கு ஓர்‌ உபமானம்‌ தரப்படுகிறது. 
பொன்னும்‌, பவளமும்‌, முத்தும்‌, இரத்தினமும்‌ ஒன்றி 
னின்று ஒன்று வெகு தூரத்தில்‌ கோன்‌ றியபோ திலும்‌, 
விலை மிக்க நல்ல அணிகலம்‌ ஒன்று அமைக்குங்‌ 
காலத்து, அவை ஒரு கோவையிற்‌ பொருந்‌ இச சேருகன்‌ 
றன என்பது உபமானம்‌..இதன்‌ .அழகும்‌ நயமும்‌ அதிந்து 
- இன்புற,த்தக்கன. ..* சாலார்‌ சாலார்‌ பாலராகுபவே ” 
்‌ என்பது சொல்லி யொழிக்க வேண்டியதா தலாலே, அவ்‌ 
வடியை இலேசாக, உச்சரித்து விட்டு விடுதல்‌ வேண்டும்‌. 
உபமானம்‌ செல்லும்‌ ' வரையும்‌ எ:துகை மோனை நயங்க 
னால்‌ செய்யுளின்‌ அம்பகள்‌ . சிறந்து விளங்குவதும்‌, ௮௮ 
முற்றியபின்‌, கருத்தன்‌ தனி” ஆற்றலே துணையாக, 
மானை முதலிய. நயமின்‌.நியும்‌ பேரழகுபடக்‌ ... கடைசி 
இரண்டு அடிகள்‌ அமைக்திருப்பதும்‌ புலவரின்‌ கவித்வ 
சக்தியை அறிவுறுத்துகின்றன. கருத்துக்கு ஏற்ற 
- சொற்கள்‌, சுவைத்து த்‌ தேர்ந்தெடு தத. சொற்கள்‌, கட்டு 


ரைச்‌. சுவைபட - அமைந்த சொற்செ றிவு, எளிமையும்‌ 


- ஆற்றலும்‌ படைத்த செய்யுள்‌ நடை, கம்பீரமான ஓசை 
கயம்‌, பொருள்‌ செல்லும்‌..க.இயும்‌... செய்யுளின்‌ கதியும்‌, 
. ஒன்றை ' ஒன்று அழுவி . நிற்கும்‌ : அமைதி--இவை 
அனை தூதும்‌ இச யுளில்‌ விளங்குகின்றன. இவ்‌ இயல்‌ 
புகள்‌ ப்கச ' செய்யுள்களுள்‌ பெரும்பாலனவற்றிற்‌ 


சங்க இலக்கியங்கள்‌_—11 98: 


காணப்படுகின்றன. இத்தகைய செய்யுட்செல்வம்‌ நம்ம: 
வரால்‌ என்றும்‌ போற்று தற்கு உரியது. 


இங்கே காட்டிய செய்யுட்‌ த திரங்களிலெல்லாம்‌ 
கருதீதின்‌ எளிமையும்‌ நேர்மையும்‌ உண்மையும்‌ ஆத்ம 
குணங்களாக விளங்குகின்றன. சங்க காலத்துத்‌. கவிஞர்‌ 
கள்‌ இயற்கை உண்மையைச்‌ சித்திரிப்பதில்‌ ஆர்வ: 
. . மூடையவர்கள்‌. கெளிந்து அறிவுக்கு, 

சங்க இலக்கியக்‌ எட்டாத மயக்கப்‌ பொருள்களிலே மனது. 
கவிஞர்கள்‌ :, தைச செல்லவிட்டு' அவர்கள்‌ குருட்‌. 
டாட்டம்‌ ஆடவில்லை. மிகைபடக்‌ கூறு: 

தலை அவர்கள்‌ பெரும்பாலும்‌ மேற்கொள்ளவில்லை. 
மக்கள்‌ வாழ்வை. அழகு செய்வனவாக 'எவையெல்லாம்‌ 
உளவோ அவை எல்லாவற்றின்‌ மீதும்‌ பேரார்வம்‌ 
கொண்டிருந்தனர்‌. அவர்கள்‌ கையாண்ட தமிழ்‌ அவர்‌ 
களது கருத்துக்களை வெளியிடுவதற்கு ஏற்ற இனிய: 
அழயெ கருவியாக வாய்ந்திருந்தது. சுவைத்துச்‌ 
சுவைத்துக்‌ தேர்ந்தெடுக்க சொற்கள்‌ ; பொருள்‌ ததும்‌: 
பும்‌ தொடர்கள்‌ ; கருத்தோடு பிணைந்து இயலும்‌ இனிய: 
இசை ; அழகு நிரம்பிய வடிவங்கள்‌ ; உணர்ச்சி ததும்பும்‌ 
செய்யுட்கள்‌ : இவை யாவும்‌ .செறிந்தவை சங்க இலகஇ 


யங்கள்‌. “நவில்‌ தொறும்‌ நூல்‌ ஈயம்போலும்‌ £? எனது ' 


இருவள்ளூவர்‌ , கூறியுள்ளது இந்த, இலக்கியங்களைக்‌. 
கருதியே போலும்‌ ! . 1 ஆ 

செந்தமிழ்‌ காடென்னும்‌ போதினிலே இன்பத்‌. 

்‌ தேன்வந்து பாயுது காதினிலே எங்கள்‌ 

தந்தையர்‌ நாடென்னும்‌ பேச்சினிலே--ஒரு 

சக்தி பிறக்குது மூச்சினிலே! | 


£ 


என்று தேசீய கவி பாரதி பாடிய பாவின்‌ ஆழ்ந்த. 
கருத்து இப்போது ஈமக்கு ஒருவாறு புலனாகின்றது. 


10 


ச்ச்ச222சசசகக்சைகைகக்ககக ௫ 
ஓ ஓ டி ~ ௯ 
கம்பனும்‌ தமிழும்‌ 


. விச்‌ சக்கரவர்த்தி - என்று கம்பனுக்குப்‌ பட்டஞ்‌ 
சூட்டினர்‌ நம்‌ மூதாதையர்‌. உலக மகா கவிகளுள்‌ அவன்‌ 
ஒருவன்‌ என்னு தற்காலத்து அறிஞர்களுள்‌ ஒரு சாரார்‌ 
 மதிப்பிடுகின்றனர்‌. இப்பெரும்‌ பதவியை அவன்‌ அடை 

வதற்கு எத்தனையோ அரிய இயல்புகளும்‌, பக்குவ நிலை 
களும்‌ துணைபுரிந்திரு த்தல்‌ வேண்டும்‌. 
கம்பன்‌ உலக முதலாவதாக, கம்பனுக்கு இயற்கை 
மகா.கவி யிலே அமைந்த பேரறிவு, பெருங்கவி த்வ 
.... சக்தி முதலியன ; இவற்றை அடுத்துச்‌ 
செயற்கையில்‌ அவன்‌ பெற்றுள்ள பெருங்கல்வி, கேள்வி 
மூதலியன. இரண்டாவது, அவன்‌ வாழ்ந்த காலத்‌ 
துள்ள அரசியல்‌ நிலை, சமுதாய நிலை, கல்வி நிலை, இலக்‌ 
இய நிலை, தமிழ்‌ நிலை முதலியன. இப்பல்‌ வேறு நிலை 
களும்‌ பல நூற்றாண்டுகளாக நிகழ்ந்து வந்த பரிணாமங்‌ 
களின்‌. விளைவுகளாகும்‌. , இந்நிலைகளில்‌, சில கூறுகள்‌ 
துணையாய்‌ அமைந்திருக்க வேண்டும்‌ ; லெ பகையாய்‌ 
எதிர்ததிருக்கவும்‌ வேண்டும்‌. துணையை வளம்படு த்த, 
பகையைப்‌ புறங்கண்டு, தனது பேராற்றலை அவன்‌ நிலை 
யிட்டிருக்க வேண்டும்‌... இங்கே, தமிழ்‌ காலக்கிரமத்தில்‌ 
வளர்ந்து. கம்பன்‌ காலத்தே பக்குவமுற்ற வரலர்றும்‌, 
அவன்‌ கையாண்ட தமிழினது இயல்பும்‌ பற்றிக்‌ கூறு 
வதே எனது கோக்கமாகும்‌, 
ஈமக்குக்‌ இடைத்துள்ள தமிழ்‌ இலக்கியங்களில்‌ மிகப்‌ 
பழமையானவை சங்க நூல்களாம்‌. இவற்றில்‌ காணும்‌ 
,திமிழைக்‌ குறித்துக்‌ கூறுவதன்‌ முன்னம்‌ சல போலி 
இலக்கியங்களைக்‌ குறித்துச்‌ சில சொல்லவேண்டுவது 


கம்பனும்‌ தமிழும்‌ . 95 


அவயெம்‌. சுமார்‌ ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னர்‌, 
பண்டைத்‌ தமிழ்‌ இலக்கியங்கள்மிது நம்மவர்கள்‌ பேரா 
வல்‌ கொண்டிருந்தனர்‌. இற்‌. ஆவலைக்‌ கண்டு, சில 
நூல்களை ஒரு சிலர்‌ புதியனவாகப்‌ புனைந்து ஈம்‌ மூதா 
அதையர்கள்‌ தலைமீது சும,த்தலாயினர்‌. அவற்றுள்‌ ஒன்று 
“ செங்கோன்றரைச்‌ செலவு” என்பது. இது தலைச்‌ சங்‌. 
கத்து நூலாம்‌! தாப்புலிப்பா... என்ற . 
போலி இலக்‌ யாப்பு வகையில்‌. இயன்றதாம்‌ ! டெமி' 
-இயங்கள்‌ 76- அளவில்‌ 8-பக்கங்கள்‌ கொண்டதாய்‌ 
்‌ இது வெளியிடப்பட்டது. இக்கற்பித 
. நூலையும்‌ இதன்‌ தமிழையும்‌ தமிழ்‌ அறிஞர்கள்‌ ஒப்பி 
யே இல்லை. இங்ஙனமே மஹேஞ்ச தடோவின்‌ அகழ்‌ 
பரிசோதனையில்‌ இடைத்த வரிக்‌ கோவைகளை த தமி 
மாகக்‌ கொண்டு, அவற்றில்‌ சில குறள்‌ பாக்கள்‌ உள்ளன 
என்‌ ற] செந்தமிழ்ப்‌ பத்திரிகையில்‌ ஓர்‌ அறிஞர்‌ எழு 
இனர்‌. அவர்தம்‌ கொள்கைக்கு அவர்‌ தாமே சான்று ; 
வேறு சான்று இல்லை. பண்டை எழுத்தாசாய்ச்சியாள 
சில்‌ எவரும்‌ அதனை ஒப்புக்கொண்டது இல்லை. அவ 
அறிஞர்‌ கொடுத்துள்ள குறள்‌ பாக்களை கோக்குபவர்கள்‌. 
அவற்றைத்‌ ,தமிழென்று சொல்லவும்‌ 'துணியமர்ட்டார்‌ 
கள்‌. இவ்வகை ஆராய்ச்‌சி-வேடிக்கைகளை உண்மை 
யெனக்‌ கொண்டு மயங்கலாகாது. இவற்றை அறவே 
ஒதுக்குதல்‌ வேண்டும்‌. 
' சங்க நூல்களுக்கு முன்‌ தமிழ்‌ இலக்கியங்கள்‌ இல்லை .. 
; என்று எண்ணுவது தவறு, தொல்‌ 
சங்க நூல்‌ -காப்பியர்‌ பண்ணத்தி முதலிய செய்‌ 
களுக்கு முற்பட்ட யுளின்‌ வகைகளைக்‌ குறிப்பிடுகன்றனர்‌. 
தமிழ்‌ இலக்கியம்‌ அவை இக்காலத்து ' மறைந்துவிட்டன. 
2 பெரும்பாலும்‌ அவை சங்க நூல்களுக்கு 
: முற்பட்டன என்று கொள்ளலாம்‌. அவற்றைக்‌ குறித்து 
யாதொரு விவரமும்‌ அறியப்படாமையால்‌, அவற்றையும்‌ 
எண்டு நாம்‌ ஒதுக்கு வைக்க வேண்டியதே. 


96 இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


மிகப்‌ புராதனமான தமிழின்‌ இயல்புகள்‌ யாவை: 
டத ஏன்று இனி நோக்குவோம்‌. இவ்‌ இயல்பு: ' 
-யழக்‌ தமிழின்‌ களை உணர்வதில்‌ செய்யுளின்‌ பொருளை ' 
இயல்பு அறவே ஒதுக்குதல்‌ வேண்டும்‌: செய்‌ 
யுள்‌ - வகையையும்‌ றிதளவுதான்‌ கவ: 
னித்தல்‌ கூடும்‌ : தமிழின்‌ போக்கைச்‌ செய்யுள்‌ வகை 
- ஓரள்வு கெறிப்படுதீதுமாகலின்‌. ஒரு பழக்‌ தமிழ்ச்‌ செய்‌: 
யூளை எடுத்துக்கொள்வோம்‌. இச்செய்யுள்‌ புறகானூ ற்‌ 
திலே வருவது : சத 


பபாழொடுங்‌ கொள்ளா, பொழுதொடும்‌ புணரா,. 

பொருளொடும்‌ வாரா, ஆயினும்‌ தங்தையரீக்கு. 

அருள்வம்‌ தனவால்‌ புதல்வர்‌ தம்‌ மழலை ; மன்‌ 

என்வாய்ச்‌ சொல்லும்‌ அன்ன, ஒன்னார்‌ 

கடிமதில்‌ அரண்பல கடந்த 

நெடுமான்‌ அஞ்சிரீ அருளன்‌ மாறே, (92) 

ஒளவையார்‌ பாடிய இப்‌ பாட்டின்‌ தமிழைக்‌ கூர்ந்து 
நோககினால்‌ சில தனி இயல்புகள்‌ புலப்படுகின்றன... முது: 
லாவது அனை தூதும்‌ தமிழ்ச்‌ சொற்களாக உள்ளன; வட 
சொல்‌ ஒன்றேனும்‌ காணப்படவில்லை. . இரண்டாவது, 
அன்ன ' என்பதனாற்‌ பெறப்படும்‌ உவமம்‌ தவிர பிற 
அணி யாதும்‌ இல்லை. மூன்றாவதாக, இசையோடு பாடப்‌: ' 
பெணுந்தன்மை இங்குக்‌ காணுமாறு இல்லை, கானகாவது,. 
தமிழுக்கு இயல்பாய்‌ அமைந்த நேரிய பெருமித நடை. 
யோடு சொற்கள்‌ செல்லுகின்றன. ஐந்தாவதாக, இயற்‌: 
கையான பேச்சிலுள்ள இயற்கை யோசையோடு (speech-- 
rhythm) செய்யுள்‌ உடை அமைந்துள்ளது. ஆறாவதாக); 
சொல்லும்‌ பொருளும்‌ ஒருங்கே இயைந்து சென்று, 
பொருள்‌ முடிந்த இடக்துசசொல்லும்‌ முடிந்து நிற்கிறது; 
உயிர்‌ நிலையாயுள்ள பொதுக்‌ கருத்‌ இற்குத்‌ தக்க சொற்‌: 
களே செய்யுளில்‌ பயின்று வந்துள்ளன. 

இங்கே குறிக்க இயல்புகள்‌ சங்கச்‌ செய்யுள்கள்‌ 
அனைத்திலும்‌ காணப்படும்‌ என்பது எனது கருத்தன்று... 
பெரும்பான்மை பற்றியே இங்குக்‌. கூறியது. குறைந்த... 
அஉகளையுடைய செய்யுள்களில்‌ இவ்‌ இயல்புகள்‌ பெரி! 


கம்பனும்‌ தமிழும்‌. . 92 


தும்‌ காணப்படும்‌. நிமிர்ந்த அடிகளையுடைய செய்யுள 
களில்‌ இவை ஓரளவில்‌ தான்‌ உள்ளன. சங்கச்‌ செய்யுள்‌ 
களில்‌ மிகப்‌, பழமையானவை. தோன்றிய காலம்‌ ௫. பி. 
மு.தல்‌ இரண்டு நூற்றாண்டுகள்‌ எனக்‌ கொள்ளலாம்‌. இக்‌ 
கரல, த திலேயே இச செய்யுள்களில்‌ வடசொற்கள்‌ அருகி. 
வம்துள்ளன. ஒட்டு முதலிய ஒரு சில அணிகளும்‌ அமு: 

கங்கே காணலாம்‌. ' 
வெகு விரைவிலே, வன்ன தன்மை “தமிழ்ச்‌ 
செய்யுள்கள்‌ சிலவற்றிற்கு அமைவ தாயிற்று. கலிப்பா 
இங்ஙனம்‌ இசைக்‌ பாடப்பெறும்‌ தன்மை வாய்ந்த 
தால்‌, இதனை *முரற்கை' என ஈம்‌ மூதாதையர்கள்‌ வழங்‌ 
தினர்‌. “செய்யுள்‌ வரலாற்றில்‌ ௮கவலும்‌ 


இசையோடு வெண்பாவும்‌ முற்படத்‌ தோன றியன, 
அமைந்த பாடல்‌ கலியும்‌ வஞ்சியும்‌ பிற்பட்டு எழுந்தன ? 
கள்‌ ' எனச்‌ சில ஆராய்ச்சியாளர்‌ கருதுவது 


- மேற்கூறிய நெறியே நோக்கினாலும்‌ உண்‌ 
மையா,தல்‌ காணலாம்‌. செய்யுள்‌ இனங்களில்‌ தாழிசை 
என்ற பெயரும இங்குக்‌ கூறியதனையே. வற்புறுத்தும்‌. 
கலி,ச்தொகையில்‌ தாழிசைப்‌ பகுதிகள்‌ எல்லாம்‌ இசை: 
யோடு நன்றாகப்‌' தற்கு வு ட்டன்வ லை 
ஓ. தார்கள்‌, 

ஆய்தாவி அனம்‌என 
. அணிமயிற்‌ பெடை எனக. 
-தூதுணம்‌ புறவெனத்‌ 
.துதைந்தகின்‌ எழில்‌ நலம்‌ ௩: 
மாதர்கொள் மான்கோக்இன்‌ ஸர 
மடகல்லாய்‌:கிற்‌ கண்டார்ப்‌ - 
பே அ.றாஉம்‌ என்பதை 
்‌ - .அறிதியோ ? அறியாயோ ? 
த்‌ (கலி. 58 
என்பதைப்‌ பாடி: நோக்குக. நம்‌ முன்னோர்கள்‌ மிகப்‌ 
பூர்வ காலந்தொட்டே இசை முதலிய கலைகளைப்‌ போற்றி 
யவர்கள்‌. ' யாழ்‌ முதலிய இசைக்‌ கருவிகள்‌ மிகப்‌/பழைய 
தமிழ்‌ நூல்களிலேயே ' காணப்படுகின்றன. ஆலும்‌. 


'இ-7 


98 இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


பாடுதலும்‌ அவர்கள்‌ மனத்தைக்‌ கவர்ந்தன. அரசர்கள்‌, 
குறு நில மன்னர்கள்‌ முதலியோர்களைப்‌ புகழ்ந்து பாடிப்‌ 
பரிசில்‌ பெற்று வாழ்ந்துவந்த ஓர்‌ இனத்தவர்‌ முற்‌ 
காலகத இருந்தனர்‌. .£ பாணர்‌ என்று இவர்களை: 
வழங்கி, வந்தனர்‌, “இவர்கள்‌ பாடிய இசைவகை இக 
காலத்து நம்மால்‌ முழுவதும்‌ ௮றியக்கூடவில்லை. எனி: 
னும்‌ இதுபற்றி அறிய விரும்புவோர்க்கு அங்கங்கே 
குறிப்புக்கள்‌ கிடைக்கின்றன. இசைகள்‌ £ பண்‌?” என 
வழங்கி வந்தன. ஐந்து நிலம்பற்றி இவை வகைப்படுது ' 
அப்பட்டன. பண்டைப்‌ பழங்‌ காலத்தில்‌ இந்த இசைகள்‌ 
விரிவின்‌ றி எளியன்‌ வாகவே அமைக்‌ திருத்‌ அல்‌ வேண்டும்‌. 
இக்கர்லத்திற்குப்‌ பின்‌ வடநாட்டு மக்களது கூட்‌ 
டுறவு பெருகக்‌ தொடங்கிற்று. இதன்‌ 
வடமொழிக்‌ பயனாக வட சொற்கள்‌ தமிழில்‌ புகத்‌ 
கலப்பு தொடங்கின... புது வரவினால்‌ விளைந்த 
நன்மைகளை இனி கோக்குவோம்‌. 
வடமொழிக்‌ கலப்பினாலே தனித்‌ தமிழினுடைய 
ஒலி,ததனமை நெகிழ்ச்சியுற்ற து. ' தமிழ்‌ மொழியின்‌ ஒலி 
வே.ற்றுமொழியின்‌ ஒலியோடு நன்கு இயைந்து செல்ல 
மூயன்று, தானும்‌ சிறிது வேறுபட்டு, வேற்றொலியையும்‌ 
சிறிது வேறுபடுத்தி, இரண்டும்‌ நெருங்கி இழைந்து 
ஒன்றுபட்டன;: ஒன்றுபட்ட இந்த நிலையைக்‌ கலவை . 
உலோகத்திற்கு ஒப்பாகச சொல்லலாம்‌. உலோகங்கள க்‌ 
தனித்திருக்கும்‌. நிலையில்‌ அ.ததனையாகப்‌ . பயன்படுவ 
இல்லை. ஆனால்‌ பிற உலோகங்களோடு கலந்து நிற்கும்‌ 
கலவை நிலையில்‌ பல புதுத்‌ தனமைகளைப்‌ பெற்றுப்‌ பல 
கருவிகளைச செய்தற்குப்‌ பெரிதும்‌ பயன்படுகின்றன. 
இதனைப்‌ போன்றே அனி நிலையிற்‌ காட்டிலும்‌ கலப்பு நிலை 
யில்‌ தமிழ்மொழி முன்னையினும்‌ சிறந்ததொரு கருவியாக 
மாறிற்று. புற உலகப்‌ பொருள்பற்றிய கருத்துக்களோடு 
(objective) ௮க உலகப்‌ பொருள்களை (8011601476) வெளி 
யிடுக்‌ தன்மையும்‌. இக்‌ கலப்பு நிலையில்‌ பெருக்கமுற்றது. 
குல்‌ உணர்த்தும்‌ ஆற்றல்‌ மிகுந்தது ஒரு 
நன்மை ிறிதொரு நன்மை ஒலி இழைவினால்‌ உண்டா 
கிய இகத. இரண்டாவது. கூறிய தன்மையால்‌ 


கம்பனும்‌ தமிழும்‌  . 99 


இசை கலந்த பாட்டுக்கள்‌ தமிழில்‌ கோன்றுவதற்குத்‌ 
அக்க வாய்ப்பு ஏற்பட்டது. எளிய முறையிலிருந்து 
Ha பண்கள்‌ இப்பொழுது முன்னையினும்‌ 


பண்‌ விரிவடைந்து சில பல நய்ங்களுடையன 
அமைந்த வாய்‌ வளர்ச்சியு ற்‌ றிருக்கவேண்டும்‌. இம்‌ 
பாடலின்‌ .. நிலையில்‌ முருகவேள்‌ முதலிய தெய்வங்‌ 
தோற்றம்‌ கள்‌ மீது யாழ்க்கருவிக்குக்‌ தக இசை த்த 


பாடல்கள்‌ தோன றியன்‌ ஆதல்‌ வேண்‌ 
டும்‌. கற்று வல்லோன்‌ ஒருவன்‌ பாடப்‌ பிறர்‌ கேட்டு 
இன்புறும்படியாய்‌ இவைகள்‌ அமைந்தன. பரிபாடல்‌- 
செய்யுள்கள்‌ இங்ஙனம்‌ பிறந்‌ தனவே. இப்‌ பாடல்களுக்‌ 
குப்‌ பண்‌ அமைத்தவர்கள்‌ முதலியோர்‌ தம்‌ பெயர்கள்‌ 
மக்கு ௮கப்படுகின்றன. பண்களின்‌ இயல்புணர்ந்து 
செய்யுள்களை அவற்றிற்கசைய இசைடூட்டினமையால்‌, 
பெரிய தார்‌ வேறுபாடு தமிழ்‌ மொழியில்‌ ஏற்பட்டது. 
தமிழ முஅுக்கவிழ்ந்‌து நெகழ்ச்சியுற்ற து. 
மெய்யாப்பு மெய்யார மூடுவார்‌, வையத் துக்‌ 
கூடுவார்‌, ஊடல்‌ ஒழிப்பார்‌, உணர்குவார்‌, 
ஆடுவார்‌, பாடுவார்‌, 'ஆர்ப்பார்‌, ஈகுவார்‌, ஈக்கு 
ஒடுவார்‌, ஓடித்‌ தளர்வார்‌, போய்‌ உற்றவரைத்‌ 
தேடுவார்‌ ஊர்க்குத்‌ திரிவார்‌ இலராடக்‌ 
அற்றாரும்‌, கல்லா தவரும்‌, கயவரும்‌,: டத 
பெற்றாரும்‌, பெற்றாற்‌ பிழையாத பெண்டிரும்‌, 
பொற்றேரான்‌ தானும்‌, பொலம்புரிசைக்‌, 
ற்‌ [கூடலும்‌ 
“முற்றின்று வையைத்‌ துறை, ப 
(பரிபாடல்‌-மரகிலம்‌. 19-297 j 
இச்‌ செய்யுட்‌ பகு.இயைப்‌ புறகானூ.ற்றுச்‌ செய்யுள்‌ 


ஒன்‌ றனோடு: ஒப்பிட்டால்‌ இங்கே கூறியதன்‌ உண்மை 
அறியலாம்‌. 


100 இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ , 


இந்நெகிழ்ச்சியுடன ,உலக வழக்கிலிருந்த சொற்களும்‌ 
சொல்‌ வடிவங்களும்‌ செய்யுள்களில்‌ இடம்‌ பெறலாயின... 
உதாரணமாக, ஈத: (6, 60), தோழம்‌ 
பரிபாடல்‌ * (வானாரெழிலி, 70), தோக்கை (22, 49% 
முதலிய சொற்களையும்‌, என்பாய்‌ .(8, 62 
இதனை (18, 12), இதுவோ (8, 68) முதலிய டக 
வடிவங்களையும்‌, ஏறுமாறு: (18, 6) முதலிய மரபுத்‌ 
தொடர்களையும்‌ பரிபாடலிற்‌ காணலாம்‌. இதன காலம்‌. 
6-ஆம்‌ நூற்றாண்டெனக்‌ கொள்ளலாம்‌. 


சுமார்‌ ஒரு நூற்றாண்டு கழித்துத்‌ அமித்‌, நாட்டில்‌: 
புதியதொரு கிளர்ச்சி தி்‌ தொடங்கி, 7-௮ ஆம்‌ நூற்‌ 
ரூண்டின்‌ முற்பகுதியில்‌ உச்ச நிலையை ந்த ச்‌ 
சைவ க்களை வைகதிக., 
வைதிக சமயல்‌ .. சமயக்‌ களர்சசியே நான்‌ இங்குக்‌ கருது: 
கிளர்ச்சி வது. சங்க காலத்தின்‌. தொடக்கத் இ: 
லேயே வைதிக சமயத்‌ தின தொடர்பு 
தமிழ்‌ காட்டில்‌ இருந்தமை வெளியாகின்றது. பாண்டிய 
ருள்‌ பல்யாக சாலை முதுகுடுமிப்‌ பேருவழுதியும்‌, சோழ 
ருள்‌, ராஜசூயம்‌ வேட்ட .பெருகற்கிள்ளியும்‌ இதற்குச்‌ 
சான்று பகர்வர்‌. சேரருள்‌ செல்வக்‌ அறிக்க, வாதி 
யாதன்‌, 
உரைசால்‌ வேள்வி முடித்த கேள்வி : 
- அந்தணச்‌ அருங்கலம்‌ ஏற்ப, நீர்பட்டு. 
இருஞ்சேறு ஆடிய மணல்மலி மற்றம்‌ (64) 


உடையன என்று பதிற்றுப்பத்துக்‌ கூனும்‌. ஆகையால்‌: 
இவனும்‌ வைதிகப்‌ பற்றுக கொண்டவனே. பெளத்த 
ஜைன மதங்களும்‌ தமிழ்‌ நாட்டில்‌ அக்காலத்தில்‌ இடம்‌ - 
பெற்றிருந்தன. இளம்போ தயார்‌, உலோச்சனார்‌ முதலிய 
பெயர்கள்‌ இதற்குச சான்ராம்‌. 


காமர்‌ கவினய பேரிளம்‌ பெண்டிர்‌ 

வினர்‌, புகையினர்‌ தொழுவனர்‌, பழி ச்சிச்‌ 

திறக்‌ அபுறங்‌ காக்குங்‌ கடவுட்‌ பள்ளியும்‌ I 
(மதுலரக்காஞ்சி' 465- 467 


கம்பனும்‌ தமிமும்‌ 101 


்‌ வண்டுபடப்‌ பழுகிய தேனார்‌ தோற்றத்துப்‌ 
பூவும்‌ புகையும்‌, சாவகர்‌ பழிச்ச..... . 
ஆன்று அடங்கு அறிஞர்‌.......ஈறும்பூஞ்‌ 

்‌ ்‌ [சேக்கையும்‌ . . 

பு (ஷ 475-497) 
என்பன முறையே பெளத்தப்‌ பள்ளியையும்‌. ஆருக தப்‌ 
பள்ளியையும்‌ குறிப்பன. ஆனால்‌ இம்மதங்கள்‌ தொடக்‌ 
_க.கீ.இல்‌ ௮ருக வழங்கி அரசர்கள்‌ வாழ்ந்த தலை நகரங்கள்‌ 
-திலவற்றில்‌ பின்பற்றப்பட்டன. அக்காலத்து இவை ஒன்‌ 
-றோடுஒன்று வாதத்தில்‌ மாத்‌ திரம்‌ இகலி வந்தன. தமக்கு 
அரசாங்கத்தையும்‌ குடிஜனங்களையும்‌ துணைக்கொண் 
னவாக,த தெரியவில்லை. சுமார்‌ ஆறாம்‌ நாற்றாண்டள 
வில்‌ இந்கிலைமை மாறிவிட்டது. இமம.தங்களை த்‌ தழுவிய 
தமிழ்‌ மக்களின்‌ கொகை வரவர மிகுதியாயிற்று. வட 
காட்டிலிருந்து வைதிக சமயிகள்‌ .இரளும்‌, பிற சமயிகள்‌ 
்‌ இர்ளும்‌ கால.அடைவில்‌ ௮.இகரித்‌.தன. இவர்களுக்கும்‌ 
இவர்‌ மதங்களுக்கும்‌ அரச பலமும்‌, குடியினர்‌ பலமும்‌ 
அவசியம்‌ என்று தோன்றி விட்டது. 

மதப்‌ “மதப்‌ போராட்டம்‌ தொட்ங்கியது. 
போராட்டம்‌ வைதிக சமயம்‌ மேலோங்கியது. நாடு 
முழுவதும்‌ வைதிக சமயப்‌ பெரு வெள்‌ 
அம்‌ பெருக்கெடுத்துப்‌ பாய்ந்தது. அரசர்களும்‌ குடி 
களும்‌ இதனை ஆதரிக்கத்‌ தொடங்கினர்‌. முடிவில்‌ இச 


சமயம்‌ இராசாங்க சமயமாகப்‌ போற்றப்பட்டது. 


இசசமயத்திற்‌ குரிய ஆலயங்கள்‌ தமிழகத்தில்‌ பல 
இடங்களிலும்‌ கோன்றிச்‌ செழிக்கலாயின. சமயாசாரியர்‌ 
களாக அப்பர்‌, சம்பந்தர்‌ முதலினோர்‌ விளங்னெர்‌. 
இவர்கள்‌ அங்கங்கே உள்ள கோயில்களுக்கு அடியார்‌ 
: களின்‌ திரள்களோடுசென்று தரிசனம்‌: 
தேவாரத்‌ செய்து, திருப்பாடல்கள்‌ இயற்றி, அப்‌ 
தமிழ்‌ பாடல்களைப்‌ பண்ணில்‌ . அமைத்து 
யாழிலை பாடி வந்தனர்‌. இப்பாடல்களை 
உடன்சென்ற 'அடியர்ர்களும்‌ திரள்‌ இரளாக நின்று 
பாடிப்‌ பரப்பினர்‌. பண்ணோடு இயைந்த பாடல்கள்‌ தமிழ்‌ 
காடெங்கும்‌ முழங்கி, பண்முறையும்‌ தமிழிசையும்‌ பெரி 


109 இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


தும்‌. வளர்ச்சியுற்றன. வைதிக சமயங்கள்‌ வடநாட்டிற்‌ 
குரிய ஆகதலாலும்‌,. அவற்றைத்‌ தமிழ்‌ காட்டிலேமய 
செழிக்கச்‌ செய்தோர்‌ பெரும்பாலும்‌ சம்பந்தர்‌ முதலிய 
அக்தணர்கள்‌ ஆதலாலும்‌, வடமொழி நூலுணாச்சி' 
தமிழ்‌ சாட்டில்‌ பெருகிவந்‌த காரண ததாலும்‌, வடசொற்‌ 
கள்‌ மிகுதியாகத்‌ தமிழில்‌ புகுந்தன. இசையின்‌ இனி: 
மைக்கும்‌ இச்சொற்கள்‌ மிகப்‌ பயன்பட்டி ௬க்கவேண்டும்‌. 
தமிழ்ச்‌ சொற்களில்‌ முன்னையினும்‌ ௮.இக வேறுபாடுகள்‌ 
உண்டாயின. மொழியும்‌ மிக மிக நெகிழ்ந்து பொது 
ஜனங்கள்‌ எளிதில்‌ உணரத்தக்க பக்குவ நிலையை 
அடைந்தது. எளிமையும்‌, உணர்ச்சி வேகமும்‌ இசை 
இனிமையும்‌ தமிழின்‌ சிறப்பியல்புகளாக முடிந்தன. ஓர்‌ 
உதாரணம்‌ காட்டுகிறேன்‌ : ட்‌ 
ஈண்டுச்‌ செய்‌ நல்வினை ஆண்டுச்சென் ன 
உணீ இயர்‌ 
'உயர்க்தோர்‌ உலகத்துப்‌ பெயர்ந்தனென்‌ 
(புறம்‌. 174) 
தொய்யா உலகத்து அகர்ச்சியும்‌ கூடும்‌ 
(புறம்‌. 274), 
என வருவனவற்றில்‌ எளிமையும்‌ உணர்ச்சி வேகமும்‌ 
இல்லாமை காணலாம்‌. இதற்கு மாறாக, 
மாசில்‌ வீணையும்‌, மாலை மதியமும்‌, 
வீசு தென்றலும்‌, வீங்ளெ வேனிலும்‌, 
மூசு வண்டறை பொய்கையும்‌ போன்‌ றதே 
ஈசன்‌ எந்தை. இணையடி. நீழலே 
(5; 90, 1). 
என்ற அப்பர்‌ இருவாக்கிலே, பேரின்ப வெள்ள;த்தில்‌ 
முழுகித இளைக்கும்‌ உணர்ச்சி உவமானங்களின்‌ மூல 
மாக எளிதில்‌ புலப்படுகிறது. இத்‌ தேவாரத்‌ தமி 


ழின்‌ எளிமையும்‌, உணர்வு ததும்பும்‌ தன்மையும்‌, சங்கத்‌ 
தமிழின செவ்விய நேரிய பெருமிதமும்‌, ஒருங்கு; 


கம்பனும்‌ தமிழும்‌ 103 


. அமைந்து, பண்டைத்‌ தமிழின்‌ அழகிற்குப்‌: பேரெல்லை 
யாக விளங்குவது தமிழ்‌ வேதமாகிய இருககுறள்‌.. 

இனிய உளவாக இன்னாத கூறல்‌ 

கனிஇருப்பக்‌ காய்கவர்க்‌ தற்று 

(100) 

என்ற திருக்குறளில்‌ மேற்காட்டிய இயல்புகள்‌ ஈனகு 
இகழ்வனவாதல்‌ காணலாம்‌. வட.நூற்‌ கருத்துக்களும்‌ 
வடசொற்களும்‌ மிகுதியாகப்‌ பயின்ற பல செய்யுட்களைப்‌ 
பதினெண்‌ கீழ்க்கணக்கு நூல்கள்‌ சிற்சிலவற்றிலும்‌ 
தேவாரம்‌ முதலிய அருளிச்‌ செயல்களிலும்‌. காணலாம்‌. 
உதாரணமாக, 


மத்த. மயில்‌அன்ன சாயலாய்‌ மன்னியசீர்த்‌ 

தத்தன்‌ சகோடன்‌ சவுத்திரன்‌-புத்திரி 

புத்திரன்‌ பொய்யில்‌ கரிதன்‌ அபவித்தன்‌ 

இத்திறத்த எஞ்சினார்‌ பேர்‌ 
என்னும்‌ ஏலா தச்‌. செய்யுளையும்‌ (31), 

மங்க லக்குடி மீசனை மாகாளி 

வெங்க க்க ந்த? விண்ணொடு மண்ணும்‌ 

கேர்‌ 

சங்கு . சக்கர தாரி சதுர்முகன்‌. 

அங்கு அகத்தியனும்‌ அர்ச்சக தாரன்றே 
என்னும்‌ தேவாரப்‌ பாடலையும்‌ (5, 78, 3) நோக்குக. 

டீதவார காலத்கை (2, 8- “ஆம்‌ நூற்றாண்டுகளை) 
அடுத்துத்‌ தமிழிற்‌ புகுந்து அதனை இயக்கிவந்த சில 
சக்‌திகளை நாம்‌ இனிக்‌ கவனிக்க வேண்டும்‌. வடமொழி 
உணர்சசி தமிழ்வாணர்களிடையே மிகப்‌ பரந்துவிட்டது. 
இ.தன்‌ பயனாகச்‌ செய்யுளினங்களும்‌ அணிகளும்‌ மிகுதி 
யாகப்‌ பெருகன. விருத்தங்கள்‌ தமிழில்‌ புகுந்ததை 
இங்கே சிறப்பாகச்‌ சொல்லுதல்‌ வேண்டும்‌. பண்பற்றி 
எழுந்த தேவாரப்‌ பாடல்கள்‌ இவ்‌ விருத தங்களுக்குத்‌ 


104 இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ | 
“தோற்றுவாய்‌ செய்துவிட்டன. விருத்தங்கள்‌ புகவே, 
காவியங்களும்‌ புகுந்தன. இக்‌ காவியங்களில்‌ தமிழ்‌ ஒரு 
புதிய இனிமையைப்‌ பெற்றுவிட்டது. 
காவியத்‌ தமிழ்‌ மிதமாக வடசொற்களைக்‌ கலந்து ஓசை 
யையும்‌ இனிமையையுமே தலை சிறந்த 
இயல்புகளாகக்‌ கொண்டு, புதிய சுவை ஒன்றைக்‌ தமி 
முக்கு இக்‌ காவியங்கள்‌ ஊட்டின. செய்யுட்‌ பொருள்‌ 
கமிழ்மொழியின்‌ . இனிய ஓசை நயத்தினுள்ளே மறைந்து 
போயிற்று. இந்த ஓசை யின்பம்‌ கற்போர்‌ நெஞ்சை அள்‌ 
ளின. இனிமையிற்‌ றந்த தமிழ்ச்‌ சொற்கள்‌, இனிமை 
யிற்‌ சிறந்த வடசொற்கள்‌, இன்பினால்‌ இழைத்த செஞ்‌ 
சொற்றொடர்கள்‌ : இவை இத தமிழுக்குப்‌ புத்தழகு தந்‌ 
அன. தமிழ்‌ நடை என்னும்‌ ஒர்‌ புத்துணர்ச்சி தனித்து 
விளங்குவதாயிற்று. சூனாமணி, சிந்தாமணி முதலிய 
காவியங்கள்‌ இதற்குச்‌ சான்று பகரும்‌. : 
மாம்பொழில்‌ மருங்கு சூழ்ந்த 
மணிச்சிலா தலத்து மேலால்‌ 
காம்பழி பணைமென்‌ தோள்மேல்‌ .: 
கருங்குழல்‌ துவண்டு வீழப்‌ 
பூம்பொழில்‌ விளங்கத்‌ தோன்றும்‌ 
பொன்னிதழ்‌ மறிந்து கோக்டித்‌ 
தேம்பொழி செய்யு ளின்பம்‌ 
... செவிமுதற்‌ சேர்த்து வாரும்‌. 
ச (சூளாமணி, சுயம்‌ 85.) 
பொழிம்துகு - காதல்‌ பூண்டு 
்‌ புல்லுகை விடாது செல்லக்‌ 
கழிந்தன இரண்டு திங்கள்‌ 
காளையும்‌ மற்றோர்‌ நாளால்‌ 
..  பிழிந்துகொள்‌ வனைய பெண்மைப்‌ 
வை _... பெய்வளைத்‌ தோளி தன்னோடு 
.... அழிக்துவீ .மருவிக்‌ குன்றில்‌ 
ம ஆ ... ஆய்மலர்க காவு புக்கான்‌. .. 
(சிக்‌. தாமணி, 7503) 


' கம்பனும்‌ தமிழும்‌ . 105 


ஒரு சிலர்‌ இங்கனம்‌ புதுமையில்‌ மனம்‌ விரைந்து 
நின்றனர்‌. வேறு சிலர்‌ பழைமையிலே 
பழைமை பற்றிய மனத்தைச்‌: செல்ல விடுத்து, பழைய . 
காவியங்கள்‌ சங்கத்‌ தமிழை நெகிழ்வித்து, ௮ கன்‌ 
ஈயங்களை மிகுவிச்து, காவியங்கள்‌ இயற 
நினர்‌. இவற்றுள்‌ சிறந்தன பெருங்கதையும்‌, சிலப்‌ 
யதிகாரமுமாம்‌. . . 
்‌ பன்மணி விளக்கும்‌ பள்ளிக்‌ கட்டிலும்‌ 
பொன்னின்‌ அடைப்பையும்‌ பூரண கலசமும்‌ 
கவரியும்‌ கடகமும்‌ கதிர்முத்‌ தாரமும்‌ 
நிகரின்‌ மாண்கல நிதியொடு நிறைந்த 
, ஆரியச்‌ செப்பும்‌ பவனமஞ்‌ சிகையும்‌ 
(உஞ்சை. 82, 72-76)_ 


என்பது பெருங்கதை. இங்கே வடமொழியும்‌ தமிழும்‌ 
தம்மின்‌. இயைந்து இன்னோசை மிக்கு அழகுறச்‌ செல்‌ 
வது உணரலாம்‌. இந்‌ நெகிழ்ச்சியும்‌ இனிமையும்‌ தமிழ்‌ 
தனித்து இயங்குவ. காலத்தும்‌ பதம்‌ முற்றி விளைந்து 
இன்பம்‌ பயக்கின்றன: உதாரணம்‌ வருமாறு : 
இடந்தொறும்‌ பல்யெ மன்னர்‌ போல 
வரம்பில்‌ பன்மீன்‌ வமின்வயின்‌ விலங்குப்‌ 
'பரந்துமீது அரும்பிய பசலை வானத்து 


(உஞ்சை. 388, 48-50. 
இப்பெருங்கதை வடநாூலின்‌ வழி, தே தரன் றியது. 
இதிலுள்ள . ஈயங்களெல்லர்‌ம்‌ அமையத்‌ தமிழ்க கதை 
ஒன்றைத்‌ தழுவி இயற்றியது சிலப்பதிகாரம்‌. இக்காப்‌ . 
பியத்இல்‌ இரண்டு இறப்புக்கள்‌. தனிப்பட எடுத்துக்‌ 
கூறத்தக்கன. செய்யுட்‌ பொருளுக்கும்‌ உணர்ச்சி ஆற்‌ . 
லுக்கும்‌ தக்கபடி தமிழும்‌ தமிழ்‌ நடையும்‌ அமைந்து) 
்‌ பல இடங்களிலும்‌ அழகு ததும்பி i 
வரிப்பாடல்கள்‌ இன்பம்‌ வினைக்கன்றன. வழக்குரை 
காதையை எடுத்துக்காட்டாகக்‌ கூற 
லாம்‌. பிறிதொரு சிறப்பு வரிப்பாட்டுக்களைப்‌ பற்றியது. 
இவை தேவாரம்‌ போன்னு செயற்கையாகப்‌ பண்‌ ஊட்‌ 
ஆயன என்று கருதமுடியவில்லை. இயற்கையிலே இசை 


106 இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


யின்பமும்‌ உணர்ச்சி நலமும்‌ உள்ளன என்று தோன்று 
கின்றன. தமிழ்க்‌ கடலிலே விளைந்து உலகு முழுதும்‌ 
போற்ற விளங்யெ ஒண்முத்துக்கள்‌ போன்று, தமிழ்‌. 
காட்டுப புறங்களில்‌ விளைந்து பழுதறத்‌ இருந்திய இன்‌ 
னிசை நனமுத்துக்களென இவற்றைக்‌ கூறலாம்‌. உதா 
ரணமாக, 
தம்முடைய தண்ணளீயும்‌ தாமுக்தம்‌ மான்‌ 
தேரும்‌ 
எம்மை நினையாது விட்டாரோ விட்டகல்க 
அம்மென்‌ இணர அடும்புகாள்‌ அன்னங்காள்‌ 
கம்மை மறக்தாரை நாம்மறக்க மாட்டேமால்‌, 
அன்னம்‌ துணையோடு ஆடக்‌ கண்டு 
கென்னல்‌ கோக நின்றார்‌ ஒருவர்‌ 
“நென்னல்‌ நோக்கி நின்றார்‌ அவர்கம்‌ 
' பொன்னேர்‌ சுணங்கிற்‌ போவார்‌ அல்லார்‌ 
(சிலப்‌. 7, 82, 45), 
என்பனவற்றைப்‌ பாடிப்‌ பாடித்‌ தன்னை மறக்கச்‌ செய்யும்‌: 
தமிழ்‌ இன்பத்தை நுகரலாம்‌. 
. இககாவியங்கள்‌ தோனறிய காலத்திற்குச சிறிது: 
முன்பின்னாக, பல்லவர்களும்‌ பிற்‌ சோழர்களும்‌ தமிழ்‌. 
நாட்டில்‌ அரசுபுரிந்து வந்தார்கள்‌. சோழர்கள்‌ தங்கள்‌ 
வெற்றித்‌ திறத்தால்‌ தங்கள்‌ இராச்சியத்தைப்‌ பெருக்கி 
வந்தனர்‌; முடிவில்‌ ஏகாதிபத்தியமும்‌ பெற்ருர்கள்‌.. 
வட காட்டிலும்‌ இவர்கள்‌ வெற்றிக்‌ கொடி பரவியது. 
கங்கை, கடாரம்‌ முதலிய பிரதேசங்களிலும்‌ கட்லுக்கு. 
அப்பாலுள்ள சமாதர ர, ஜாவா முதலிய இவாகந்‌தரங்களி' 
லும்‌ இவர்கள்‌ தம்‌ சேனாபலத்தால்‌ புகழொடு விளங்கி: 
னார்கள்‌. கல்வியைப்‌ போற்றி வளர்த்தவாகளுள்‌ இவர்‌ 
கள்‌ முதன்மைப்‌ பதவி பெற்றார்கள்‌. 
சோழர்‌ மொழி பாரபக்ஷமின்றித்‌ தமிழையும்‌ வடமொழி 
பேணியது யையும்‌ பேணிவந்தார்கள்‌. இரு மொழி: 
்‌ ப... மிலும்‌ பல துறைகளிலும்‌ நூல்கள்‌ 
வெளிவந்தன. தமிழ்க்‌ கவிவாணர்கள்‌ இவர்கள்‌ புகழைக்‌ . 
கவிகளில்‌ அமைத்துப்‌ போற்றினர்‌. கலம்பகம்‌, பரணி 


கம்பனும்‌ தழிமும்‌ 107 


முதலிய பிரபந்தங்கள்‌ தோன்றத்‌ தொடங்கின. சங்கச்‌ 
செய்யுள்கள்‌ பெரும்பாலும்‌. அரசர்‌ முதலியோரைப்‌: 
போற்றின ; ஆதலால்‌ அவர்கள்‌ எளிதில்‌ பொருள்‌ 
உணருமாறு ஒரு சீரிய நேர்மை. அவற்றில்‌ வாய்ந்‌திரு௩்‌ 
குது. தேவாரம்‌, ஈாலாயிரம்‌ முதலியன மக்கள்‌ இரளாகக்‌ 
கூடிப்‌ பண்ணுடன்‌ பாடுதற்கு அமைந்தன ; உணர்சசி: 
வேக த்தையே தம்‌ தலைமை கோக்கமாகக்‌ கொண்டன. 
காவியங்களோ எனில்‌-கல்வியாளர்க்கே இயற்றப்பட்டன; 
ஆதலால்‌ பொது மக்களுக்குப்‌ பொருள்‌ உணர்தற்கு 
அரியவாயின. பிரபந்தங்கள்‌ அரசர்‌, வள்ளல்‌ முதலியோர்‌. 
பொருட்டுத்‌ தோன்றின; எனவே இவற்றில்‌ பயின்ற 
தமிழிலும்‌ சங்கச்‌ செய்யுள்களிற்‌ போன்று ஒரு நேர்மை. . 
காணப்பட்டது. ஆனால்‌ கற்றுவல்லோர்களும்‌, புலவர்‌ 
களும்‌ நிரம்பிய அரசவையிலே ஆங்குள்ளார்‌ பலரும்‌ 
வியந்‌ து கொண்டாட இக்கவிகள்‌ பாடப்பெற்றன. எனவே: 
கவிஞர்‌ தமது கல்வி ஆற்றலைக்‌ காட்டவேண்டிய சமயங்‌ 

களும்‌ அடிக்கடி கெர்ந்தன. இங்கனம்‌: 


தமிழில்‌ தோன்றிய தமிழ்‌ கல்வியாளர்களும்‌. 
செயற்கை நலம்‌ உணர்தற்கு அரிதாய்‌ முடிந்தது, பல: 
அதிகரித்தல்‌ வகை அணிகளையும்‌ கவிஞர்‌ கையாண்ட 


னர்‌. இயற்கைத்‌ தமிழைக்‌ கைவிடுக 
துச்‌ செயற்கைத்‌ தமிழைப்‌ போற்றுவாராயினர்‌. தமிழும்‌. 
செயற்கை நலங்கள்‌ மிகுந்து வளரலாயிற்று ; எனினும்‌. 
இயற்கை நலத்தைப்‌ பேணியவர்களும்‌ அருகியிருக்‌ தனர்‌... 
ஆகவே . இயற்கை நலங்கள்‌ ஒருபாலும்‌ செயற்கை நலப்‌ 
கள்‌ ஒருபாலும்‌ தமிழில்‌ செழித்து வரலாயின்‌. அணி 
நூலார்‌ கூற்றுப்படி வைதர்ப்ப நெறி ஒரு சிலராலும்‌,, 
கெளடநெறி வேறு சிலராலும்‌ போற்றப்பட்டன. கெளட 
நெறி முதன்மை பெற்று வந்தது என்று தான்‌ சொல்ல 
வேண்டும்‌. ' 


கி. பி. ஆளும்‌ . நூற்றாண்டளவில்‌ பக்தி - இயக்கம்‌. 
தமிழ்‌ காட்டில்‌ புகுந்தது என்று கூறினேன்‌. அதன 
வழியாக வந்து சேர்ந்த ஒரு விளைவை இங்கே சொல்ல 
விரும்புகிறேன்‌. பக்தி எசுதனை கனிவுற்றுச்‌ சிறந்‌ இரும்‌ 
தாலும்‌, அது ஒழுக்கமென்னும்‌ நன்மரத்தில்‌ உண்டாக 


+ 


108 - இலக்கியச்‌ சிந்தளைகள 


வேண்டுமென்‌ று நம்‌ முன்னோர்கள்‌ கொண்டனர்‌. இதன்‌ 
பயனாக ஒழுக்க நூல்கள்‌ தோன்றின. வடமொழி. ஸ்மிரு 
இக்‌ கருத்துக்களும்‌ ஆசாரம்‌ பற்றிய நியஇகளும்‌ தமிழ்‌ 
"நாட்டில்‌ கைக்கெர்ள்ளப்பட்டன. தமிழ்‌ மொழியும்‌ இவற்‌ 
றால்‌ சிறிது 'விரிவுபெற்றது. நல்லொழுக்கமே யன்றி, 

உலக இயல்பு, இறைவன்‌ இயல்பு, உயிர்‌ 
நீதி நூல்களா இயல்பு என்பனவற்றைக்‌ குறித்த தத்‌ 
லும்‌ சமய நூல்‌ துவ விசாரணைகளும்‌ பக்தி விளைவுக்கு 


களாலும்‌ வட உரக்‌ தருவன என்று நம்மவர்கள்‌ கருதி 
சொல்‌ அதிக னார்கள்‌. இதனால்‌ பலவகையான சமய 
மாதல்‌ சாஸ்‌ இர உணாச்சியும்‌ ௮அவசியமாயிற்று. 


இச்‌ சாஸ்திரங்கள்‌ வடமொழியிலிருந்‌,த 
மையால்‌ இவற்றைக்‌ கற்பது அறிஞர்கள்‌ தமது கடமை 
யெனக்‌ கொண்டனர்‌. இவற்றின்‌ மூலமாகச்‌ சாஸ்‌ திரங்‌ 
கள்‌ பலவற்றிற்குமுரிய வட சொற்கள்‌ தமிழில்‌ இடம்‌ 
பெறலாயின. இங்கே கூறிய இருவகைச்‌ சொற்களும்‌ 
தமிழுக்கு இன றியமையா தனவாய்‌ முடிக்‌, தன. 
இச்‌ சொற்களோடு அமையா தபடி மேலும்‌. மேலும்‌ 
வடசொற்களே வந்து பெருகக்கொண்டிருக்‌் தன. இதன்‌ 
காரணங்கள்‌ எளிதின்‌ ஊகிக்கத்தக்கன. ஆகவே, வட்‌ 
மொழி மிக்க செல்வாக்குடைய தாய்‌ அமைந்‌ தது. கணிதம்‌ 
முதலிய பல சாஸ்திரங்களும்‌ அம்மொழியில்‌ இருந்தன. 
பல்வேறு மதங்களுக்குரிய பிரமாண நூல்களும்‌ பிறவும்‌ 
அம்மொழியிலேயே - அமைந்‌ இருந்தன. தமிழ்‌ நாட்டில்‌ 
மட்டுமன்றிப்‌ பாரத தேசம்‌ முழுமையிலும்‌ ௮௮ போற்றி 
வளர்க்கப்பட்டது. வழக்கில்‌ இல்லா 
மையால்‌ அது தெய்வமொழி யென்று 
கருதப்பட்டது. எல்லா மொழிக்கும்‌ ௮து 
தாய்மொழி எனவும்‌ எண்ணத்‌ தொடங்கிவிட்டனர்‌. வீர 
சோழியம்‌ முதலிய நூல்களும்‌ தோன்றின. தமிழ்‌ முத 
லிய மொழிகளில்‌ வட சொற்களைச்‌ சேர்த்துக்கொள்வது 
'பெருமையெனவும்‌ கருதினர்‌. இச்சொற்கள்‌. நாளடை , 
வில்‌ மேன்மேலும்‌ தமிழில்‌ அதிகரித்து வந்தன... 
இவற்றை : அளவுக்கு மிஞ்சிக்‌ கலந்து புதிய தொரு 
மொழிநடையையும்‌ வகுத்தனர்‌ . இதுதான்‌ மணிப்பிர 
வாள நடை என்று சொல்லுவது, வசனத்தில்‌, தான்‌ இக்‌ 


கரை கடந்த வட 
'சொற்‌ பெருக்கு - 


கம்பனும்‌ தமிழும்‌ . ட 109. 


நடை பெரும்பாலும்‌ வழன்கவம்த து, இ... பி. a முதல்‌. 
15-ஆம்‌ நூற்றாண்டு மூடிய இந்கடை தமிழ்‌ நாட்டில்‌ . பிர 
பலமாக வழக்கில்‌ இருந்தது, சிலாசாஸனம்‌ ட்ட 
ஒரு செய்யுள்‌ (தஞ்சை ஜில்லா, செம்பியன்‌ மகாதேவியி 
முதல்‌ இராஜராஜனது மூன்றும்‌ ஆண்டில்‌, அதாவது 
இ. பி. :995-ல்‌ பொறிததது) இந்கடையில்‌ உள்ளது. 
இதைத்‌. தவிர வேறு எடுத்துக்காட்டு இல்லாமையால்‌, 
தமிழ்ச்‌ செய்யுளில்‌ இக்கடை இடம்பெறவில்லையென்‌ று 
அணிதல்‌ பொருந்தும்‌. தொடக்கம்‌ , முதறகொண்டே. 
இக்கடையைக்‌ தமிழ்‌ மக்கள்‌ ஆதரிக்கவில்லை. பிற்கால து 
இல்‌ இது அறவே வழக்கொழிந்துவிட்ட து. தெலுங்கு, 
கன்னடம்‌, மலையாளம்‌ முதலியவற்றில்‌ இந்கடை புகுந்து 
அல்மொழிகிலுள்ள செய்யுட்களிலும்‌ ஏறி, முடிவில்‌ அம்‌ 
மொழிகளையே கவளீ கி ததுவிட்ட னு 


வட சொற்‌ தமிழமொழி ஒன்றுதான்‌ வடமொழிப்‌ 
பெருக்கைத்‌ பெருக்கை எதிர்த்து நின்று ௮ணையிட்‌ 
தமிழ்‌ எதிர்த்து டுத்‌ தடுத்தது. எனினும்‌, பாரத தேசம்‌ 
வெல்லுதல்‌ முழுமைக்கும்‌ கலைப்பண்பு ஒன்றே எனக்‌ 


காட்டு க.ற்குரிய இயல்பு சிலவற்றை இம்‌ 
நடையின்‌ மூலம்‌ தமிழ்‌ பெற்றது; தமிழின்‌ சொல்வளம்‌ 
சிறந்தோங்யெது ; தன்னியல்பு குன்றாது தமிழின்‌ மேனி. 
“யும்‌ செழித்தது. தொடர்ந்து பெய்த பெரு மழையால்‌ 
பெருக்கெடுக்துக்‌ கரைபுரண்டு சென்று, மிகுதியும்‌ 
கலங்கி, பின்‌ அணையிட்டுத்‌ தடுத்து வெள்ளத்தைப்‌ : 
பிரித்து விடுதலாலும்‌ காலக்கிரமத்தில்‌ நீர்‌ வடிந்துவிடு 
்‌. தலாலும்‌ 'பெருக்கு நீங்கி, குடைந்‌,தாடு தல்‌ முதலிய பயன்‌ 
பெறுதற்குத்‌ தக்கபடி அளவு சுருங்கி, தெளிவற்று 
இனிது செல்லும்‌ ஆஅபோன்‌ றதாயிற்று நமது தமிழ்‌ 
மொழி. A நு , . : ்‌ 


ட 12-ம்‌ தாந்ருண்டளவில்‌ தமிழ்‌ மொழி இந்நிலையை 
அடைந்தது. பல. நூ.ற்ருண்டுகள்£கப்‌ பல்வேறு சக்தி 
களால்‌ . இயக்கப்பட்டு, - பலவாறாகப்‌ பெருங்‌ கவிஞர்‌ 
களால்‌. கையாளப்பட்டு வந்‌,தமையினாலே பல நல்லியல்பு 
களைச்‌: தமிழ்‌ பெற்றது. குறித்த பொருளை நேரிஇன்‌. 
உணர்த்தும்‌ நேர்மையும்‌, பேச்சின்‌ இயற்கை ஓசையும்‌, 


110 இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 
'கெகழ்க் த ஓசை இனிமையும்‌, கல்லார்க்கும்‌: கற்றவர்க்கும்‌ 
ஒருங்கே இன்பமூட்டி உணர்வைப்‌ பெருக்குகின்ற பண்‌ 
ச்‌ இனிமையும்‌, பொருளை விழுங்கி நின்ற 
198 காற்‌ நடை இனிமையும்‌ தமிழில்‌ இயைந்தன. 
,7ஏண்டில்‌ தமிழ்‌ இவையேயன்றி, அணிகட்கு ௮ணியாம்‌ 
இயற்கையழகும்‌, பலவகைக்‌ கருத்துக்‌ 
களையும்‌ உணர்த்தவல்ல ஆற்றலும்‌ அமைந்தன. இந்‌ 
கல்‌ இயல்புகளோடு குமிழ்‌ அமைந்துவிடவில்லை. வட 
சொற்கள்‌ மிகுதியாகக்‌ கலந்து தமிழின்‌ இயற்கை நலத்‌ 
தைக்‌ கெடுக்கக்கூடிய நிலைமையும்‌ இருந்தது. . ஒரு சில 
ஆடம்பர : நெறிகளால்‌ தமிழின்‌ இயற்கைச்‌ சுவை கெடு 
இன்ற நிலைமையும்‌ இருந்தது. இவற்றைப்‌ புறக்கணித்து 
விட்டால்‌, இயற்கை நெறி, நேர்மை, தெளிவு, சுருக்கம்‌, 
இனிமை, அழகு, சுவை, ஆற்றல்‌ முதலிய நல்‌ இயல்பு 
களப்‌ பெற்று நன்கு. இரும்‌ தியமைந்‌ த கருவியாகத்‌ தமிழ்‌ 
உருப்‌ பெறத்தக்கதாய்‌ நின்றது. 
இந்நிலையில்‌ கம்பன்‌ தோன்றினன்‌. கல்வியிற்‌ பெரிய 
வன்‌ கம்பன்‌ என்பது ஆன்றோர்‌ மொழி. இதற்கு ஏற்‌ 
"பத்‌ தமிழ்க்‌ கல்வியிலும்‌ வட நூற்‌ கல்வி 
கம்பனது யிலும்‌ ஒப்பற்ற புலமை எய்தினன்‌. 
தோற்றம்‌ தமிழினின்று ஒழிக்கவேண்டிய இயல்பு 
கை ஒழிததனன்‌. வளர்க்கவேண்டும்‌ 
நல்‌: இயல்புகளை வளர்த்தனன்‌. தனது பெருங்‌ கவித்வ 
சக்இியினாலே, அமிழ்க்‌ கருவியைத்‌ இருந்த அமைத்து , 
அற்புதத்‌ தெய்விகக்‌ கருவியாக முற்றுவித்தான்‌. 


கம்பன து - தமிழின்‌ இயல்பைச சில செய்யுட்களால்‌ 
விளக்குகிறேன்‌. இய்ற்கை நெறி என்ற தொடரால்‌, 
பரத்இரங்களுக்கும்‌ சந்தர்ப்பங்களுக்கும்‌ தக்கபடி எழும்‌ 
. இயற்கைப்‌ பேச்சினது இயற்கை ஓசை இங்கே குறிக்கப்‌ 
படுகிறது. இயால்‌ இலங்கை அழிந்து மீண்டும்‌ இயற்றப்‌ 
்‌ பட்ட பின்னர்‌ இராவணன்‌ தன்‌ மந்திரி . 
இயற்கைத்‌ - முதலானவர்களோடு ஆலோசனை செய்‌ 
தன்மை இன்றான்‌. மந்திராலோசனைச்‌ சபையி 
லுள்ளோரில்‌ கும்பகர்ணனைப்‌ போன்று 
இராவணன : மீது அன்புகொண்டோர!: யாரும்‌. இலர்‌ 


கம்பனும்‌ தமிழும்‌ 111 


என்றே சொல்லலாம்‌. ஆனால்‌: இராவணன்‌ புன்தொழிலை 
அவன மிகவும்‌ வெறுத்தான்‌. இவ்வெறுப்பை எகுதனை 
இயற்கையாகக்‌ கம்பன்‌ காட்டுகிறான்‌ என்பது, 
ஆசில்பர தாரம்‌அவை அஞ்சிறை அடையப்‌ . 
பேம்‌; 
மாசில்புகழ்‌ காகல்‌உறு வேம்‌; வளமை கூரப்‌ 
பேசுவது மானம்‌; இடை பேணுவது காமம்‌; 
கூசுவது மானுடரை; கன்றுகம . கொற்றம்‌ ! 
(யுத்‌: மம்‌இர. 52) 
என்ற செய்யுள்‌ கொண்டு உணரலாம்‌. இங்கே இயற்கை 
ஓசை சிறிதேனும்‌ தவறியதாயின்‌ குமபகாணன து 
கோக்கமே அழிந்துவிடும்‌, இங்ஙனமே வாலி இராமனைப்‌ . 
பழிததுக்கூறும்‌ செய்யுள்‌ இயற்கை ஓசையோடும்‌ வேகத்‌ 
தோடும்‌ வருகின்றன : 
வீரம்‌ அன்று, விதி அன்று, மெய்ம்மையின்‌ 
வாரம்‌. அன்று, கின்‌ மண்ணினுக்‌ கென்னுடல்‌ 
பாரம்‌ அன்று, பகை அன்று, பண்பொழிக்து 
ஈரம்‌ அன்று இது என்செய்த வாறுநீ? 
(வாலி. 84.) 
இவ்‌ இயற்கைத்‌ தன்மையோடு நெருங்கிய .தொடர்புடை 
“யது நேர்மை, அருமை மைந்தனும்‌ ,. 
நேர்மைத்‌ சிறக்க போர்வீர னுமாயெ இந்திரசித்‌. 2 
தன்மை சீதையை விட்டுவிடுக' என்று சென்‌ 
லத துணிந்த பொழுது, இரால்‌ 
அூஹறுவதைக்‌ காண்க : ' / ஆலை, 


sl i ப ஆஃ ன்‌ சனிப்‌ L+ 
முன்னையோர்‌ இறந்தா லலாம்‌ ச இப்‌ 
இப்பகை முடிப்பர்‌ என்றும்‌, பன்‌ தமி 
பினனையோர்‌ நின்றா ரெல்லாம்‌ 
வென்றனர்‌ பெயர்வர்‌ என்றும்‌, ,...ஃ..* 
ஆ . 1 ! சழததுப்‌ 
உன்னை நீ அவரை வென்று த அத்‌ 
தருதியென்‌ அணர்ர்தும்‌ அன்‌ பரரித்தான்‌; 


என்னையே நோக்கு. யான்‌ இம்‌. , 
_கெடும்பகை தேடிக்‌. கொண்‌ யேோர்பொடிப்பக்‌ 
ட்‌ [க ச 


112 இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


இங்கே குறித்த இயல்புகள்‌ இரண்டும்‌ பாத்திரத்‌ த 
னதுஇயல்பை ஓரளவு பொறுத்‌, தன. தமிழின்‌ இயல்பை: 
மட்டும்‌ கு.நி.த,தன தெளிவும்‌, இனிமையும்‌, அழகும்‌ ஆம்‌. 

கெளிவினைக்‌ கம்பன்‌ * சவியுறத்‌ தெளிந்து.” எனக்‌. 

கூறினன்‌. ஒரு பிரெஞ்சு ஆசிரியர்‌ உரை 
னி கடையைக்‌ குறித்து எழுதும்போது . 
சருக்கம்‌ அதன்‌ தனி இயல்பாக, “டுதளிவு, மிக்க 
கெளிவு, இன்னும்‌ மிக்க தெளிவு, அமை. 
ஆல்‌ வேண்டும்‌” என்றனர்‌. இச செய்யுளை நோக்குங்கள்‌ : 
உற்ற போதவன்‌ உள்ளக்‌ கருத்தெலாம்‌ 
கொற்ற வீரன்‌ உணர்த்தென்று கூறலும்‌, 

“முற்ற ஓதியென்‌ ? மூர்க்கன்‌ முடித்தலை 

அற்ற கன்‌ கீ ஆசை அரு'தென்ரான்‌. 

(அங்கதன்‌ தூது. 48) 
இதிலே த்னிவும்‌ சுருக்கமும்‌ ஒருங்கு. அமைந்துள்ளன. 
சம்பக ஈறும்பொழில்‌ இயற்றருண வஞ்சிக்‌ 

கொம்பழ கொ௫ூந்தன எனச்சிலர்‌ குழைந்தார்‌ 
வம்பளவு கொங்கையொடு வாலுகம்‌ வளர்க்கும்‌. 

'அம்ப்வள வனின்‌ எனச்சிலர்‌: அசைந்தார்‌. 

(தைலமாட்டு. 153 
இங்கே வவ அமின்‌ ஒன்றோடொன்று 


சவ்‌ ... :.. குழைந்து தழுவிகின்று மிக்க இனிமை. 
சக்‌தி - பயத்தலை எளிதின்‌ உணரலாம்‌. கை. 
அள்‌ தோன்றிய அம்புதத்தை, 
கம்ப இன்ற. கொழுமுக் த்தின்‌ 

விளக்குக்‌ ண்ட அ) ச்திரினொளி 
பாத்திரம்‌ ற புவிமடந்தை . 
ல ட திருவெளிப்பட்‌ டெனப்புணரி 

ர்‌ தெள்ளமுதோடு 

ற தள்ளமுதோ 

இயற்கைத்‌ : 7 எழும்தவளும்‌ இழிக்தொ அங்கத்‌: 

தன்மை ற ஈன்னலத்துப்‌ : 


பெண்ணரசி தோன்‌ நினள்‌. 
இராவணன்‌ He ஹட்‌ (கார்முகப்‌. 17): 


கம்பனும்‌ தமிழும்‌ 118 


என்ற செய்யுள்‌ அற்புதமாகத்‌ தெரிவிக்கின்றது. விபிஷ. 
ணன்‌ முன்‌ இராமன்‌ தோன்‌ நிய கோல தைக, 


கற்றைவெண்‌ நிலவு நீக்கிக்‌ 
கருணையால்‌ அமிழ்தங்‌ காலும்‌ 
முற்று கலையிற்‌ ரூய 
முழுமதி முகத்தி னைப்‌ 
பெற்றவன்‌ அளித்த மேர்லி 
இளையவன்‌ பெறத்தான்‌ பெற்ற 
சிற்றவை பணித்த மோலி 
பொலிகின்‌ ற சென்னி யானை 


-(விபீடணனமைக்‌: 186) 


என்ற செய்யுள்‌ புலப்படுத்துனெற து. இரண்டு செய்யு 
ளிலும்‌ அழகு ஒழுகுகின்ற தன்மை நன்கு காணலாம்‌. 
மேற்குறித்த நான்கு இயல்புகளும்‌ தனித்தனிச்‌ 
செய்யுட்களில்‌ காணப்பெறுவன. இங்ஙகனமேயன்றித்‌ 
தொடர்ந்து : செல்லுகின்ற செய்யுட்களில்‌ தோன்றும்‌ 
கலங்களை நோக்குவோம்‌. இவற்றுள்‌ முதலாவது கூறத்‌ 
தக்கது சுவை. பலவகையான: உணர்ச்சிகளுக்கும்‌ தக்க 
படி : இசசுவையைக்‌ - கம்பனது தமிழ்‌ மேற்கொண்டு 
நமமை உணர்ச்சி உலகில்‌ செலுத்தித்‌ தன்னிலை அழி 
யச்‌ செய்கிறது. கும்பகர்ணன்‌ மடிந்தான்‌ என்பதைக்‌ 
கேட்டுத துடித்துப்‌ புலம்புகிறான்‌ இராவணன்‌. தான்‌ 
சீதை முன்பு இரந்து கெஞ்சிக்கொண் 
சுவை, டிருப்பதையும்‌ உணரவில்லை. ஆனால்‌, 
சீதையின்‌ உள்ளத்திலோ களிப்புப்‌ 
பொங்குகிறது. சோக, த திலே மூழ்கியிருக்‌ தவள்‌ ' இப்‌ 
பொழுது தின பன்‌: உடல்‌ குடித்தாள்‌. கம்பன்‌ தமி 
ழைப்‌ பாருங்கள்‌ : 
அண்டத்‌ களவும்‌ இனைய பகர்க்தழைத்துப்‌ 
பண்டைத்தன்‌ நாமத்தின்‌ கர்ரணக்கைப்‌ 
பாரித்தான்‌; 
தொண்டை க்‌ கனிவாய்‌ தடிப்ப 
௫ மயிர்பொடிப்பக்‌ 


இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


கெண்டைத்‌ தடங்கண்ணாள்‌ உள்ளே: : 
கிஞ்களுத்தாள்‌. 
வீங்னொள்‌ கொங்கை; மெலிந்த மெலிவகல 
ஓங்கினாள்‌ ; உள்ளம்‌ உவர்தாள்‌ ; உயிர்புகும்‌ 
தாள); 
தீங்லொக்‌. கற்பிற்‌ நிருமடந்தை சேடியாம்‌ 
பாங்கனான்‌ உற்றதனை யாரே பகர்இற்பார்‌ ! 
(மாயாசனகப்‌. 87,88) 


பிரம்மாஸ்‌ இர த்தால்‌ மயங்கியிருந்த இராமனைக்‌ 


காணச்‌ சதையைப்‌ போர்க்கள தஇற்கு இட்டுச செல்லு 
கின்றனர்‌ அரக்கர்கள்‌. இறந்‌ தவன்போற்‌ கடக்கும்‌ தன்‌ 
நாயகனைக்‌ கண்டதும்‌ அவள்‌ எய்திய நிலைமையை வர்‌ 


ணிக்கிறான: 


மங்கை அழும்‌, வாட்டு 
மயில்கள்‌ அழுதார்‌; மழவிடையோன்‌ 


்‌ பங்கில்‌ உறையும்‌ குயில்‌அழுதாள்‌5 


பதும மலர்மேல்‌ மாதழுதாள்‌; 
கங்கை அழுதாள்‌; நாமடம்தை 
அழுதாள்‌; கமலத்‌ தட ங்கண்ணன்‌ 
தங்கை அழுதாள்‌; இரங்காத. 
அரக்கி. மாரும்‌ தளர்ம்தழுதார்‌. 
விழுந்தாள்‌, புரண்டாள்‌, உடல்முழுதும்‌ 
வியர்த்தாள்‌, உ யிர்த்தாள்‌, வெதும்பினாள்‌, 
எழுந்தாள்‌, இருக்காள்‌, மலர்க்கர த்தை 
ரெரித்தாள்‌, சிரித்தாள்‌, ஏங்கினான்‌ 5: 1 
கொழுந்தா! என்றாள்‌, அயோத்தியர்தங்‌ 45 
கோவே! என்றாள்‌, எவ்வுலகும்‌ :* 
தொழுக்தாள்‌.௮ரசே ! ஓ! என்றாள்‌; . “. 
சோர்க்தாள்‌, மற்றத்‌ தொடர்கள்‌! 
(பிராட்டிகளம்‌. 5,8) 
மாயாசன கன்‌: ஒருவனை இயற்றி அவனைச்‌ ' தைமுன்‌ 


கெர்ணர்ர்து, அவனை உடம்படுதத மகோதரன்‌ முயல்‌ 


டடத யை ப்‌ 


கம்பனும்‌ தமிழும்‌. “115 


கின்றான்‌, இச்சனகனை,த்‌: தன்‌ தர்தையென நினைத்து 
க்‌ பகல வன்‌ கூனும்‌ வன பாருங்கள்‌ : 


கி அறங்கெட வழக்கு நீங்க : து 
டர்டி. ்‌.... அரசர்தம்‌ மரபுக்‌ கான்ற. 
" மறங்கெட மெய்ம்மை தேய . 
ஸ்‌ வசையுற மறைகள்‌ ஓதும்‌ 
... திறங்கெட ஒழுக்கங்‌ குன்‌ றத்‌ 
ப தேவரும்‌ பேணத்‌ தக்க. 
. கிறங்கெட இனைய சொன்னாய்‌ 
_. சனகன்கொல்‌? .நினையின்‌ ஜய, ்‌ 
வ்ழிகெட வரினும்‌ தத்தம்‌ 
வாழ்க்கைதேய்ச்‌ திறினு மார்பம்‌ 
இழிபட .அயில்வேல்‌ வந்து 
கிழிப்பினும்‌ ஆன்றோர்‌ கூறும்‌ 
மொழிகொடு வாழ்வ தல்லால்‌ 
முறைகெடடப்‌. புறகின்‌ பண்டு 
ஸ்ப. வாழ்கிற்‌ பாரும்‌ 
பார்த்திவ ருளரோ! பாவம்‌ ! 
கீயும்கின்‌ களையும்‌ மற்றிக்‌ 
கெடுகில. வரைப்பும்‌ நேரே 
மாயின முறைமை குன்ற ்‌ 
வாழ்வெ? னோ? வயிரத்திண்தே தாள்‌ 
ஆயிர நாமத்‌ தாழி 
யரியினுக்‌ கடி மை செய்வேன்‌ 
காயினை கோக்கு வேனே 
தாண்துறச்‌ தாவி 5௪௫0? 
(மாயாசனகப்‌. 65-67) 


சுவையை அடுத்து; | இரண்டாவதாக நோக்க தத்‌ ஞு! 
தமிழின்‌ ஆற்றல்‌. இதுதானும்‌. - நூல்‌ முழுவ இலும்‌ 


116 .... இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


காணப்படும்‌ இயல்பே எனினும்‌, . ஒருசில இடங்களில்‌ . 
கம்பன்‌ தன்னையே வென்று விடுகின்றான்‌. -விபீஷணனை 
டின்‌ அடைக்கலமாக ஏற்றுக்கொள்ளுதல்‌: 

ச ன்‌ பற்றி அனுமன்‌ கூறியனவும்‌ (விபீடணா 

ஆததல னடைக்‌.57-705), விபீஷணனும்‌ கும்ப: 
கர்ணனும்‌ போர்க்கள த்தில்‌ சந்தித்து, தத்தம்‌ லட்சியங்‌- 

களைக்‌ கூறி விடைபெறும்பொழுது கூறியனவும்‌ (கும்ப- 
. கர்ணன்‌ வதை. 128-167) தண்டமிழின மேலாந்‌ தர 

மரவன. £அழகெலாமொருங்கே கண்டால்‌ யாவரே ஆற்ற: 

வல்லார்‌ /” 


இங்கனமாக, இராமாவதாரம்‌ என்ற கலைத்‌ தெய்வக்‌. 
* கோயிலைக்‌ கம்பன்‌ இயற்றியுள்ளான்‌. தமிழ்‌ மக்களுக்கு 
்‌ அழிவற்ற கலைச்‌ செல்வக)த வைப்பு 
நிதியாகத்‌ இரட்டி அளித்துள்ளான்‌. 
நம்து அருமைத்‌ தமிழை கலன்கள்‌ பலவும்‌ முற்றிக்‌ 
கனிந்த இனிய அழகிய கருவியாகப்‌ பதப்படுத்தி 
யுள்ளான்‌. அவனது அற்புதக்‌ கவித்வப்‌ பேராற்றல்‌: 
நமது மொழியிலே: படிந்து, தனிப்பட்ட சிறப்போடு 
கம்பன்‌ தமிழ்‌” என்பதாக விளங்குவ தாயிற்று. 


கம்பன்‌ தமிழ்நெறி தழைத்தோங்குக ! 


கம்பன்‌ தமிழ்‌ 


1] 


பதினரும்‌ நூற்றாண்டில்‌ 
இலக்கியம்‌” 


பஇனாறாம்‌ நூற்றாண்டு நமது தேச சரித்திரத்தில்‌. 
எவ்வளவு முக்கியமோ அவ்வளவாக நமது இலக்கிய 
சரித்தரத்திலு அது முக்கியமாயுள்ளது. இக்காலத்‌ 
இல்‌ விஜய நகரத்து அதிபதியாகிய கிருஷ்ணூதவ 
ராயரும்‌ அவரது வழி வந்தோர்களும்‌ கேர்முகமாகவும்‌ 
பிர இநிஇகள்‌ மூலமாகவும்‌ நமது நாட்டில்‌ 


பதினாறும்‌ பெரும்‌ பகு இயை ஆண்டுவந்தனர்‌. 
நூற்றாண்டில்‌ பிர திரி. தஇகளுள்‌ முக்கியமானவர்களாகத்‌ 
தமிழ்‌ நாடு தஞ்சையில்‌ ஆண்டுவந்த நாயக்க அரசர்‌ 


களையும்‌ மதுரையில்‌ ஆண்டுவந்த 
நாயக்க அரசர்களையும்‌ குறிப்பிடுதல்‌ தகும்‌. இவ்‌ அர 
சர்கள்‌ முதலிய அனைவரும்‌ புய வலியால்‌ நாட்டினைப்‌ 
பாதுகாத்தது ' போலவே, மதிவலியால்‌ கல்வியைப்‌ , 
“பேணி வளர்த்து வந்தனர்‌, வட மொழியினையும்‌, தமிழ்‌ 
மொழியினையும்‌, தம்‌ தாய்மொழியாகிய வன்க எ. 
கணா ப்‌ றி இவர்கள்‌ ஆதரித்தனர்‌, / 


இருகெல்வேலிப்‌. பிரதேச தீதில்‌: பழைய பாண்டிய 
அரசர்களின்‌ ளெஞர்களாகக்‌ கருதத்தக்க அரசர்கள்‌ 


* மகா மகோபாத்தியாய டாக்டர்‌ உ. வே. சாமிமாதையரவர்கள்‌, 
சேது ஸ்ம்ஸ்தான மஹாவித்வான்‌ ரா. ராகவையங்காரவர்கள்‌, இருவிதாங்‌ 
கர்ப்‌ பல்கலைக்‌ கழகத்து,ச்‌ தமிழ்ப்பேராசிரியர்‌ இராவ்‌ ஸ்ாலிப்‌. மு: ராகவை 
யங்காரவர்கள்‌; எஸ்‌. ௮நவரதவிநாயகம்‌ பிள்ளையவர்கள்‌; இலக்கண்விளக்க 
பரம்பரை சோமசுந்தர தேசிகரவர்கள்‌ முதலிய . அறிஞர்கள்‌ செய்துவம்‌,த 
ஆராய்ச்சியின்‌ பயனாலேயே இம்‌ நூற்றாண்டுத்‌ தமிழிலக்கிய சரிதம்‌ ஒருவாறு 
வுலனாவ தாயிற்று. தேசிகரவர்கள்‌ * தமிழ்ப்‌ புலவர்கள்‌ வரலாறு: பஇனாறாம்‌ 
நூற்றாண்டு என்ற ஒரு நூலும்‌ தந்திக்‌ இவ அனைவர்க்கும்‌ 
தமிழுலகம்‌ பெரிதும்‌ கட்மைப்பட்டுள்ள து. 


118 இலக்கியச்‌ சிந்தனைகள 


இலர்‌ ஆட்சி புரிந்துவக்‌ தனர்‌. இவர்களுள்‌ முக்கியமான 
வர்கள்‌ அதிவீரராம பாண்டியன, வரதுங்கராம பாண்‌ 
டியன்‌ முதலியோர்‌. தமிழ்‌. வேறந்தர்களாயிருந்‌ த சேர்‌ 
வமிசமும்‌ சோழ வமிசமும்‌ இக்காலத்து அருகிப்‌ 
போயின. தமிழ்‌ மொழிக்கு வேறு ஆகதரவில்லாமையை. 
உணர்ந்து இருநெல்வேலிப்‌ பாண்டியர்கள தமது தாய்‌ 

மொழியை மிக்க சிரத்தையுடன்‌ போற்றி 
திருகெல்வேலிப்‌ வந்தார்கள்‌. ஒரு சிலர்‌ தாமே சிறந்து. 
பாண்டியர்கள்‌ கவிஞர்களாகவும்‌ விளங்கனொ. காட்டி 
ட லும்‌ அமைதி பரவிவரலாயிற்று, அவங்‌ 
கங்கே போர்கள்‌ சில நடந்தவர்‌ த போதிலும்‌ அலை 
யெல்லாம்‌ பெருங்‌ குழப்பம்‌ உண்டுபண்ண ச தக்கனவா 
மில்லை. மேலும்‌ இப்‌ போர்கள்‌ விஐய௩கர தது அரசர்‌ 
கள்‌ மேற்கொண்டன ஆதலால்‌, தமிழ்‌ நாட்டில்‌ அவை: 
களால்‌ பீடை ஏற்படவில்லை. அமைதி நிரம்பியிருக்குங்‌: 
கால,த்தில்‌ கல்வியும்‌ புலமையும்‌ ஒருங்கு பிரகாசிப்பதற்கு. 
இடம்‌ உண்டல்லவர்‌ ? அரசாங்க விஷயங்களில்‌ தலை: 
யிடாது, குத்தம்‌ ஆன்ம லாபத்தின்‌ பொருட்டும்‌ புகழின்‌ 
பொருட்டும்‌ உழைப்பதற்குப்‌ புலவர்களுக்கு, த்‌ தக்க. 
வசதி ஏற்பட்டிறாந்‌த து. 

' அன்றியும்‌, சமயச்‌ சார்பான ஸ்‌தாபனங்களும்‌ இக்‌. 
காலத்தில்‌ உண்டாயின. . இந்த ஸ்தாபனங்களால்‌ சமய: 
காட்‌ சமய நூற்‌ கல்வியும்‌, சமயத்திற்கு உரிய 

இலக்கியங்களின்‌ வளர்ச்சியும்‌ காடெங்‌ 
சமயச்‌ சார்பான கும்‌ போற்றப்பட்டன. இருவாவடு துறை. 
ஸ்தாபனங்கள்‌ - ஆ இனமும்‌, குருமபுர ஆ தனமும்‌, 
- காஞ்சீபுரம்‌ ஞானப்பிரகாசர்‌ ஆ.னமும்‌, 
சூரியனார்கோயில்‌ ஆ,தினமும்‌, வீரசைவ மடங்களும்‌ இக்‌ 
காலத்தே. தான்‌ தோன்றி மேம்பாடுற்றன. ஆதனங்‌ 
களைச்‌ சார்ந்த சிஷ்யர்களும்‌ அங்கங்கே தங்கியிருந்து: 
சமய: நூல்களை விருத்தி செய்தனர்‌. வைஷ்ணவ சமயத்‌ 
,இனரும்‌ ஜைனரும்‌ புலமையிற்‌ சிறந்து, தத்தம்‌ சமயத்‌ 
இற்கு உரிய நூல்களையும்‌ நிகண்டு முதலியவற்றையும்‌, 
இயற்றித்‌ தமிழ்‌ இல்க்யெத்தை வளமுறச செய்கனர்‌. 


பதினாறாம்‌ நாற்றுண்டில்‌ இலக்கியம்‌ 119 


பதினாறாம்‌ நூற்றாண்டில்‌: தமிழ்‌ இலக்கியங்கள்‌ 
செழித் தோங்கிய வரலாறு இதுவேயாம்‌ என்பது ஒரு 
சில உதாரணங்களை நோக்கினால்‌ தெற்றெனட்‌ புலனாம்‌, 
இ, பி. 1509-ல்‌. விஜயககர ராஜ்யத்தைக்‌ கருஷ்ணதேவ 
மகாராயர்‌ ஆளத்‌ தொடங்கி 22-வருஷங்கள்‌ அரசுபுரிம்‌ 
ன்‌ கார்‌. இவரது தாய்மொழி தெலுங்கு ; 
இருஷ்ணதேவ தெலுங்கு மொழியிலே இவர்‌ தாமே 
மகாராயர்‌ காவியம்‌ இயற்றியிருக்னெைறார்‌.. ஆனால்‌ 
ஆதரவு பிற மோழிகளையும்‌ இவர்‌ தக்கபடி ஆத 
ரித்து வந்தனர்‌. . இவரது ஆஸ்‌,கான தி 
“இல்‌ குமார சரஸ்வதி யென்ற ஒரு தமிழ்ப்‌ புலவரும்‌ 
இருந்தனர்‌. அரிதாஸர்‌ என்ற பாகவத சிரோணி 
ஒருவர்‌ அரிகண்டபுரம்‌ என்னும்‌ நகரிலே இருமாலைப்‌ 
பிரதிஷ்டை செய்து ருஷ்ணதேவ ராயரது அன்புக்குப்‌ 
பாத திரரானார்‌. இந்த அரிதாசர்‌ இருசமய விளக்கம்‌ 
என்ற ஓர்‌ அரிய தமிழ்‌ நூலைச்‌ -செய்தனர்‌. இக்‌. நூலில்‌ 
காணப்படும்‌ கடவுள்‌, வாழ்த்து, சரித்திர நிகழ்ச்சி 
ஒன்றை உட்கொண்டுள்ளமை கவனித்தற்கு உரியது : 
கிரிபோல்‌ விளங்கக்‌ ளெரும்புயக்‌ இட்ணராயன்‌ 
தரைமீது சிங்காத்‌ திரியிற்செயத்‌ தம்ப நாட்ட 
வரமா தரவா லளித்தேவட கூவ மேவும்‌ 
. கருமா மணிவண்‌ ணனை நீடு கருத்தில்‌ வைப்பாம்‌ 
தமக்குரிய வைஷ்ணவ மகுத்தினரை ஆகரித தது 
போலவே சைவ சமய, த்‌இனரையும்‌ கிருஷ்ணநதேவ ராயர்‌ 
ஆகரித்து வந்திருக்கிறார்‌. . காஞ்சிபுரம்‌ ஞானப்பிரகாச௪ . 
தேசிக சுவாமிகள்‌ ஆனது தில்‌ குருமூர்‌த்‌ இியாக எழுந்‌ 
அருளியிருந்‌த தத்துவப்‌ பிரகாச ஞானப்பிரகாசர்‌ என்‌ 
பார்‌ இவ்வரசர்‌ பெருமானாற்‌ பெரிதும்‌ போற்றப்பட்டவர்‌ 
மஞ்சரிப்பா என்னும்‌ ஒருவகைப்‌ பிரபந்தத்தால்‌ “இக்‌” 
குருஈறர்‌் த்தி அரசரைப்‌ : புகழ்ந்து பாடியிருக்கின்றனா்‌ 
இங்ஙனமே ஜைன சமயத்தினரையும்‌ இருஷ்ணதேதவ- 
ராயர்‌. அபிமானித்து வந்இருச்சின்றனர்‌. - சூடாமணி 
நிகண்டு என்று தற்காலத்தில்‌ வழங்கும்‌ நிகண்டு நாலை 


120 இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


இயற்றியவர்‌ மண்டல புருடர்‌ என்னும்‌ ஜைனர்‌. இவர்‌ 
கிருஷ்ணதேதவ ராயரை, 
1படைமயக்‌ குற்ற போதும்‌ 
படைமட மொன்றிலாதான்‌ 
மடைசெறி கடகத்‌ தோளான்‌ 
மதிக்‌ குடை மன்னர்‌ மன்னன்‌ 
. னன வணங்கும்‌ தாளான்‌ 
இருட்டின ராயன்‌ கைபோற்‌ 
எக படைமட மென்று சொல்ப 
. வரையாது கொடுத்த லாமே 
எனப்‌ புகழ்ந்து கூறியிருக்னெறாு. முதல்‌ மூன்று அடி 
களில்‌ இராயரது வென்றித் திறமும்‌ இறுஇயடியில்‌ அவ 
சதுகொடைச்‌ இறப்பும்‌ புகழப்படுகின்றன. கொடையைக்‌ : 
கூறுமிடத்து, 
திடமொழி யம்பற்‌ சேந்தனை யேய்ந்த 
கொடைமடம்‌ வரையாது கொடுத்த லாகும்‌ 
9: 72). 
என்று இவாகரர்‌ கூறியதனையே பின்பற்றித்‌ அம்ம 
. பாதுகாத்து வந்த அரசர்‌ பெருமான்‌ எவ்வகையான 
வரையறையுமின்றி மேகம்‌ போலப்‌ பொருள்‌ முதலியன 
சொரிந்து தனனை நோக்கி வாழும்‌ புலவர்களையும்‌ பிறரை 
யும்‌ தலையளி செய்து வந்தார்‌ என்ற செய்தியைச்‌ செய்க்‌ 
நன்றி மறவாது விளக்குகினருர்‌. 
மேலே பெயராற்‌ சுட்டிய தமிழ்ப்‌ புலவர்களையே 
யன்றி வேறு பல புலவர்களையும்‌ கருஷ்ணதேவ ராயர்‌ 
ஆதரித்து, தமிழ்‌ இலக்யெத்கை வளம்படுத்துள்ளார்‌. 
முற்கூறிய: அரசர்‌ பெருந்தகைக்குப்‌ பின்‌ அரசு 
புரிந்த ச. தாசிவதேவ மகாராயர்‌ காலத்தில்‌ தஞ்சையில்‌ 
பிர இகிதியாக ஆட்சி புரிந்தவன்‌ இருஷ்ணம ராசையன்‌. 
இவன சகம்‌ 7455-ல்‌ (௫. பி. 1561) : இருவாரூர்‌ ஞானப்‌ 
பிரகாச ப்ண்டாரத்தைப்‌ பரதேசி முத்திரையும்‌ கணக்‌ 
கெழுத்தும்‌ அடைத்துக்‌ கொள்ளும்படி செய்வித்து 
1- வரையா மரபின்‌ மாசிபோலக்‌-கடா ௮ யானைக்‌ கழற்காற்‌ பேகன்‌- 


கொபைமடம்‌. படுத லல்ல து- படைமடம்‌ படான்பிறர்‌ படைமயக்‌ குதினே 


(புறம்‌. 142.) 


பதினாறாம்‌ நூற்றாண்டில்‌ இலக்கியம்‌ . 121 


அசன்‌ பொருட்டு அப்பண்டார,க்இிற்குச்‌ சர்வமானியம்‌ 
அளித்தான்‌” என்று சிக்கல்‌ ஈவநீ தப பெருமாள்‌ கோயில்‌ 
கர்ப்பக்‌ கிருகத்துலுளள,, கல்வெட்டு (N௦-.104 ௦7 1922) 
கூறுகின்றது. இங்கே குறிதத பண்டாரம்‌ கமலை ஞானப்‌ 
பிரகாசர்‌ என்னு பெயர்‌ சிறது விளங்கிய பெரியோரா 
வர்‌. இவா புலமை வாய்ந்‌தவரா யிருந்ததோடு, சித்தாந்த 
சாஸ்திரப்‌ பயிற்சி 'சோழ நாட்டில்‌ பரவிச சிறத்தற்குக்‌ 
காரணராகவும்‌ இருந்தனர்‌. இவரது சிஷ 
-கமலை ஞானப்‌ யர்களூள்‌ ஒருவா. தருமபுர ஆதன்‌ தது 
பிரகாசர்‌ : முதற பீடத்தில்‌ எழுந்தருளியிருந்‌த குரு. 
- சிஷ்யர்கள்‌ ஞானசம்பந்தர்‌. வேறொரு சிஷ்யர்‌ இரு 
வொற்றியூர்‌ ஞானப்பிரகாசராவர்‌. இவர்‌ 
சிவஞான ததியார்‌ பரபக்கததிற்கும்‌ . சங்கற்ப கிராகர 
ணததிறகும்‌ ஆராய்ச்சி செறிந்த அரிய உரைகள்‌: 
இயற்றி யிருக்கின்றனர்‌. இருவொற்றியூர்ப்‌ புராணம்‌, 
.இயற்றியவரும்‌ இவரே. இன்னும்‌ ஒரு சிஷ்யர்‌ சேது 
புராணம்‌ , இயற்றிய நிரம்பவழயெ தேசிகர்‌. இருவுததர 
கோசமங்கைப்‌ புராணம்‌ செய்‌ த மாசிலாமணிச சம்பந்த 
மறும்‌ இவரது சிஷ்யரேயாவர்‌. இங்ஙன மாக, கமலை.ஞானப்‌ 
பிரகாசரும்‌ அவரது சிஷ்யர்களும்‌ சைவ சமயத்தின 
பொருட்டும்‌ தமிழ்‌ இலக்கிய வளர்ச்சியின்‌ பொருட்டும்‌ 
பெரிதும்‌ உழைத்து வந்திருக்கின்றனர்‌. குரு ஞான 
சம்பந்தரது சிஷ்யருள்‌, பூகோள விலாசம்‌ இயற்றிய 
மருதூர்‌ ஆபத தாரணரும்‌ ஒருவர்‌. நிரம்பவழகிய தேசிக 
ரது. சிஷயர்களுள்‌ சம்பந்த முனிவர்‌ என்பவார தருவா 
ரூர்ப்‌ புராண த்தையும்‌, ஞானக்‌ கூத்தர்‌ என்பவர்‌ இருவை 
யாற்றின மஹாதமியத்தைக்‌ கூறும்‌ பஞ்சநதிப்‌ புராண த 
தையும்‌ இயற்றினார்கள்‌ என்பது இங்கே குறிக்கத்‌ 
தக்கது. . 
ஆதனங்களாலும்‌ சாஸ்‌திர உபதேசம்‌ செய்துவந்த 
ஆசாரியர்களாலும நாட்டில்‌ பெருகிய சமய உணாசசி 
பிறிதொரு காரண ததால்‌ தென்பாண்டி. நாட்டில்‌ வலிவு 
பெறத்‌ தொட த்கும: தருக்க ராஜ்யமாயிருக்‌,த மதுரை, 
வீர கம்பண -உடையாரால்‌ பதினாலாம்‌ நூற்றாண்டின்‌ 
இந இயில்‌- கணகட அரசர்களின்‌ பிரதிநிதிகள்‌ 
கைவசமாயிற்று. இப்பிரதிகிதிகளின்‌ வலிமை மிகமிக, 


122 இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


பாண்டியர்களின்‌ வலிமை குறையத்‌ தொடங்கிற்று. கடை 
சியாகப்‌ பதினாறாம்‌ நூற்றாண்டின்‌ பிற்பகுதியில்‌. பாண்‌ 
டியர்களுக்கும்‌ மதுரைக்கும்‌ யாதொரு சம்பந்தமும்‌ இல்‌ 
லாது போயிற்று, அசிருமெல்வேலிப்‌ பிரதேசத்தில்‌ இவர்‌ 
கள்‌ சிற்றரசர்களாய்‌ ஒதுங்கி வாழ்ந்து ஆட்சிபுரிக்‌ தனர்‌... 
அரசாங்கக்‌ கருமங்கள்‌ மிக்கில்லாமையால்‌ இவ அரசர்‌: 
கள்‌. சமய அஅஷ்டானங்களை மேற்கொண்டு புலமைத்‌ 
துறையில்‌ தங்கள்‌ கருத்தைச்‌ செலுத்தினர்‌. இங்கனம்‌: 
2 செலுத்தியவர்களுள்‌ முக்கியமாக : எடுத்‌: 
அதிவீரராம துக்‌ கூற, 5 தக்கவர்‌ அதிவீரராம பாண்டி 
_ பாண்டியர்‌ யர்‌. இவர்‌ சுவாமிதேவர்‌ என்பவரைக்‌: 
குருவாகக்‌ கொணடு சைவ கெறியிலே: 
சிறந்து விளங்கினர்‌. தாமே பெரும்‌ புலவரா யிரும்‌தட தோடு, 
புலவர்கள்‌ பலரையும்‌ ஆதரித்து வந்தனர்‌. இவர்‌ இயற்‌: 
திய றைடத் ததை அறியாதார்‌ இல்லை. இன்றுவரை 
அந்நூல்‌ நம்மவர்களால்‌ பெரிதும்‌ பாராட்டிப்‌ படிக்கப்‌ 
பெற்று வருகின்றது. கூர்ம புராணம்‌, காசி கண்டம்‌ 
முதலியனவும்‌. இவர்‌ இயற்றியனவே. 


இப்பாண்டியர அ புகழ்‌ நாடெங்கும்‌ பரந்தது. இவரது: 
இருமுன்பு தமது புலமைத்‌ இறததைக்‌ காட்டிப்‌ பரிசில்‌ 
பெற்றுச்‌ சென்ற புலவர்கள்‌ பலராதல்‌ வேண்டும்‌. 
சேறைக்‌ கவிராச பிள்ளை என்பவர்‌, தமது நாடாகிய. 
தொண்டை நாட்டிலிருந்து வெகு அரத்திற்கு அப்பா 
லிருக்கும்‌ தென்காசி சென்று, அங்கே அரசரது முன்‌ 
னிலையில்‌ தமது புலமையைப்‌ புலப்படுதீதிப்‌ பரிசில்‌ 
பெற்ற சந்தர்ப்பம்‌ ஒன்று குமிழ்‌ நாவலர்‌ சரிதை தெரி 
விக்கன்றது. . இப்புலவர்‌ தாம்‌ ்‌ இருக்காள தீ திகாதா்‌ 
உலாவை இயுற்றியவர்‌. 


;ட அதிவிரராமருக்குப்‌ பின்‌ அவரது பெரிய தந்த. 

அ. i யாரது மகனாராகிய வரதுங்கராம பாண்டி. 

்‌ வரதுங்கராம யர்‌ ஆட்சிபுரிக்தனர்‌, இவரும்‌ பெரும்‌ புல: 

பாண்டியர்‌ வராக விளங்கியவர்‌. இவரது பத்தினி 

யாரும்‌ புலமைசான்‌ றவரா யிருந்தார்‌ 

என்பது கன்ன பரம்பரைச்‌ டவ்‌ இதனை ஆதீரிம்‌ 
பதற்கு, 


பதினாறாம்‌ நூற்றாண்டில்‌ இலக்கியம்‌ 128. 


'என்னையவர்‌ அறமறக்தும்‌ யான்‌ அவரை 
மிககினைந்தில்‌ இருக்து வாட 
முன்ன வினைப்‌ ' பயன்‌ தானோ அப்‌ ிறப்பிற்‌ 
செய்ததவ முடிக்த வாரோ 
கன்னன்மதன்‌ அபிராமன்‌ வரதுங்க 
ராமனியற்‌ காசி நாட்டில்‌ 


அன்னவயற்‌ . குருகனங்காள்‌ இனியெவ்வா 
அயிர்‌ தரித்திங்‌ காற்று மாறே. 


எனற செய்யுகாத த்‌ தேவியார்‌. பாடிய தாகக்‌ கூணுவர்‌. இவ: 
அரசராற்‌ பாடப்பெற்ற நூல்களுள்‌ மிகப்‌ பிரசித்தமா 
னவை இருக்கருவைப்‌ பதஇற்றுப்பத்‌தந்‌.தா.த, வெண்பா 
அந்தாதி முதலியனவும்‌, பிரமோ,த,தர காண்டமும்‌ ஆம்‌. 


இவ அரசரது ஆ ஆஸ்தான வித்வானாகக்‌ காரிக்கலியன்‌ 
கவிராயர்‌ என்பவர்‌ விளங்‌கனர்‌. மேலும்‌ இவ்‌ அரசரது 
அவைக்களத்திலே ஐயம்பெருமாள்‌ சிவந்த கவிராசர்‌ 
புரூரவ சரிதை என்னும்‌ காவியத்தை அரங்கேற்றினர்‌. 


16- “ஆம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்க தீதில்‌ தொண்டை 
காட்டிஜும்‌ பிற இடங்களிலும்‌ கிருஷ்ண தேவ மகாராயர்‌ 
தமிழ்ப்‌ புலவர்களை ஆதரித்‌ துத்‌ தமிழ்‌ இலக்கியங்களை 
வளர்‌ த்தமை முதற்கண்‌ கூறினோம்‌. இந்நூற்றாண்டின்‌ 
இடைக்கால தீதில்‌ சோம நாட்டிலும்‌ பிற இடங்களிலும்‌ 
சமயத்‌ தலைவர்கள்‌ முதலியோர்‌ குமிழ்‌ இலக்கியங்களையும்‌: 

சமயப்‌ பயிற்சியையும்‌: பெருக்குவித த. 
இலக்கிய சரிதத்‌ மையை. அடுத்து கோக்கிலோம்‌. இம்‌ 
தின்‌ இன்றி ஆர.ற்றாண்டின்‌ கடைக்‌ காலத்திற்‌ பாண்‌ 
யமையாமை டிய நாட்டிலும்‌ பிற இடங்களிலும்‌ சிற்‌ 

மரசர்கள்‌ முதலியேர்ர்‌ தமிழில்‌ இலக்கிய: 
வளர்ச்சி கருதி நூல்கள்‌ இயற்றினமை சுண்டோம்‌. இங்‌ 
நுனமாக இந்நூற்றாண்டில்‌ தமிழ்‌ இலக்கியங்கள்‌ பல: 
இடங்களிலும்‌ பல வகையினும்‌ சிறந்து தோன்றின. 
ஆராய்ச்சி பெருகப்‌ பெருக, இன்னும்‌ பல புலவர்கள்‌ 


124 இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


இக்காலத்து வாழ்ந்தார்களாகக்‌ காணுதல்‌ கூடும்‌. 
ஆனால்‌ இதுகாறும்‌ தெரியவந்த புலவர்களது வரலாறு 
களை ஒருசேரத்‌ தொகுத்து உணர்ந்துகொள்ள வேண்டி 
யது மிக அவசியமாகும்‌. 


ஒவ்வொரு காலத்தில்‌ தோன்றிய நூல்களுக்கும்‌ அக்‌ 
காலத்து அரசியல்‌ நிலை, சமுதாய நிலை முதலியவற்றிற்‌ 
கும்‌ நெருங்கிய தொடர்பு உண்டென்பது ஈண்டு எழுதிய 
வற்றால்‌ ஒருவாறு விளங்கக்‌ கூடும்‌. இவ்‌ உண்மையை 
உணர்ந்து . தமிழ்‌ இலக்கிய சரித்திரம்‌ எழுதப்பெற 
வேண்டும்‌. இப்‌ பணியை மேற்கொண்டு தமிழ்‌ அறிஞர்‌ 
கள்‌ இலக்கிய சரிதம்‌ எழுத முற்படவேண்டுவ.து மிக 


இன றியமையாததாகும்‌. 


பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டில்‌ 
இலக்கியம்‌ ” 


பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கத்தில்‌ 
ஆங்கில அரசாட்சி தமிழகாட்டில்‌ நிலைபெற த்‌ தொடங்‌ 
கற்று. கலகங்களும்‌ குழப்பங்களும்‌ அங்கங்கே நிகழ்ந்‌ 
தன. ஆனால்‌ இவற்றை அடகத, 
தமிழ்‌ நாட்டில்‌ அமைதி உண்டாவதற்குரிய .. முயற்சி 
ஆங்கில கணை த அரைதீதன த்தார்‌ இறமையுடன்‌ 
ஆட்சி செய்துவந்தனர்‌. இம்நூ ற்றாண்டின்‌ 
இஅதிக்குள தமிழ்நாடு முழுமையும்‌: 
பூரண அமைதி நிலவலாயிற்று.. தரைத்தன த்தார்‌ 
அதிகாரமும்‌ எங்கும்‌ பரவி, காட்டின்‌ அபிவிருத இக்குக்‌ 
காரணமாயிற்று. 
தமிழ்‌ மக்களின்‌ நன்மையைப்‌ பெரிதும்‌ போற்றி 
வந்த அரசினர்‌ அவர்களுடைய கல்வி விஷயங்களையும்‌ 
கவனிக்கலாயினர்‌. நெக்கு இந்தியக்‌ கம்பெனியார்‌ தாம்‌ 
அரசாட்சியை ஈடததிவந்தனர்‌. இவர்களுடைய வியா 
பார ததொழிலும்‌ ஆட்சி முறையும்‌ செம்மையாக நடை. 
பெறுவதற்குத்‌ தமிழும்‌ ஆங்கிலமும்‌ தெரிந்த பல உத்து 
யோகஸ்தர்கள்‌ வேண்டியிருக்தார்கள்‌. இக்காரண த்தால்‌ 
காட்டின பொதுக்‌ கல்வியை . இவர்களே மேற்கொள்ள 
நேரிட்டது. நாட்டில்‌ ப்ல இடங்களிலும்‌ கலாசாலைகளை 
ஏற்படுத தினார்கள்‌. ஆங்கிலக்‌ கல்வி எங்கும்‌ பரவத்‌ 
தொடங்கிற்று. தமிழ்‌ மக்கள்‌ ஆர்வத்தோடு இப்‌ புது 
மெர்ழியைக்‌ கற்றுவரலசயினர்‌. தமிழ்க்‌ கல்வியும்‌ பல 
புதிய துறைகளில்‌ நிகழ ஆரம்பித்தது. ஆங்கில . மக்க: 
ம்‌ தமிழைக்‌ கற்கத்‌ , தொடங்கி, புதிய நூல்களை 


126 இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


இயற்றி, புதிய பயிற்சி முறைகளையும்‌ வகுதீ.தார்கள்‌. . 
கலாசாலை மாணவர்க்குரிய நூல்கள்‌ பல வெளிவரு 
வதற்கு இப்பொழுது தருணம வாய்த்தது. நாட்டின 
பொதுக்‌ கல்வியை அரசினராயுள்ளோர்‌ முதன்முத 
லாகப்‌ பேணியது இப்போதுதான்‌. ்‌ 
கல்வி இலாகாவின்‌ மூலம்‌ தமிழை வளர்த்த 
யன்றி, வேறு வகையாகவும தமிழுக்குக்‌ கம்பெனியார்‌ 
கன்மைபுரிந்தளூர்‌. தமிழ்‌ வித்துவானகளைச்‌ சென்னை 
யில்‌ 'ஒருங்குகூட்டிக்‌ கல்விச்‌ சங்கம்‌ 
கல்விச்‌ ்‌ ஒன்று நிறுவினர்‌. இச்சங்கம்‌ தோன்று 
சங்கத்தின்‌ வதற்கு முக்கிய காரணமா யிருந்‌ தவர்கள்‌ 
சேவைகள்‌ கர்னல்‌  மக்கென்ஸியும்‌ சென்னையில்‌ 
கலெக்டராயிருந்த எல்லிஸ்‌ துரையும்‌ 
ஆவார்கள்‌. பஞ்சதந்திர வசன ததன்‌ ஆசிரியரான வித 
துவான்‌ தாண்டவராய முதலியார்‌ இச்சங்கத் தில்‌ சிறந்து 
விளங்கியவருள்‌ ஒருவர்‌. பண்டை நூல்களைப்‌ பரிசேரதித 
துத்‌ திருத்தமான முறையில்‌ அசட்டு வெளியிட வேண்‌ 
டும்‌ என்பதே இச்சங்கத்தின்‌ முழு நோக்கம்‌. இருக்‌ 
குறள்‌ முதலிய பெரு நூல்கள்‌ பல இங்கனம்‌ வேளிவம்‌ 
தனவாம்‌. 7 


அரசினரைப்‌ போலவே கிறிஸ்தவ்‌ மதப்‌ பாதிரி 
களும்‌ தமிழைப்‌ போற்றி வரலாயினர்‌. இப்பாதிரிகள்‌ 
தமிழ்நாட்டில்‌ கிறிஸ்தவ மதத்தைப்‌ பரவச்செய்தலில்‌ 
மிகவும்‌ ஊக்கத்தோடு முயன்றுவந்தனர்‌. இவர்கள்‌ 
தந்கலம்‌ என்பது சிறிதும்‌ இன்றி, உற்றார்‌ உறவினரை 
யெல்லாம்‌ மறந்து, ஆயிரக்கணக்கான மைல்‌ தூரத்து 
- லிருந்து கடலைக்‌ கடந்து இந்காட்டுக்கு 


பாதிரி வந்து, தமிழ்நாட்டில்‌ தாழ்ந்த வகுப்பா 
மார்களும்‌ ரிடையே தம்முடைய குடிவாழ்க்கையை 
தமிழும்‌ வைத்துக்கொண்டு, : கஷ்டப்பாடுகளை 


யும்‌ எதிர்ப்புக்ககாயும்‌ பொருட்படுத்‌ 
தாது, இடையறாது உழைத்து வந்தனர்‌: தங்கள்‌ மதம்‌ 
வெளியிலே பரவுவதற்குத்‌ தமிழ்க்‌ கல்வியும்‌ ஆங்கிலக்‌ 
கல்வியும்‌ அவசியம்‌ என்பதைத்‌ தொடக்கத்‌ இலிருந்தே 
கன்கு உணர்ந்துகொண்டனர்‌. வேண்டும்‌ பொருள்களை த 


பத்தொன்பதாம்‌ . நூற்றுண்டில்‌ இலக்கியம்‌ 127 


தங்கள நாட்டிலுள்ள செல்வவான்களிடமிருந்து பெற்று, 
கலவி ஸ்தாபனங்களை ஏ றபடு த இனர்‌: இந்கனமுயறிசியில்‌ 
அரசினரது ஒத்துழைப்பையும்‌ பெற்று வந்தனர்‌. இவ்‌ 
வாறாகப்‌ பொதுக்‌ கல்வியின்‌ அபிவிருத இக்கு உதவிய 
கதோடுஅமைந்‌அவிடாமல்‌,இப்பா திரிகள்‌ தாங்களும்‌ தமிழ்‌. 
'மொழியைக்‌ கற்று, மொழி வளர்ச்சியைப்‌ பேணலாயினர்‌. 
போப ஐயர்‌ முதலானோர்‌ குறள்‌, நாலடி முதலிய நீதி 
அூரல்களை ஆங்கில த்தில்‌ மொழிபெயர்த்‌ தனர்‌. ஒருசிலர்‌ 
பைபிள்‌ முதலிய கிறிஸ்தவ நூல்களை ஆங்லெ,ததி 
லிருந்து தமிழில்‌ பெயர்‌ ததனர்‌. இன்னும்‌ சிலர்‌ புதிய 
முறையில்‌ இலக்கண நூல்‌ முதலியவற்றைப்‌ புதிதாக 
எழுஇனர்‌. கால்டுவெல்‌ என்பவர்‌ தமிழ மொழியையும்‌ 
பிற. இராவிட மொழிகளையும்‌ கற்று, இராவிட மொழி 
களின்‌ ஒப்பிலக்கண நூல்‌ ஒன்று எழுதினர்‌. ஐரோப்‌ 
பிய நாடுகளில்‌ வழங்கிய விஞ்ஞான - சாஸ்‌ தரங்களை த்‌ 
தமிழ்‌ மக்களும்‌ அறிந்து பயனபெறவேண்டு மென்று 
கருதி “கெமிஸ்தம்‌ (இரசாயன . சாஸ்திரம்‌), £மனுஷவங்‌ 
காதிபாதம்‌' (உடற்கூறு நூல்‌) முதலியவற்றை அமெ 
ரிக்கப்‌ பாஇரிகள்‌ யாழ்ப்பாணத்திலே தமிழில்‌ மொழி 
பெயர்‌, தது வெளியிட்டனர்‌. இம்முயற்கெளோடு அமை 
யாது, இப்பாதிரிகள்‌ பல தமிழ்‌ அறிஞர்களையும்‌ தூண்டி. 
கல்ல நூல்களை எழுதுவித்து வெளியிட்டனர்‌. 

'  இவற்றையெல்லாம்விடச்‌ . சிறந்த பேருபகார, த்தை 
இப்பாதிரிமார்கள்‌ நமக்குச்‌ செய்திருக்கறுர்கள்‌. அது 
என்னவென்றால்‌, ௮௪சு வித்தையை நமது நாட்டில்‌ கிறு 
வியது தான்‌. பழங்காலத்தில்‌ நூல்களை ஓலையில்‌ எழுத்‌ 
.காணிகொண்டு கையால்‌ எழுதிவந்தார்கள. முதலாவ து, 
இது மிக்க சிரமமான காரியம என்பது எளிதில்‌ உணரத்‌ 
அகும்‌. இரண்டாவது பெருவாரியாஃப பிரதிகளை இயற்ற 
முடியாது. கம்பராமாயணம்‌ முதலிய நூல்களில்‌ ஒரு 

பிரதியை எழுதி முடிப்பதற்கு ஓர்‌ ஆண்‌ 

அச்சு டேனும்‌ வேண்டுவதா யிருந்தது, ஓவ்‌ 
யக்திரம்‌ வொரு பிரதியையும்‌ எழு,தியபின்‌ ஒப்‌ 
்‌ ண்‌ பிட்டுச்‌ சரிபார்ப்பதும்‌ அவசியமா யிருந்‌ 
தது, நன்றாக எழுதக்கூடியவர்களும்‌ அங்கங்கே ஒருசிலர்‌ 
தாம்‌ இருந்தார்கள்‌. அவர்கனைக கொண்டு நூல்களை 


i 


128 இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


எழுதுவித்து முடிப்பதற்குப்‌ பணச்செலவும்‌. மிகு தியாக 
நேரிட்டது. ஆகவே, வித்துவான்சுளிட தீதும்‌ கல்வியில்‌ 
ஆவலுளள செல்வர்களிடகதுமதான்‌ நூற்‌ பிரதிகள்‌ 
தஇிடைக்கக்கூடியவையா யிருந்த. மூன்றாவது, எழுதி: 
முற்றுவித்‌த நூல்களைச்‌. சேமித்துவைப்பது மிகவும்‌. 
கஷ்டமான காரியமா யிருந்தது. ஓலைகளைப்‌ பூச்சிகள்‌ எனி: 
இல்‌ .அரித்துவிடும்‌; அவ்வாறு அரித்து விடாதபடி. 
காப்பாற்றுவது எளிதில்‌ முடிவதன்று. ஒருவாறு: 
காப்பாற்றியபோதிலும்‌ ஓலைகள்‌ காலக்கிரமத்தில்‌ 
பொடிப பொடியாய்‌ உ திர்க்து அழிந்துவிடக்கூடியனவே. 
இந்த அழிவைத்‌ தடுப்பதற்கு வழியே இல்லை. கடைசி: 
யாக, ஓலைகளில்‌ உள்ள எழுத்துக்கள்‌ ஒரே மாதிரியான 
வரிவடிவ த்‌ தோடு இருப்பனவல்ல. இடத்துக்கு இடம்‌, 
காலத்துக்குக்‌ காலம்‌ வரிவடிவங்கள்‌ மாறிக்கொண்டே 
வந்இருக்கன்றன. இம்மானுபாடுகள்‌ அனை ததும்‌ சுவடி. 
களில்‌: காணப்படுதல்‌ இயல்பே. இதனால்‌ அரிதிற்‌. 
சேமித்து வைக்கப்பெற்ற எட்டுப்‌ பிரதிகளை வாசித்துத்‌. 
தெரிந்துகொள்ளு தல்‌ ஒரு சிலருக்கே இயலுவதா யிரும்‌. 

த்து. ்‌ 
ஆயிரக்கணக்கான பிரதிகளை அழகிய எழுத்துக்‌. 
களில்‌ மிகச்‌ சுருங்கிய காலத்தில்‌ வெளியிட்டு, நாட்டில்‌: 
பல. இடங்களிலும்‌ பரவும்படி செய்து, 


அச்சிட்ட நூல்கள்‌ அழிந்துவிடாதபடி காப்ப 
முதல்‌ தமிழ்ப்‌ . தற்கு அச்சு யந்திரம்‌ நிருமிக்கப்பட்டது.. 
புத்தகம்‌ இந்த யந்திரம்‌ ஜெர்மனி தேசத்தின்‌ 


ரான கூடென்பர்க்‌ என்பவரால்‌ இ. பி. 
பதினைந்தாம்‌ நூற்றாண்டின்‌. இடைப்பகுதியில்‌ அமைக்‌ 
கப்பட்டது. இங்கிலாந்தில்‌ வெஸ்ட்மினிஸ்டரில்‌ காக்ஸ்ட்‌ 
டன்‌ என்பவர்‌. இ. பி. 7475-ல்‌ மு. தன முதலாக அச்சுக்‌ 
கூடம்‌ ஸ்தாபித்தனர்‌. தமிழ்ப்‌ புத்தகம்‌ ஒன்று பாதிரி 
களால்‌ இ. பி. 1676-ல்‌ முதன்முதல்‌ அச்சிடப்பட்டது... 
ஆனால்‌ 19-ம்‌ நூற்றாண்டில்‌ தான்‌ நமது தமிழ்நாட்டில்‌: . 
அச்சு த்தொழில்‌ நிலைபெறத தொடங்கியது. கிறிஸ்தவப்‌ 
புத்தகங்களை வெளியிட்டுப்‌ பரவச செய்வதற்கு இது 
அவசியமா யிருந்தது. 


பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டில்‌ இலக்கியம்‌ 129 


நூல்களை வெளியிடும்‌ இப்‌ புதுமுறையைக்‌ கையாளு 
வதில்‌ தமிழ்நாட்டுத்‌ தமிழ்‌ அறிஞர்களும்‌ பின்வாங்க 
வில்லை. ஆனால்‌, பழைய நூல்களை அசசிட்டுக காப்பாற்று 
தலில்‌ தான அவர்கள்‌ மனம்‌ முற்படச்‌ சென்றது. திருக்‌ 
குறள்‌ மூலமும்‌ நாலடியார்‌ மூலமும்‌ 1812-ல்‌ வெளி 
வந்தன. வித்துவான்‌ தாண்டவராய முதலியார்‌, விசாகப்‌ 
பெருமானையர்‌, மழவை : மகாலிங்கையா, களத்தூர்‌ 
, வேதகிரி முதலியார்‌ முதலானவர்கள்‌ இத்துறையில்‌ 
ஆரம்ப,த்‌ தில்‌ உழை கதுவந்தவர்கள்‌. குறள்‌, நாலடி. 
யார்‌, தாயுமான சுவாமிகள்‌ பாடல்‌, இருவிளையாடற் 
புராணம்‌, அரிச்சந்திர புராணம்‌, கலிங்கத்துப்‌ பரணி, : 
தேவாரம்‌, பெரிய புராணம்‌, கம்ப ராமாயணம்‌, பார தம்‌, 
நைடதம்‌, சூடாமணி நிகண்டு, . திவா 
பழைய நூல்கள்‌ கரம்‌, நன்னூல்‌ முதலியன 79-ம்‌ நூற்‌ . 
புதிய புத்தகங்‌ ருண்டின்‌ முற்பகுதியில்‌ பதிப்பிக்கப்பட்‌ 
களாயின டன. அதன பிற்பகுதியில்‌ ஆறுமுக 
நாவலர்‌, தாமோதரம்‌. பிள்ளை, டாகடர்‌ 
சாமிநாதையர்‌ என்ற மூவரும்‌ பதிப்பாளருள்‌ சிறந்து 
விளங்கினார்கள்‌. இவர்களுள்‌ காவலர்‌ சைவ புராணங்களை 
யும்‌, சைவ சாஸ்திரங்களையும்‌, பிற, சைவ நூல்களையும்‌' 
இருத்தமுற அச்சிட்டு, சைவ உலகத்துக்கு மட்டிலும்‌ . 
நனமைபுரிதலை மேற்கொண்டனர்‌. தாமோதரம்‌ பிள்ளை 
தொல்காப்பியம்‌ முதலிய இலக்கணங்களையும்‌, சங்க: 
நூலுள்‌ ஒன்றாகிய கலித்தொகையையும்‌, சூளாமணி, 
முதலிய சில இலக்கியங்களையும்‌ பதிப்பிட்டு, தமிழ்‌ 
உலகத்துக்கு நன்மை புரிவதை மேற்கொண்டனர்‌. 
டாக்டர்‌ சாமிநாதையர்‌ சங்க நூல்களையும்‌, இலக்கணம்‌. 
களையும்‌, ஐம்‌ பெருங்‌ காவியங்களையும்‌, புராணங்களையும்‌, 
பிரபந்தங்களையும்‌ மிக நீண்ட காலமாக ஆராய்ந்து, பல; 
வகை ஆராய்ச்சிக்‌ குறிப்புக்களுடன்‌ செவ்விய முறையில்‌ 
பதிப்பிட்டு, சைவ. வைஷ்ணவ-உலகிற்கும்‌, இலக்கிய. . 
உலகிற்கும்‌, தமிழாராய்ச்ச-உலகற்கும்‌ நன்மை புரிதலை 
மேற்கொண்டனர்‌. 
இவர்கள்‌ அனைவரும்‌ பண்டைப்‌ பெரு நூல்கள்‌' 
இறந்து படாதபடி பாதுகாத்த பெரியோர்கள்‌. இனி, புது : 
நூல்கள்‌ இயற்நியவர்களை "நோக்குவோம்‌. இவர்களுள்‌. 
n 


௮ 


430 இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


முற்காலத்து வழங்கிவந்த தமிழ்‌ இலக்கிய நெறியைக்‌ 
கடைப்பிடித்து நூல்களை இயற றியவர்கள்‌ ஒரு சிலர்‌. 
மகாவித்வான்‌ மீனாக்ஷிசுந்தரம்‌ பிள்ளை ஸ்தல புராணன்‌ 
கள்‌ பல இயற்றினர்‌. ௫. பி. 14-ம்‌ 
ஸ்தல புராணங்‌ நூற்றாண்டிலிருந்து இவ்வகைப்‌ புரா 
கள்‌: மீனாட்சி" ணங்கள்‌ இயற்றப்‌ பெற்ற போதிலும்‌; 
சுந்தரம்‌ பிள்ளை 19-ம்‌ நூற்றாண்டிலே இவை பெரு 
வாரியாகப்‌ பிறந்தன. பல ஊர்களுக்‌ 
கும்‌ நூகுனமாகப்‌ புராணங்கள்‌ ஏற்பட்டன. இவற்றில்‌ 
கர்வியரஸமும்‌ ஒரு சிறிது இருக்‌ தமையினால்‌, சமயப்‌ 
பற்றுள்ள மக்களும்‌ பிறரும்‌ இவற்றைக்‌ கற்றுவந்தனர்‌. 
ஆனால்‌, எல்லாப்‌ புராணங்களும்‌ ஒரே நெறியிலே 
சென்று அறிவைச்‌ சலிப்புறச்‌ செய்கமையாலும்‌, இவற்‌ 
நில்‌ காணப்பட்ட காவியரஸம்‌ அதிகச்‌ சிறப்பின்றி 
இருந்தமையாலும்‌, இவைகள்‌ நாளடைவில்‌ மதிப்பிழந்து 
போயின. எனினும்‌ மீனாக்ஷிசுந்‌தரம்‌ பிள்ளை 19-ம்‌ நூற்‌ 
முண்டில்‌ வாழ்ந்த சிறந்த புலவர்களுள்‌ ஒருவர்‌. 


பழைய நெறியைப்‌ பின்பற்றியவர்களுள்‌ மற்றொரு 

வர்‌ இராமலிங்க சுவாமிகள்‌. இவரது பாடல்கள்‌ தோத்திர 
முறையை அனுசரி,த்‌ தவை. எளிமையும்‌, இனிமையும்‌, 
அழகும்‌ இவற்றில்‌ ததும்புஇன்றன. 

இராமலிங்க கலகெஞ்சையும்‌ கனிவிக்கும்‌ இச்‌ செய்‌ 
சுவாமிகள்‌ யுட்கள்‌ பண்ட தரும்‌ பாமரரும்‌ ஒருங்கே 
.... பாடி இன்புணுதற்கு உரியவை. இவற்‌ 

றின்‌ இசையின்பம்‌ இவற்றுக்குத்‌ சாகத்‌ 
தக்துகொண்டிருக்கிறது. 
இர்நூற்றாண்டின்‌ இஅதியில்‌ * இர்க்ஷணிய யாத்து 

_ நிகம்‌” என்ற கிறிஸ்‌ தவ காவியதக்தைக்‌ கிருஷ்ண பிள்ளை 
இயற்றினர்‌. இதுவும்‌ செய்யுள்‌ அமைப்‌ 


கிறிஸ்தவ பில்‌ பழைய நெறியை' மேற்கொண்ட து: 
கவிஞர்‌ எச்‌. ஏ: * கம்பரசமாயணச்‌ செய்யுளின்‌ நடையையும்‌ 
கிருஷ்ண அதன்‌ சிறந்த த்துக்‌ ம்‌" அனு 
மிள்ளை -.- சரித்தே இந்நூல்‌ - அமைக்கப்பட்டு 


-ு௨ தென்று. : ஆசிரியர்‌... கூறுகின்‌. றன: 
ஆக்க்க்த்தில்‌ ஜான்‌. பன்யன்‌ இயற்றிய “பில்க்ரிம்ஸ்‌;, ர்‌. 


டு பத்தொன்பதாம்‌ ஆாற்கறூண்டில்‌ இலக்கியம்‌ El 
“ரெஸ்‌' என்ற நூற்பொருகாயே ம்ப இக்‌ 
காவியம்‌. . 


“செய்யுள்‌ கெறியில்‌ பழமையைக்‌ ; கழுவி, தம்‌ காலத்து 
நிகழ்ச்சியை அமைத்துப்‌ பாடிய நூல்‌ பஞ்சலட்சணம்‌ 
என்பது. இதனை இயற்றியவர்‌ வில்லி 
எளிய இனிய யப்ப பிள்ளை. தாது வருஷத்தில்‌ (1876) 
கவிதை நிகழ்ந்‌ த பஞ்சக இன்‌ கொடுமையே இந்‌ 
நூற்‌ பொருள்‌. இந்நூல்‌ பொதுமக்கள்‌ 
விரும்பும்‌ எளிய நடையில்‌ உளளது. நகைச்‌ சுவை மிக 
கது. ஆரலின்‌ அமைப்பிலும்‌ கருத்திலும்‌ ஆசிரியரது 
.இறமை கனகு புலப்படுகிறது. 
பாமர மக்கள்‌ கேட்டு அனுபவித்தற்குரிய ச 
இனிய£ர்‌ த தனைக்கதைகள இக்‌ நூ ற்றாண்டிற்கே தனித்து 
உரியனவாம்‌, தஞ்சையில்‌ அரசுபுரிக்‌, த: மகாராஷ்டிர 
மன்னர்களின்‌ ஆதரவில்‌ இக்கதைகள்‌ 


இீர்த்தனைக்‌ பெருகின. பொதுஜனங்களும்‌ இவை 
கதைகளும்‌ களை மிகவும்‌ பாராட்டி அனுபவித்து 
.கரலக்ஷேபங்‌ வந்தார்கள்‌. கதகாகாலக்ஷேபங்கள்‌ எங்‌ 
களும்‌ கும்‌ நிகழ்ந்தன. இவற்றிற்குரிய நரல்‌ 


களிலே காதுக்கினிய சங்கீதமும்‌, மனது 
துக்கு இனிய புண்ணிய கதையும்‌ ஒன்றாக அமைந்‌ திரும்‌" 
தேன. இந்நெறியில்‌ தோன்‌ நியவற்றுள்‌ சிறப்பாக யாவ 
ரும்‌ அறிந்தது நந்தனார்‌ சரித்திரக்‌ 8ர்த்தனை. இதனை 
. இயற்றியவர்‌ கோபாலகிருஷ்ண பார தயார்‌. டத 
கீர்‌. த்தனைக்‌ கைகளோடு நெருங்கிய தொடர்புடை 
யன 19-ம்‌ நூற்றாண்டின்‌ முற்பகுதியிலும்‌ இடைப்பகுதி... 
யிலும்‌ தோன்றிய நாடகங்கள்‌. இவைகளும்‌ பொது. 


மக்களைக்‌ கருதியே இயற்றப்பட்டன. இவற்றில்‌ சங்கே 
மும்‌ நடிப்பும்‌ மூக்கிய அமிசங்களாய்‌, 


இசையுடன்‌  ' இருந்தன. முதன்‌ முதலில்‌ ஊர்‌ மக்கள்‌ 
அடிய அனைவரும்‌' இரண்டு இருக்தற்குரிய 
காடகங்கள்‌ ,, இடங்களில்‌ நாடகம்‌ நடிக்கப்பெற்ற அ. 

பின்னர்‌ நடிப்புககெனவே நாடக 


அரங்கு ஏற்பட்டது. இவ்வகையான நாடகங்களிற்‌ ' சிறந்‌. 
அன. இராமச்சந்திர கவிராயர்‌ இயற்றிய. சகுந்தலை - நாடக்‌ 


139 இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ . 


மூம்‌, பாரத விலாசமும்‌, ரங்கப்பிள்ளை இயற்றிய அரிச 
சந்திர நாடகமுமாம்‌. தஞ்சையில்‌ வாழ்ந்த கோவிந்தசாமி” 
ராவ்‌. என்பவர்‌ நடிகர்‌ தொகுதிகளை நெறிமுறையே: 
பயிற்றுவித்து, மேல்நாட்டு முறையில்‌ நாடகங்களை. 
நடத்‌ இவந்தனர்‌. இவரே சாவித்திரி நாடகம்‌ முதலிய: 
வற்றை இயற்றினர்‌, 1872-ல்‌ டம்பாச்சாரி விலாச தைக்‌ 
காசி விசுவநாத முதலியார்‌ எழுதினார்‌. இவையே தற்‌ 
கால நாடகங்களுக்கு வழிகாட்டிகள்‌. 


கீர்த்தனை ரூபமாய்‌ அமைந்த நாடகங்களைக்‌ குறித்து: 
மேலே கூறினோம்‌. ஆங்கில அறிவு பெருகப்‌ பெருக, 
மேல்‌ நாட்டு முறைகளில்‌ ஈாடகங்கள்‌ எழுதவும்‌ நடிக்க 
வும்‌ பெற்றன. இவ்வகை நாடகங்களுள்‌ £ீர்த்தனை: 
என்பது பெரும்பாலும்‌ கிடையாது. சம்பாஷணை முறை 
யினாலும்‌, நடிப்புத்‌ திறமையினாலும்‌, கதையின்‌ ரஸத்தி 
னாலும்‌ சங்கீதத்தின்‌ துணையின்‌ நியே சுவைபெறும்படி 
நாடக தைத அமைப்பதே தகுதியெனக்‌ கருதப்பட்டது. 


இம்முறையில்‌ இயற்றப்பட்ட நாடகங்களில்‌. முதன்‌ 
முதல்‌ தோன்றியவை மொழி பயர்ப்புக்களாகும்‌. ஆங்‌: 
லத்தில்‌ ஷேக்ஸ்பியர்‌ எழுதிய வெனிஸ்‌ வர்‌,த்‌தகன்‌ 
என்ற நாடகம்‌ 1872-ல்‌ மொழிபெயர்க்கப்பட்ட து. ஆங்‌ 
கிலக கதை ஒன்றைத்‌ தழுவி மனோன்மணீயம்‌ என்ற 
நாடகத்தைத்‌ தஇருவனந்கை சுந்தரம்பிள்ளை இயற்றினர்‌. : 
இதுமுழுவ தும்‌ ௮கவற்பாவால்‌ அமைந்தது ; நடிப்பதற்‌ 
I . கன்றிப்‌ படிப்பதற்கென்றே எழுதப்பட்‌ 
மனோன்‌ டது. இன்றுவரை வெளிவந்துள்ள 
மணியமும்மிற இலக்கிய நரடகங்களுள்‌ இதுவே: 
தாடு _ முதன்மை பெற்று விளங்குகிறது. ஆங்‌: 
்‌. லெ முறையையும்‌ வடமொழி : முறையை 
யும்‌ பின்பற்றி ரூபாவதி, கலாவதி என்ற நாடகங்கள்‌" 
தோன்றின. இவற்றை இயற்றியவர்‌ வி. கோ. கூரியநாரா 
யண்‌ சாஸ்திரியார்‌. இவற்றில்‌ செய்யுளும்‌ வசனமும்‌ 
கலந்துவந்துள்ளன ; கையர்ண்டுள்ள நடையும்‌ உயரிய 
நடையாகும்‌. நடிக்கும்‌ நோக்கம்‌ ஒன்றையே கொண்டு 
இயற்கையான கடையில்‌ எழுந்த  ஈரட்கங்கள்‌ லீலாவதி 
சுலோசனை முதலியன. இவற்றை இயற்றியவர்‌ பம்மல்‌: 


பத்தொன்பதாம்‌ அற்றாண்டில்‌ இலக்கியம்‌ 133 


சம்பந்த முதலியரா. ஐம்பது நாடகங்களுக்கு மேல்‌ இவர்‌ 
* எழுதியுள்ளார்‌. a ர 

“ இங்கே கூறிய நாடக முதலியன பொது மக்களு 
டைய உகப்பையே முக்கிய நோக்கமாகக்‌ கொண்டன. 
-19-ம்‌ நூற்றாண்டின்‌ இறுதியில்‌ மக்கள்‌ உள்ளத்தில்‌ 
தசய உணர்ச்சி குடி.புகக்தொடங்கியது. இதன்‌ பய 
கக்‌ தமிழ்‌ மொழி ஒரு நூதன சக்தியைப்‌ பெற்றது. 

ட தமிழச செய்யுள்‌ நூதன முறைகளையும்‌ 


“தேய அதன உருவங்களையும்‌ கையாண்டது. 
எழுச்சியால்‌ கவிததுவத்தில்‌ புதிய நோக்கங்களும்‌, 
தோன்றிய புதிய உதவேகங்களும்‌ நிரம்பின. இவற்‌ 
- மதுமலர் ச்‌ ரூல்‌ தமிழ்மொழிக்கு உண்டான நன்மை 


கள்‌ மிகப்‌ பல. தேய. இயக்கத்தில்‌ 
தோன்றிய கவிஞர்களை நாம்‌ (தேசிய கவிகள்‌” எனக . 
கூணுதல்‌ தகும்‌. இத்தொடர்க்குத்‌ தேசாபிமான ததைப்‌ 
பற்றிய பாடல்களை இயற்றியவர்கள்‌ என்று சுருங்கிய 
பொருள்‌ கொள்ளலாகாது. தேசிய இயக்க,த்‌ இன்‌ காரண 
“மாக நாட்டில்‌ நிகழ்ந்த மறுமலர்ச்சியில்‌ தேரன்‌ றிய கவிஞர்‌ 
-கள்‌ என்றே பொருள்‌ கொள்ளவேண்டும்‌. இக்கவிஞர்‌ 
களுள்‌ தலைசிறந்தவர்‌ சுப்பிரமணிய பாரியார்‌. இவ 
ருடைய பாடல்களில்கருகதழகும்‌, ஆற்றலும்‌, எளிமையும்‌, 
இசை நயமும்‌, தொடரின்பமும்‌ ஒருங்கு அமையக்‌ காண்‌ 
“கிறோம்‌. இவர்‌ 20-ம்‌ நூற்றாண்டுக்கு உரியவரே ஆவர்‌. 
இவரவ்வளவு சிறந்த கவிஞர்‌ தமிழ்‌ உலகில்‌ சல நூற்‌ 
-ருண்டுகளாக,த்‌ தோன்‌ றிய இல்லை. ட்ப 


அரசினர்‌ ஆதரவு பற்றியும்‌, பொதுக்‌ கல்வியின்‌ ' 
இயல்பு பற்றியும்‌, இறிஸ்தவ சமயத்தாரின்‌ தூண்டுதல்‌ 
பற்றியும்‌, ஆங்கிலம்‌ முதலிய பிறமொழி உணர்ச்சியின்‌ 
பயன்பற்றியும்‌, வசன நூல்கள்‌ பெருகவேண்டும்‌ என்ற 
கருத்து இந்நூற்றாண்டில்‌ தோன்‌ றுவ 

்‌ தமிழில்‌ வசனம்‌ தாயிற்று. முற்காலத்தில்‌ மணிப்பிர 
உயரிய நிலையைப்‌ வாள நடையில்‌. அமைந்த ஒருசில ஆரல்‌ 
“பெற்றது களும்‌, இலக்கணம்‌, காவியம்‌ முதலிய 
ர ள்‌ வற்றின்‌ உரைகளும்‌, சிலப்பதிகாரம்‌ 
முதலிய காவியங்களில்‌ இடையே பயின்றுள்ள உரை 


134 211”: இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


நடைப்‌ பகு இகனாம்‌ தவிர, வேறு வசனங்கள்‌ இடையா: 
தமிழ்‌ இலக்கிய வளர்ச்சிக்கு வசன நூல்கள்‌ இன்‌ நிய: 
மையர்‌ தன என்ற கருத்து நாளடைவில்‌ வலி பெறலா- 
யிற்று. . இராமாயணமும்‌ மகாபாரதமும்‌: வசன த்தில்‌ 
தோன்றின. கந்தசாமிப்‌ புலவர்‌ 1822-ல்‌ தரும நூல்‌: 
என்ற சட்ட நூல்‌ ஒன்றை எழுத வெளியிட்டனர்‌. 
தாண்டவராய முதலியார்‌ பஞ்சதந்திர த்தையும்‌, .-கதா 
சிந்தாமணியையும்‌ இயற்றினர்‌. அரிச்சந்திரன்‌ கதை, 
நளன்‌ கதை முதலிய பல பழங்காலக்‌ கதைகளும்‌ 
அசசில்‌ வெளிவந்தன. 


“ வசன நூல்களில்‌ கதைகளே முதன்முதலில்‌ மக்‌. 
களை வூகரித்தன. இக்கதைகளுள்‌ முக்கியமானது 
பிரதாப முதலியார்‌ சரித்திரம்‌ என்ற அற்புத சம்பவக்‌ 
கதை. இவ்வகைக்‌ கதையை ரொமான்ஸ்‌ (Romance): 
என்று. ஆங்கிலத்தில்‌ கூறுவர்‌. இதனை இயற்றியவர்‌ 
மாயூரம்‌ வேதநாயகம்‌ பிள்ளை. இதன பின்னர்‌ கமலாம்‌ 

i த்‌ பாள்‌ சரித்திரமும்‌, பத்மாவதி சரித்திர 


அற்புத ' மும்‌ தோன்‌ நின. இவற்றின்‌ ஆசிரியர்‌ 
கதையும்‌ கள்‌ முறையே ராஜம்‌ ஐயரும்‌, மாதவை: 
காவலும்‌: '' “யரும்‌ ஆவார்கள்‌. இவை - இரண்டும்‌. 


இயற்கை வாழ்க்கைக்‌ கதைகள்‌, இவ்‌ 
வகைக்‌ கதைகளை காவல்‌ (Novel) என்று ஆங்கில த தில்‌: 
கூறுவர்‌. 


ஒறு கதைகளும்‌, கட்டுரைகளும்‌ அருகிக்‌ கர்ண்ம்பம்‌. 
டன. ஐஜனவிநோதினி, விவேக சிந்தாமணி முதலிய: 
பத்திரிகைகளில்‌ இவ்வகை வசனங்கள்‌ வெளிவந்தன: 


. மீ9ம்‌.. நூற்றாண்டின்‌ முக்கிய சிருஷ்டி என்று 
சொல்லத்‌ தகுவது பத்திரிகை-உலகம்‌, முதன்மு;தலில்‌' 
மக்களுடைய கல்வி அறிவு பெருகவேண்டும்‌ என்ற 
கருதகதோடு .. .இப்ப,ததிரிகைகள்‌' தொடங்கப்பட்டன. 
இடையிடையே . இலக்கியம்‌, .ம.தம்‌ மு,தலியவ.ற்றைப்பற்‌: 
திய வாதப்‌ பிரஇவா;தங்களும்‌ கண்டனங்களும்‌ இவற்‌: 
தில்‌ வெளியிடப்பட்டன. முதன்முதல்‌ தோன்றிய பத்‌. 
இரிகைகளுள்‌ முக்கியமானது இனவர்‌ததமானி யாகும்‌; 


பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டில்‌ இலக்கியம்‌ 1385 


இது. சென்னையிலிருந்து. 1856-ல்‌ வாரப்‌. பத்‌ இரிகையாக 
கொனினக்களு. , சென்னக்‌ கல்வி இலாகாவிலிருக்து 
1870-ல்‌ ஜனவிகோதினி என்னும்‌ பத்‌ 
பத்திரிகைகளின்‌ இரிகை பிரசுரிக்கப்பட்டது. மாதப்‌ பத 
அரிய சேவை. இரிகைகளுள்‌ இதுதான்‌ முதலாவது 
- தோன்றியது. பின்பு, செய்இப்பக்‌.இரிகை 
யாகிய “சுதேசமித்திரன்‌ 1882-ல்‌ கொடங்கப்பெற்றது. 
செய்திப்‌ பத்திரிகைகள்‌ நாளடைவில்‌ பிரபலமடைக்‌ தன. 
தேசியஉணர்சசி, நாட்டில்‌ பெருகப்பெருக, இச்‌ செய்தப்‌ 
பத்திரிகைகள்‌ மிகவாகப்‌ பெருகின. போயர்‌ யுத்தம்‌, 
வங்காளப்‌ பிரிவினை, தேசிய இயக்கம்‌, ருஷிய- ஜப்பானிய 
யுத்தம்‌, ஐரோப்பிய மகா யுத்தம்‌, மகாத்மா காந்தியின்‌ 
தேசியக்‌ களர்ச்சி,௮கன்‌ விளைவு: இவைகளெல்லாம்‌ பத்‌ 
இரிகைகளைப்‌ பொதுமக்கள்‌ நாடிப்‌ படிக்கும்படி செய்‌ 
தன. 


ஜனவிகோதுனி முதலிய மாதப்‌ பத்திரிகைகளில்‌ 
வெளிவக்‌ தவற்றுள்‌ முக்கியமானவை மொழிபெயர்ப்புக்‌ 
களும்‌ விஞ்ஞான சாஸ்‌இர விஷயங்களும்‌. மொழிபெயர்ப்‌ 
புக்களால்‌ பிறமொழி ஆவலும்‌ உணர்ச்சியும்‌ ஈம்மிடையே 
மிகுந்தன. விஞ்ஞான சாஸ்‌ திர விஷயங்களால்‌ உண்மை 


யான அறிவை நாம்‌ அடைவதற்கு முடிந்தது. 
19-ம்‌ நூற்றாண்டில்‌ வேறொரு துறையிலும்‌ முயற்சி 
தொடங்கப்‌ பெற்றது. தமிழ்‌ மொழியில்‌ முதலாவ, தாக 
(1782) அகராதி இயற்றியவர்‌ வீரமா முனிவர்‌. இது பெரும்‌ 
பாலும்‌ நிகண்டுகளை அகரா திரூப,த்‌ தில்‌ அமைத்திட டகதே 
யாகும்‌. இதனை விரிவுபடுத்தி 1842-ல்‌ யாழ்ப்பாண ௮௧ . 
ராதி இயற்றப்பட்டது. ஆனால்‌ இந்த அகராதியில்‌ வட 
மொழி . அகராதிகளினின னம்‌ சொற்கள்‌ மிகுதியாகச்‌ 
சேர்க்கப்பட்டுள்ளன. . இவை இரண்டி 
அகராதிகள்‌ லும்‌ அங்கங்கே வழங்கும்‌ வழக்குச்‌ 
சொற்கள்‌ சேர்க்கப்படவில்லை,. வழக்கு த்‌ 
தொடர்களும்‌ இவற்றிலே காணக்கிடையா. சொற்களின்‌ 
பொருளும்‌ திட்டமாக வரையறுக்கப்படவில்லை. 1830-ல்‌ 
ராட்லர்‌ என்பவர்‌ தொடங்கிய தமிழ்‌- ஆங்கில அகராதி 
யில்தான்‌ வழக்குச்‌ சொற்கள்‌, வழக்குத்‌. தொடர்கள்‌, 


1786 --.. . இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


பொருள்‌ வரையறை முதலியவை தஇட்டமாக அமைக்‌ 

துள்ளன. இம்முறையில்‌ இன்னும்‌ சிறந்த அகராதி 
வின்ஸ்லோ என்பவர்‌ இயற்றிய “தமிழ்‌-ஆங்கில அகராதி 
யாகும்‌. இது 1862-ல்‌ வெளிவந்தது. 


இவ்வாறு. 19-ம்‌ நூற்றாண்டில்‌ நிகழ்ந்த பெரு 
முயற்சிகளே தற்காலத்தில்‌ பல துறைகளிலும்‌ நமது 
அறிவு விருததயடைந்து இலக்கியம்‌ பெருகுவதற்குக 


காரணமாயுளளன. 


கணகட 


நூதன ஆங்கிலப்‌. பேரகராதி* 


1929, எப்பிரல்‌ மாதம்‌ 79-ந்‌ தேதி ஆங்கல மொழி 
வழங்கும்‌ உலகனைத்தும்‌ பாராட்டுதற்குரிய ஒரு பெரு 
கரளாகும்‌. 'மொழி- ஆரல்‌ ஆராய்ச்சிவல்ல அறிஞர்கள்‌ 
அனைவரும்‌ இம்‌ மங்கள இனத்தைப்‌ பொன்னே போற்‌ 
போற்றுவர்‌. இந்தத்‌ இருகாளன்று ஆகஸ்பர்ட்‌ ஆங்‌ 
கில அகராதியின்‌ இறுதிப்பகுதி வக்பு 
கின்றது. 

1838-ல்‌ அணை கூலாக த்‌ லக்ஸ்‌ இப்பேரகராதி 
1884 ஏப்பிரல்‌ மாதம்‌ பிரசுரமாகத்‌ தலைப்பட்டது. 
அக்காலம்‌ முதல்‌ 48-வருஷங்களாக இதன்‌ பகுதிகள்‌ 
வெளிவந்துகொண்டே யிருக்கின்றன. 1897-ம்‌ வருஷக்‌ 
தில்‌ அகரா தியின்‌ “வயிர விழா” (மய 
' தொடக்கமும்‌ ௦1 கொண்டாடினர்‌. அப்பொழுது 
முடிவும்‌ விக்டோரியா மகாராணியாருக்கு இவ 
அரிய சொற்‌ கருவூலம்‌ உரிமையாக்கப்‌ 
'பெற்றது. .உரிமை உரையிலே : அம்ம! இது முற்றுணறு 
தில்கூடுமாயின்‌ பெரிதும்‌ இறந்த தொரு செயலாக அமை, 
யும்‌? எனப்‌ பொருள்படும்‌ ஷேக்ஸ்பியரது ஈன்மொழி 
- வரையப்பெற லாயிற்று. பெருமையிற்‌ சிறந்த்‌ இவ்‌ 
அரிய நூல்‌ இன்று இனிது முற்றி ஜியார்ஜ்‌ ரத்து 
. இருக்கரங்களில்‌ அளிக்கப்‌ பெறுகின்றது. 

இப்பெரு நூல்‌ காலகஇயில்‌ பற்பல கோலம்‌ சமைந்து 
“சொற்கள்‌ ஈடனஞ்‌ செய்யும்‌ அரங்கமாக விளங்குகின்‌ றது. 
நாள்தோறும்‌ பல துறைகளிற்‌ புதிதுபுஇதாகத்‌ தோன்‌ 


* 1929 ஏப்ரல்‌ மாதத்தில்‌ எழு இ வெளியிட்டது. 


188 இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


றிக்கொண்டிருக்கும்‌ சொற்களின்‌ பிறப்பகமாகவும்‌ இகழ்‌: 
கின்றது. இங்ஙனமாதலின்‌, 44- ஆண்டுகளாகப்‌ பகுதி: 
"பகுதியாக இது வெளியாகிக்கொண்டிருக்தது என்பதில்‌ 
சிறிதும்‌ வியப்பதற்கில்லை. மக்களின்‌ 
சொற்களின்‌ ஆயுளில்‌ இக்காலம்‌ நீண்டதாக த்தோன்‌ 
அரங்கு தினும்‌, ஒரு மொழியின்‌ ஆயுளை நோக்கு, 
i மிடத்து மிசச்சிரியகொரு காலம்‌ என்றே 
இதனைக்‌ கொள்ளல்வேண்டும்‌. எனவே, மிக நீண்டதா 
கக்‌ கருதும்‌ காலக்கழிவை ஒரு பொருட்டாக எண்ணா து 
எல்லா வகையானும்‌ நிறைவுடையதாய்‌ நூல்‌ முற்ற: 
வேண்டும்‌ என்பதொன்றே மனங்கொள்ளுதற்கு உரியது. 
நூலின்‌ நிறைவினை வேண்டி அனுபந்தம்‌ ஒன்று வெளி" 
யிடப்பெறும்‌. இதன்கண்‌ அதுபாலிய தசையிலுள்ள்‌ 
சொற்களும்‌ இடம்‌ பெறுவனவாகும்‌. இவ்‌ அனுபந்தம்‌ 
ஆங்கி அகராதிப்‌ பகுதிகள்‌ அனை த்தையும்‌ பெற்றுக்‌. 
கொண்டோர்க்கு இறுதியில்‌ அளிக்கும்‌ .இனிய விரும்‌: 
தாகும்‌ என்பது கூறவேண்டா. 
 மொழிநூற்‌. கழகத்தின்‌ உறுப்பினர்களும்‌ ௮தனை௫௪ 
சார்ந்த உபகார .சலர்களுமே அகராதிக்குரிய விஷயம்‌. 
கப்‌ பெரும்பாலும்‌. உதவியவர்களாவர்‌. இங்ஙனம்‌- 
. .. உதவப்பெற்ற விஷயங்களையெல்லாம்‌- 
உழைப்பும்‌ ' அகராதி முறையில்‌ தொகுத்து ஒழுங்கு. 
செலவும்‌ படுத் தற்கும்‌ பிரசுரஞ்‌. செய்தற்குமாக. 
: . . லட்சம்பவுன்கள்‌ செலவாயிருக்கன றன: 
இப்பெருஞ்‌ செலவை ஆக்ஸ்பர்ட்‌ சர்வகலா சங்க த்‌.இனர்‌- 
பொறுத்து வந்தனர்‌. 7905-ம்‌ ஆண்டில்‌ பொற்கொல்லர்‌ 
கழக த்இனர்‌ அகராதியின்‌ ஆறாவது பகுதிச்‌ செலவிற்கு, 
5,000 பவுன்‌ உதவினார்கள்‌. ட 
இவ்‌ அகராதியின்‌ சரிதம்‌ முழுவதும்‌ இடைவிடா த. 
உழைப்பினாலும்‌ சலிப்பறியாத மனவொருமையாலும்‌ 
கிரம்பியிரும்‌த து. இதன்‌ பொருட்டுத்‌ தம்மையே தத்தம்‌. 
செய்து முயன்று வந்தவர்‌ ஒருவர்‌ இருவரல்லர்‌, பல 
அறிஞர்கள்‌ தங்கள்‌ ஆயுள்‌-கால த்தையும்‌ ஆத்ம சக்‌.இ: 
யையும்‌ இவ்‌. அகராதி ஒன்றற்கே. உரிமையாக்கினர்‌. 
அகராதியின்‌ சரிதம்‌ ௮தில்‌ வெகு காலமாய்‌ உழைத்து: ' 
வந்த ஒருவரால்‌. ஒருவாறு. * டைம்ஸ்‌” பத்திரிகையில்‌ 


தாதன ஆங்கிலப்‌ பேரகராதி 139 


சென்ற மே மாதம்‌ வெளியிடப்பட்டது. அவர்‌ எழுதுங்‌ 
காலத்தில்‌ அகராதி விரைவில்‌: முற்றுப்பெறும்‌ * தரு. 
வாயில்‌ இருந்தது. இன்று பல வருஷ காலமாகச்‌ செயது 
வந்த உழைப்பின்‌ பலன்‌ முழுதுங்‌ ' க்ஷ வல்‌! 
முற்றுப்‌ பெறுகின்றது. 


உலகிலுள்ள அகரா திகளி லெல்லாம்‌. தலைசிறந்து 
விளங்கும்‌ இந்நூலின்‌ அச்சுப்பிரசுரம்‌ 1884-ம்‌ ஆண்டில்‌ 
தொடங்கிய போதலும்‌, 1879-ம்‌ ஆண்டிலேயே டர்க்டர்‌ 
ஜே. ௭. எச. மர்ரே என்னும்‌ நிபுணர்‌ இவ்வேலையை 
ஆரம்பித்தனர்‌ என்று கூறுவர்‌. ஆனால்‌, உண்மையை 
கோககுமிடத்து. 1868-ம்‌ வருஷம்‌,. ஜனுவரி மீ 7-ம்‌. தேதி 
யன்று அகராதி அச்சு வேலை தொடங்கப்பெற்றது எனக்‌ 
கூறல்‌ வேண்டும்‌. இத்‌ தேதியில்‌ டீன்‌ ட்ரேஞ்ச்‌ என்ப 
வாது முன்னிலையில்‌ சம்பூரணமான ரதன அகராதி 
இயற்றப்படல்‌ வேண்டுமென மொழி நூற்‌ கழகம்‌ இர்‌ 
மானிததது. இத்‌ தீர்மான காலத்திலிருந்து இப்பொழுது: 
70-வருஷங்கள்‌ ' ஆகின்றன. நூல்‌ இனிது நிறை வேறு 
வதற்குமுன்‌. இடையூறுகள்‌ பல காலக தியில்‌ விளைம்‌ தன. 
'டாகடர்‌' மர்ரே, நூலின்‌ தொடக்கத்தில்‌ ப இப்பாசிரி' 
யராய்‌ இருந்த கோலரிட்ஜ: என்ற. இருவரையும்‌ இழக்க 
நேரிட்டது. 1858-ம்‌ ஆண்டில்‌ அகரா இன்ன வடிவிலே 
முடிவாக உருப்பெற்றுப்‌ பரிணமிக்கும்‌ என ஒருவராலும்‌ 
எண்ணுதற்கு அரியதா யிருந்தது. பிரகிருதி விசிக 
_ இரங்கள்‌ காள்‌ தோறும்‌ கண்டுபிடிக்கப்‌: 

அகராதியின்‌ பட்டுவந்தன ; எத்தனையோ யுத்தங்கள்‌ 
வரலாறு குறுக்கட்டன ; யந்திர விசேடங்கள்‌ 
தான்‌ நிககொண்டே யிருந்தன. இவை: 

களைக கனவிலும்‌ நினை த.தறியா,த காலத்தில்‌ அகராதி 
இன்ன அளவாக அமையும்‌ என்று கொண்ட கருத்து 
உண்மையினின்றும்‌ எதீதுணை வழுவியிருக்க வேண்டு 
மென்பது கூறவும்‌ வேண்டுமா ? கோலரிட்ஜ்‌ இரண்டு 
வருஷகால,த தில்‌ அகரா இயின முதற்பகுதியை நிச்சய 
மாய்‌ வெளியிடக்கூடும்‌ என்று: எண்ணியிருக்தனர்‌. 
அன்றியும்‌ அகராதஇச்‌ சொற்கள்‌ : முழுமைக்கும்‌. 60,000 
கடிதத்‌ துண்டுகள்‌ வைப்பதற்குத்‌ தக்க அறைப்‌ பெட்டி 


ம40 இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


ஒன்று போதும்‌ என நினைத்து அவ்வாறே ஒருபெட்டியும்‌ 
அமைத்து வைத்திருந்தனர்‌. , 
பின்னர்‌, மிகச்‌ சுருங்கிய சொல்லளவுள்ள ஓரெழு,த்‌ 
இற்கே அவ்வகைப்‌ பெட்டி ஒன்று வேண்டியதா யிருந்‌ 
அது. 1661-ம்‌ வருஷத்தில்‌ கோலரிட்ஜ்‌ மரணமாயினர்‌. 
அவரோடு உழைத்து வந்த பர்னிவல்‌. என்பவரிடம்‌ 
அகராதி வேலைப்‌ பொறுப்பு முழுவதும்‌ சார்ந்துவிட்டது. 
இவர்‌ சொற்கள்‌ இரட்டுவதிலும்‌ கைம்மாறு கருதாது 
உழைப்பதற்குத்‌ தக்க உதவிப்‌ பதிப்பாசிரியர்களை த்‌ 
தெரிந்து கூட்டுவதிலும்‌ பெரிதும்‌ முயன்று வந்தனர்‌. 
பின்‌ சில காலமாக அகராதியைக்‌ குறித்து யாதொன்றும்‌ 
கெட்கப்படவில்லை. டாக்டர்‌ மர்ரே பதிப்பாசிரியராக 
அமர்ந்த பின்னரே அகராதியின்‌ பெயர்‌ மறுபடியும்‌ 
'தெர்னிக்கலாயிற்று. அவரது நிரம்பிய கல்வியறிவும்‌ 
பிறபிற தகுஇகளும்‌ பெரிதும்‌ அனுகூல காரணங்களாய்‌ 
அமைந்தன. அவர்‌ இவ்வேலையை மேற்கொண்ட 
காலத்தே, அகராதி இப்போது முடிவர்க வெளி 
வந்திருக்கும்‌ அளவில்‌ சரி நேர்பாதியிலே முற்றக்கூடும்‌ 
எனக்‌ கருதப்பட்டது. ஆனால்‌, நூல்‌ பெரிதும்‌ விரிந்து 
விடவுங்கூடும்‌ என்றெண்ணி அதற்குத்‌ தக்க ஏற்பாடு 
களும்‌ செய்யப்பட்டி ரக்‌. தன. 
7999-ம்‌ வருஷத்தில்‌ அகராதி பிரசுரத்இற்குத்‌ தயா 
ராகிவிட்ட தென்றும்‌, 40-பக்கங்கள்‌ அச்சில்‌ உள்ளன 
என்றும்‌ டாக்டர்‌ மர்ரே பகிரங்கப்‌ படுத்தினர்‌. இதன்‌ 
பின்‌ இரண்டு வருஷம்‌ கழித்து அகராதி 
அகராதியின்‌ யின்‌ முதல்பகுதி வெளியிடப்‌ பெற்றது. 
அளவு பன்னிரண்டு வருஷ காலத்தில்‌ அகராதி 
ந "யின்‌ பிரசுரம்‌ முடியக்‌ கூடும்‌ என 
பாக்டர்‌ தாமே எண்ணியிருந்தனர்‌. ஆனால்‌, அகராதி 
ஒருவரது மதிப்பிற்கும்‌ அடங்காது பெருக வளர்ந்து 
கொண்டே வந்தது. £ நச்‌” என்ற ஒரு சொல்லின்‌ பல 
வேறு பொருள்களைத்‌. இருப்‌இகரமாக. முறைப்படுத்தி 
அமைப்பதற்கு நாற்பது மணி நேரம்‌ செனறதாம்‌. இச 
சொல்லுக்கு 51 தனிப்‌ பொருள்கள்‌. இருந்‌ தன ; இதனடி 
யாக - “$8 ஸம்‌” முதலிய 88 சொற்றொடர்கள்‌ வழக்கில்‌ 
அமைந்துள்ளனவாகல்‌ காணப்பட்டன. இச்சொல்லைக்‌ 


நூதன ஆங்கிலப்‌ பேரகராதி 141 


காட்டினும்‌ மிகக்‌ கடினமானது .௮கராதியில்‌ இல்லை: 
என்று டாக்டர்‌ மர்ரே. கருதினர்‌. வெப்ஸ்டர்‌ அகராதி: 
யில்‌ இச்‌ சொல்லின்‌ பொருள்‌ இரண்டு: பது இக்குமேல்‌. 
காணப்படுகிறது. வெளிவக்திருக்கும்‌ ஆங்கிலப்‌ பேரக. 
சாதியில்‌ 18-பக்கங்களுூககு மேலாக இச்சொல்லின்‌. 
பொருள்‌ ஈடைபெறுகன்றது; மூக்கியமான பொருட்‌, 
பகுதியின்‌ அளவு 164 ஆகும்‌. இவ்‌ உதாரணத்தால்‌ 
அகராதியின்‌ விரிவும்‌ முயற்சியின்‌ . கடுமையும்‌ அருமை 
யும்‌ ஒருவாறு விளங்கலாம்‌. ஒரு சிறிய சொல்லின்‌ 
பொருளால்‌ அகராதியின்‌, வேலை எவ்வளவு அடைபடும்‌ 
என்பதும்‌ எளிதில்‌ புலனாகின்றது. 
பிரசுரததிறகு அகராதி தயாராகி முடிக்கபொழுது. 
மொழி நூற்‌ கழகம்‌ எடுத்துவந்து. உழைப்பு நின்று விட்‌ 
டது. எனினும்‌, பிரசுரம்‌ முற்றும்‌ அளவும்‌ ௮க்‌ அகம்‌! 
காட்டி வந்த ஆதரவு. அளவிடுந்‌தர கத தன்று. 1928-ம்‌ 
வருஷம்‌ ஜனவரி மாதம்‌ 18-ம்‌ தேதி கூடிய அக்கறைக்‌ 
கூட்டத்தில்‌ அடியிற்‌ கண்ட விவர தை அனியன்ஸ்‌: 
என்பவர்‌ தெரிவித்தனர்‌. 
1858-ம்‌ வருஷம்‌ ஜனவரி மீ 7-ம்‌ தேதி நிகழ்ந்த: 
கூட்டத்தில்‌ முன்‌ உத்கேசி.த்தபடி அகராதி அனுபந்தம்‌- 
ஒன்னு வெளியிடுவதற்கு மாறாக, இக்‌ கழக க்தின்‌ சார்பில்‌ 
*நூகுன ஆங்கிலப்‌ பேரகராதி” இயற்றி வெளியிட. 
வேண்டும்‌ என்று தீர்மானிககப்பட்டது. இத்‌ தீர்மான 
காலத்திற்கு 70 ஆண்டுகளின்‌ பின்னர்‌, 1928-ம்‌ வருஷம்‌: 
ஜனவரி மீ 5-ம்‌ தேதியன று, ஆங்கிலப்‌ பேரகரா இயின்‌' 
"இறுதிப்பகுதி ௮சசுக்கூடத் திற்கு அனுப்பப்பட்ட து... 
கிளாரென்டன பிரஸ்‌ அதிகாரிகளின்‌ ஆதரவில்‌ டாக்டர்‌” 
மர்ரே பதிப்பாசிரியசாக இருந்த ஐம்பதாவது வருஷத்‌ 
இல்‌ இப்‌ பேரகராதி முற்றுப்‌ பெறுவதாயிற்று. 
இப்‌: பேரகராதியின்‌ பதிப்பாசிரியர்களுக்கு உதவி: 
யாளர்கள்‌ செய்து வந்த நனமுயற்கியே பெரிதும்‌ துணை 
நின்று பயன்புரிந்துவந்தது. . .டி.ரெஞ்சு- 
ம ்லாகம்கம்‌ என்னும்‌ அறிஞர்‌ 76 உதவியாளர்களை த்‌ 
திரட்டினர்‌. அக்நிய நாடுகள்‌ பல 
வற்றினின்றும்‌ உதவியாளர்கள்‌ பலர்‌ துணைபுரிந்‌ கார்கள்‌. 
பிரிட்டிஷ்‌ தீவுகளில்‌ மா,த்‌திரம்‌ அங்கங்கேயுள்ள 'முக்கிய- 


149 இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


நகரங்கள்‌ ஒவ்வொன்றிலும்‌ உதவியாசிரியர்கள்‌ பற்பலர்‌ 
இருந்து அகராதி வேலையில்‌ முயன்று வந்தனர்‌. இம்‌ 
முறையில்‌ கணக்கற்ற கடி.கக்கட்டுகள்‌ பதிப்பாசிரியர்‌ 
களுக்குப்‌ பல இடங்களினின்றும்‌ வந்‌ துகொண்டேயிருக்‌ 
தன. இவற்றுள்‌ ஒன்று மாத்திரமே தவறிவிட்டது. 
இதில்‌ 8” என்று தொடங்கும்‌ பகுதி அடங்கியிருந்‌ 
தது. அயர்லந்து தேசத்துக்கு இக்தக்கட்டு போயிருப்‌. 
பதாகத்‌ தெரிந்து, அங்கு முயன்று நோக்கிய தில்‌, கடி. தங்‌ 
கள்‌ அனைத்தும்‌ தீயெரிப்பதற்குப்‌ பயன்பட்டொழிந்தன 
ன்று. அறியவரலாயிற்று. இதைத்‌ தவிர, வேறு இரண்‌ 
டொரு நஷ்டங்களும்‌ நேர்ந்தன. ஆனால்‌, இவைகள்‌ 
அத்துணை கவனிக்கத்தக்கன அல்ல. 
அச்சுத்‌ திருத்‌ தமும்‌ (ஐர௦௦நீ-ரசயபஙஏ) அகராதியில்‌ 
நியமனம்‌ பெறாத மற்றையோர்களே பெரும்பாலும்‌. 
செய்துவந்தனர்‌. 
அகராதியின்‌ பதிப்பாசிரியர்களில்‌ கோலரிட்ஜ, 
பர்னிவல்‌ என்ற இருவரையும்‌ குறித்து முன்னரே கூறி 
னோம்‌. ஸர்‌ ஜேம்ஸ்‌ மர்ரே 1916-ம்‌ ஆண்‌ 
பதிப்பாசிரியர்‌ டில்‌ மரண மடைந்தனர்‌. இவரது காலத்‌ 
கள்‌ தில்‌ அகராதியில்‌ நேர்பாதி இயற்றி 
முடிந்தது. டாக்டர்‌ ஹென்றி பிராட்லி ' 
எட்டு எழுத்துக்களின்‌ சொற்பகு தியை ஆராய்ந்து 
வெளியிட்டனர்‌. டாக்டர்‌ கரெய்கி மூன்று எழுத்துக்‌ 
. களின்‌ சொற்‌ பகுதிகளைப்‌ பதிப்பிடுவ தில்‌ உதவி செய்து 
வந்து, பின்‌ தாமாகவே ஆது அல்லது எழு எழுத்துக்‌ 
களின்‌ சொற்களை வெளியிட்டனர்‌. மிஸ்டர்‌ ஸி. ட. - 
அனியன்ஸ்‌ 7895-ம்‌ ஆண்டில்‌ அகராதியின்‌ பதிப்புக்‌ 
கழகத்தில்‌ சேர்ந்து: மர்ரேயுடனும்‌ பிராட்லியுடனும்‌ . 
தொழில்‌ புரிந்து வந்தனர்‌. பின்‌ இவரே நூலின்‌ பல 
பகுதிகளை இயற்றி வெளியிட்டனர்‌. 
இப்‌ பெரு நூலைப்‌ பிரசுரித்து வந்த முறை பெரிதும்‌, 
போற்றத்தக்கது: .. அங்கங்கே படைபோல்‌ இரண்டு. 
கட்டு வேலை செய்து வந்த உதவியாளர்கள்‌. 
பிரசுர முறை .. அளவொத்து அமைந்த. கடி தத துண்டு 
ம ஆந்குஷல்‌ களிலே சொற்பிரயோகங்களைக்‌ குறித்து 
அனுப்புவர்‌. . பதிப்புக்கழக,த்தைச்‌ சார்ந்த. பல அறிஞர்‌ 


சு 


நூதன ஆங்கிலப்‌ பேரகராதி 145 


கள்‌ இக்‌ கடிதத்‌ துண்டுகளை மூழைப்படுத்த. ஒப்பு 
"நோக்கி ஆராய்ந்து தொகுத்து வைப்பார்கள்‌. இவ்வித 
ஆராய்ச்சிக்கு எத்தனையோ ஆதார நூல்களைச்‌ சோதிக்‌ 


கும்படி நேரிடும்‌. பின்னர்‌ சொல்லும்‌ பொருளுமாகத்‌ 


"தெளிவுபடுத்தி எழுதப்பெற்றுப்‌ பதிப்பாசிரியர்ககுமுன 
வருவதாகும்‌. இதன பின்னர்‌; அங்கீகாரம்‌, பரியாலோ 
சனை, அர்த்த நிச்சயம்‌ முதலியன நிகழும்‌, முடிவில்‌ 


அச்சிடுகலும்‌ அச்சுத்‌ இருத்தமும்‌ கடைபெறும்‌. இவ 


வகை வேலை முறையில்‌ இருந்து வந்த உழைப்பும்‌ அல்‌ 
லற்பாடும்‌ சொல்லும்‌ தர த்‌;தன அல்ல. 


எவ்வகையால்‌ நோக்கினும்‌ தலைசிறந்து விளங்கும்‌ 


இந்‌.நாகன ஆங்கிலப்‌ பேரகரா இயின்‌ கண்ணே 24,14,825 


சொற்களும்‌ 5,00,000 சொற்பொருள்‌ 


ஆங்கில மொழி இலக்கணங்களும்‌, 18,27, 204 சொற்‌ 
மின்‌ கருவூலம்‌ பிரயோகங்களும்‌ உள்ளன, 12 நூற்‌ 


ருண்டுகளாக நிகழ்ந்த சொற்களின்‌ சரி 
கும்‌ ஆராயப்பெற்றுள்ளன. £5' என்ற எழுத்துப்‌ 
பகுதஇுயே மிகப்‌ பெரிய பகுதியாகும்‌. இதில்‌ 57,428 


சொற்கள்‌ உள்ளன. ££,” 2” என்ற மூன்று எழுத 
.அச்களும்‌ சேர்ந்த பகுதியில்‌ 4,746 சொற்கள்‌ உள்ளன. 


கல்வி அறிவிலும்‌ நாகரிகத்திலும்‌ மூ.இர்ந்து விளங்‌ 


“கும்‌ ஒரு நாட்டிலுள்ளார்‌ தங்கள்‌ மொழிச்‌ செல்வ ததை. 


ஒரே சந்தையாய்‌ அரிதின்‌ முயன்று 


-மொழிபேணும்‌ போற்றவேண்டும்‌ "முறையினை . இந்த 
முறை. . அகராதியின்‌. சரிதம்‌ நன்கு. விளக்கு. 


கின்றது. 


14 


தமிழ்‌ அகராதி 


அகராதி எனறால்‌ என்னவென்று இப்போது எல்‌: 
லாருக்கும்‌ தெரியும்‌. சிறுவாகள்கூட எழுத்துப்‌ போட்டி 
முதலியவற்றிற்கு விடை எழுதுவதற்காக ஏதேனும்‌ ஓர்‌- 
அகராதியை எடுத்து வைத்துக்கொண்டு ஒரு மூலையைத்‌ 
தேடிப்பிடித்து, உட்கார்ந்து பார்க்கிறார்கள்‌. - அகராதி: 
வைத்திருப்பவனும்‌ இக்குழக்தைகளால்‌- 


தமிழருக்கு , பெரும்பாடு படுகிறான்‌. அவனை :மாமச,. 
அகராதி மாமா' என்னு ஆசைப்‌ பெயரிட்‌. 
புதிது டழைத்து அகராதிப்‌ புஸ்தகத்தை எப்‌: 


படியாவது வாங்கிக்‌ கொண்டுபோய்‌ 
வைத்திருந்து பலகரள்‌ கழித்து இதழ்‌ இதழாகக்‌ இழிந்த. 
நிலைமையில்‌ கொண்டுவம்‌ து இரும்பக்‌ கொடுக்கிறார்கள்‌ ; 
அதுவும்‌ கொடுப்ப தாயிரும்‌,தால்‌_— கொடுக்கக்கூடிய நிலை: 
மையில்‌ இருக்‌ தரல்‌. இவ்வா னு சிறு குழக்தைகளிலிருந்‌ து- 
பெரிய மனிதர்கள்வரை இப்பொழுது மிக்க ஆசையோடு: 
போற்றி வருகிற அகராதி சுமார்‌ 200 ஆண்டுகளுக்கு. 
முன்னால்‌ தமிழில்‌ ஏற்படவில்லை என்பது நம்மில்‌ பல: 
ருக்கு ஆச்சரியத்தை உண்டுபண்ணலாம்‌. ; 


முதன்‌ முதலில்‌ தமிழில்‌ அகராதியை இயற்றியவர்‌ : 
இத்தாலி தேசத்திலிருந்து ஈமது காட்டுக்கு வந்து 
கிறிஸ்து சமயத்தைப்‌ பரப்புவதற்குப்‌ பெரு முயற்சிகள்‌ 
செய்த ஒரு பாதிரியார்‌. அவர்‌ பெயர்‌ கான்ஸ்டன்ஷியுஸ்‌- 


க்கு 
சென்னை அகில இகந்‌.தய ரேடியோவில்‌ 1988 ெப்ட்ம்பர்‌ மாதம்‌- 
5-ஆம்‌ சே.தயன்று செய்த பிரசங்கம்‌. 


தமிழ்‌ அகராதி. 145 


பெஸ்கி எனபது. ஆனால்‌, ஈமது காட்டில்‌ ௮வரை-வீரமா 
. முனிவர்‌ என்று வழங்கிவந்தார்கள்‌. 

முதன்‌ முதலில்‌ அவர்‌ சன்னியாசி போலக்‌ காஷாயம்‌ 
அகராதி கரித்து இங்கே வாழ்ந்துவந்தார்‌. 
இயற்றியவர்‌ தமிழ்‌ மொழியிலே கிறிஸ்து சமயம்பற்றி 
வீரமா முனிவர்‌ இலக்கியச சுவையுள்ள சிறந்த நூல்களை 
இயற்றி அவற்றின்‌ மூலமாகத்‌ தமிழ்‌ 

மக்களைத்‌ தமது சமயத்திலே சேர்ப்பிக்க எண்ணினர்‌. 
அம்‌ நோக்கத்தைக்‌ கொண்டு தமிழ்மொழியை நன்கு 
பயின்று இலக்கணங்களையும்‌ ஒருவா ஹு கற்றுப்‌ பண்டித 
ராயினார்‌. நிகண்டுகளை மனப்பாடம்‌ பண்ணி ஞாபக ,த்‌ இல்‌. 
வைப்பது சிரமமாக இருந்ததனாலே அவற்றை அகராதி 
யர்கசசெய்துவிடுவது கலம்‌என்று எண்ணி, சதுரகராதி? 
என்னு வழங்கும்‌ அகராதியை முதன்‌ முதலில்‌ இயற்றி 
னார்‌. இகத அகராதியை இயற்றியது க, பி, 1782-ல்‌. 
வீரமா முனிவர்‌ அகராதி இயற்றுவதற்கு முன்‌ 
தமிழ்‌ மக்களுக்குச்‌ சொற்களின்‌ பொருளை த்‌ தெரிந்து 
கொள்ள வேண்டும்‌ அவசியமே ஏற்படவில்லையா 7 இக்‌ 
கேள்வி எழக்‌ கூடியதே. தமிழ்‌, இலக்கிய சரித்திரதகைக 
எடுத்துக்கொண்டால்‌ இத்தவிதமர்ன 


அகா திக்கு அவசியம்‌ ஏற்படாத காலமே இடை 
முந்திய யாது என்னு சொல்லிவிடலாம்‌. இலக்‌ 
கருவி நூல்‌ கெம்‌ என்று சொன்னாலே, அது சாமா 


னிய மக்கள்‌ பேசும்‌ வழக்கு-மொழியி 
னின்று சிறிதேனும்‌ வேறுபட்ட நடையில்‌ அமைகந்திருக்‌ 
கும்‌ என்பது சொல்லாமலே விளங்கும்‌. ஆகவே இலக்‌ 
கியச சொற்கள்‌ எல்லாம்‌ சாதாரண மக்களுக்குத்‌ தெரிந்‌ 
தவையாய த தான்‌ இருக்கும்‌ என்று கூறமுடியாது. கெரி 
யாத வார்த்தைகளும்‌ அக்கூட்டத்தில்‌ இருககததான்‌ 
வேண்டும்‌. - இவற்றின்‌ பொருளை த்‌ தெரிந்து கொள்‌ 
வதற்கு எவையேனும்‌ நூல்கள்‌ இருந்தனவா ?' 
சொற்பொருள்‌ உணர்த்தும்‌ கருவி நூல்கள்‌ இருக்‌ 
தன என்பதும்‌, அவற்றை : நிகண்டு” என்ற பெயரால்‌ 
இ--70 


146 இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


வழங்கினர்‌ என்பதும்‌ காம்‌ அனைவரும்‌ அறிந்தனவே. 
இப்பெயர்‌ வடமொழிப்பெயராயிற்றே ; 
நிகண்டு தமிழில்‌ இக்‌ கருவிநூலுக்குப்‌ பெயர்‌ 
லவர்‌? இப்படிச சிலர்‌ கேட்கலாம்‌. 
தமிழ்ப்‌ பெயரும்‌ உண்டு. * உரிச்சொற்பனுவல்‌ * என்பது 
அப்பெயர்‌. கெருடான இத்தமிழ்ப்‌ பெயர்‌ நாளடைவில்‌ 
மறைந்துவிட்டது. நிகண்டு என்ற பெயரே தமிழரகி 
நிலைத்துவிட்டது. 
நிகண்டுகள்‌ இருக்கும்போது அகராதி கோன்று 
தற்கு என்ன அவசியம்‌ ஏற்பட்ட த?- -என்று கேட்கலாம. 
இவ இரண்டு வகைப்பட்ட நூல்களும்‌ அமைந்துள்ள 
முறையின்‌ வேறுபாடே தக்ககாரணமாகும்‌. முதலாவது, 
நிகண்டுகள்‌ செய்யுளில்‌ ௮மைக்கப்பெம்றிருக்கும்‌ ; செய்‌ 
யூளின்‌ பொருள்‌ விளங்குவது எ.த.தனை கஷ்டம்‌ என்பது 
சொல்ல வேண்டுமா ? இரண்டாவது இவ்வகை நிகண்டு 
நூல்களில்‌ தெய்வப்பெயர்கள்‌, மக்கட்‌ பெயர்கள்‌ முத 
லாகிய பல தொகு திகளிலே வார்தைகள்‌ அமைக்‌ திருக்‌ 
கும்‌. ஒரு சொல்லுக்குப்‌ பொருள்‌ தெரியவேண்‌ ௫மானால்‌ 
அச்சொல்‌ இவற்றுள்‌ எந்தத்‌ தொகுதியைச்‌ சார்ந்த 
தென்று தெரியவேண்டும்‌. அதன்‌ பிற்‌ 
அகராதி தோன்‌ பாடு "அந்தத்‌ தொகுதி முழுவதையும்‌ 


றிய காரணம்‌ வாசித்தாலல்லாமல்‌ பொருள்‌ கண்டு 
பிடிப்பதும்‌ இயலாது. மூன்றாவதாக, 
மனப்பாடம்‌ செய்வதற்கென்றே அமைந்தன இந்‌ 


கிகண்டு நூல்கள்‌. மனப்பாடஞ்‌ செய்வது எவ்வளவு 
சிரமமான காரியமென்ப து நாம்‌ நன்றாக அறிவோம்‌ / 
அகரா தியிலே எனறால்‌, ஒவ்வொரு சொல்லும்‌ ௮, ஆ 
முதலிய நெடுங்கணக்கின்‌ எழுத்து வரிசையிலே அமைக்‌ 
இருக்கும்‌. இவ்வரிசை தெரிந்தால்‌ அகராதியில்‌ எந்தச்‌ 
சொல்லையும்‌ எடுத்துப்‌ பொருள்‌ கெரிந்து கொள்ள 
லாம்‌. எழுத துவர்சனை யுள்ளவர்களில்‌ இந்த எழுத்து 
வரிசையைக்‌ தெரியாதவர்கள்‌ உண்டோ? இத்தனை 
எளிதாக இருப்பதனால்‌ தான கான்‌ முதலிலே கூறியபடி 
குழந்தைகள்‌ கூட ௮அகராதிகளை உபயோகப்‌ படுத்து 
கிறார்கள்‌. 

அகராதியைப்போல எளிதாக கோக்கியுணரக்கூடிய 
முறையிலே நிகண்டுகளை மாற்ற வேண்டும்‌ என்று ஈம்‌ 


தமிழ்‌ அகராதி . 147 


முன்னோர்களுக்குத்‌ தோன்றவில்லையா 7--எண்னு நிங்கள்‌ 
கேட்கலாம்‌. அவர்களும்‌ அவ்வாறு மாற்றுவதற்கு மிக 
அம்‌ முயற்சி செய்திருக்கிறார்கள்‌ என்பது நிகண்டுகளின்‌ 
சரித்திர தைத நோக்கினால்‌ விளங்கும்‌. இமமுயற்கி முகன்‌ 
மூதலில்‌ ஒரு சொல்லுக்கு உரிய பல பொருள்களையும்‌ 

எடுத்துக்‌ கூறும்‌ 77-ஆவது நிகண்டுப்‌ 


நிகண்டுகளை பகுதியிலே தான்‌ நடைபெற்றது. முதற்‌ 
எளிதாக்கும்‌ படியாக இக தொகுதியிலே செய்யுட்‌ 
முயற்சிகள்‌ சுவையின்‌ பொருட்டு ஏகதேசமாகசீ 


சொற்கள்‌ எதுகையிலே வைக்கப்பட்‌ 
உன. இம்முறையைத்‌ திவாகர நூலின்‌ ஏட்டுப்பிரஇகளிற்‌ 
காணலாம்‌. அடுத்தபடியாக, இச்சொற்களைக்‌ ககர 
எதுகை. சகர எதுகை முதலிய பகுதிகளாகப்‌ பாகுபாடு 
செய்து, எதுகையை வைத்துக்கொண்டே சொற்களைச்‌ 
சிறிது முயன்று எடுக்கக்கூடிய முறை கையாளப்பட்‌ 
து. இம்முறையைச்‌ சூடாமணி நிகண்டிலே காணலாம்‌. 
மூன்றாம்‌ படியாக, சூடாமணி நிகண்டிலே காணப்பட்ட 
குறைகளை நீக்க முயற்சி செய்தார்கள்‌. ஓர்‌ எதுகையிலே 
பிறிதோர்‌ எதுகைச்‌ சொல்‌ வந்து கலத்தல்‌, செய்யு 
ரூககுவேண்டி அகாவசயமான  அடைமொழிகளைச௪ 
சோதீதுச்‌ சொல்லின்‌ பொருளைக்‌ கருகவை த்தல்‌ என்ற 
வையே அக்குறைகள்‌. இக்குறைகள்‌ இல்லாமல்‌ செய்யப 
பட்ட நிகண்டுகள்‌ நாநார்த்த தீபிகை முதலியன. இம்‌ 
முறையும்‌ இருப்‌ திகரமா யில்லா .ததனாலே, நான்காம்‌ படி 
யாக , அகராதி முறை அரைகுறையாகக்‌ கையாளப்பட்‌ 
டு. இந்கான்‌்காம்‌ முறையைக்‌ கொண்டெழுக்த முத 
லாவது நூல்‌ * அகரா த நிகண்டு. * 


இந்த அகராதி நிகண்டைச்‌ செய்தவர்‌ சிதம்பர 
.சேவணசித்தர்‌ என்ற வீரசைவர்‌. நூல்‌ செய்கு காலம்‌ 

ட்‌ கி. பி. 7594. இந்த ஆண்டிற்குமுன்‌ ௮௧ 
- அகராதிரின்‌ ராதி என்ற சொல்‌ தமிழ்‌ மொழியில்‌ 
தோற்றம்‌ இல்லை. நல்ல சுபமுகூர்த ௪த்‌இல்‌ இப்‌ 
அத பெயரை இவர்‌ இட்டிருக,தல்‌ வேண்டும்‌ ! 
ஏனென்றுல்‌ இப்‌ பெயர்தான்‌ இப்பொழுது நிலைத்து 
த்‌? டது ்‌ ம்‌ i 4 


149 இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


- -அகரர்‌தி நிகண்டிலே பல குறைகள்‌ : இருந்தன. 
அகரத்திலே தொடங்கும்‌ சொற்களை ஒரு பொருளுடை 
யன, “இருபெஈருளுடையன, முப்பொருளுடையன என்‌ 
பவை: முதலாகப்‌ பகுத்து, முதலெழுத்து மாத்திரம்‌ 
அகராதி வரிசைக்குரியப்டி அமைத்து இக்‌.நால்‌ செய்யப்‌ 
பட்டது. ஆதலால்‌ அகரத்தில்‌ தெர்டங்கும்‌ ஒரு சொல்‌ 
லின்‌ பொருள்‌ தெரியவேண்டுமானால்‌ ' அசசொல் லுக்கு. 
எ.த்‌ தனை பொருளுண்டென்பது முதலில்‌ தெரியவேண்‌ 
டும்‌; பிற்பாடு அத்தனை பொருளுடைய பகுதியில்‌ அச்‌ 

சொல்லைத்‌ தேடிப்பிடி.க்க வேண்டும்‌. இக்‌. 


அன்ரன்‌ “குறைகளை நீக்கி, ஒரு பொருள்‌, இரு. 
வரிசையில்‌ பொருள்‌ முதலிய. பிரகுபாடுகளை 
அபிவிருத்தி யொழித்து, அகரஈஇ..வரிசையை மேன்‌ 


மேலும்‌ :அபிவிருக்கி செய்த நூல்கள்‌ 
பல்பொருட்‌ சூளாமணி, பொதிகை நிகண்டு முதலிய 
நிகண்டுகளாம்‌. காலக்ரெமத்தில்‌ மற்றக்‌ குறைகளெல்‌ 
லாம்‌ ஒழிந்தபோதலும்‌, அகராதி வரிசையை முழுதும்‌: 
கையாளாத குறை இருந்தே வந்தது. அகராதி முறைப்‌ 
படி, அங்கம்‌ என்ற சொல்‌ அரசன்‌ என்பதற்குமுன்‌ வர 
வேண்டும்‌. இந்நிகண்டுகளில்‌ அரசன்‌ என்ப தற்குப்பின்‌ 
அங்கம்‌ காணப்படும்‌. முதல்‌ எழுத்தில்‌ மாத்திரம்‌ 
அகரவரிசையைப்‌ பின்பற்றிய நூல்களில்‌ இதுபோன்ற 
குறைகள்‌ இருக்கும்‌. முதல்‌ இரண்டு எழுத்துக்களில்‌ 
அகராஇ வரிசையைப்‌ பின்பற்றிய நூல்களில்‌ அங்குலி 
என்பது அங்கம்‌ எனபதற்கு முன்‌ காணப்படும்‌. இணை 
போன்ற  குறைகளெல்லாம்‌ ஒழிந்த பிற்பாடுதான்‌ 
அகராதி தோன்றிற்று... 
அகராதி நிகண்டு என்பதில்‌ அகராதி என்பது ஓர்‌ 
அடைமொழி என்பதை நாம்‌ மறந்துவிடலாகாது. 
அசாம்‌ ஆதிய வரிசையிலே சொற்களை அமைத்த 
“நிகண்டு என்பதே இதன பொருள்‌. தற்‌ 
“அகராதி காலத்தில்‌ அகராதி என்ற நாற்பெய்‌: 
என்று பெயர்‌ ரால்‌ நர்ம்கொள்ளும்‌ கருத்தை, “அகராதி 
்‌ மோனைக்‌ “ ககராதி யெதுகை என்ற 
ண்டி ஒரு: தமிழ்நூல்‌ விளக்குகிறது, அகராதி , 
என்ற சொல்லை நூற்பெயராக முதல்முதலில்‌ அமைத்த 


தமிழ்‌ அகராதி ... 149 


வர்‌ வீரமா முனிவரே. "இந்த. அகராதி. என்ற பெயரோடு 
“ ஏபிஸிடேசியம்‌ * (4bசcசூீமார்மா) என்ற: ஆங்கில நூற்‌ 
பெயரை ஒப்பிடலாம்‌. ட ட 0 ப தத்த 
அகராதி வரிசையைப்பற்‌றி, இதுவரை. கூறினேன்‌. 
இனி, அகராதியில்‌ சேர்க்கவேண்டி௰ சொற்களை பபற்றிக்‌ 
கவனிப்போம்‌. இலக்கியங்களிலே வருகிற கடினமான 
சொற்களை மாத்திரம்‌ சேர்க்கவேண்டும்‌ .என்ற கருத்து 
முற்காலத்து இருந்தது. நிகண்டுகளிலே காணப்படும்‌ 
சி சொற்களில்‌ பெரும்பாலானவை இவ்‌ 
பொது வகைக்‌ கடின பதங்களேயாகும்‌. இக்‌ 
அகராதிகள்‌ கருத்து இப்போது மாறிவிட்டது. நிரம்‌ 
பிய, உத்தமமான அகராதியில்‌, ஒரு 
மொழியிலுள்ள எல்லாச்‌ சொற்களும்‌ காணப்படுதல்‌ 
வேண்டும்‌ என்பதே இப்போதுள்ள அகரஈஇயாளர்‌ 
களுடைய கருத்து. இதனால்‌ அகராதி என்பது பொருளை 
மாத்திரம்‌ உணர்த்துறெ கருவிநூல்‌ என்ற கொள்கை 
மாறி, இந்த இயல்போடு ஒருமொழியின்‌ ஆரம்ப காலத்த 
லிருந்து தற்காலம்‌ வரையுள்ள: எல்லாச்‌ சொறகளுக்கும்‌ 
ஆகரமாகவும்‌ அது விளங்குதல்‌ வேண்டும்‌ என்ற 
கொள்கை இப்போது நிலைபெற்று விட்டது. ஆனால்‌ 
இந்நோக்கம்‌ நிறைவே,று தலிலே பலவகையான இடை ' 
யூனுகள்‌ உண்டு. முதலாவது எல்லாச்‌ சொற்களையும்‌ 
ஒருவரோ, ஒரு சில கூட்டத்‌ தாரோ தெரிந்‌ துகொள்ளு தல்‌ 
ஏலாது. ஒரு மொழியிலே பயின்றுவரும்‌: எல்லாப்‌ பிர 
தேச தீதாரும்‌, இனத்தாரும்‌, சாதியாரும்‌, தொழிலாரும்‌, 
பருவத்தாரும்‌ அகராதியின்‌ மேன்மையான நோக்கங்களை ': 
யும்‌ முறைகளையும்‌ உணர்ந்து ஒத்துழைத்‌தாலன்‌ றி ஓர்‌ 
உத்தம அகராதி இயற்ற முடியாது. ஆகஸ்பர்ட்‌ ஸாவ. 
கலாசாலையிலிரும்து வெளியிடப்பட்ட நூதன ஆங்கில 
srr (The New English Dictionary) ஒன்றே இங்கனம்‌ 
இயன்ற ஓர்‌ உத்தம அகராதி என்று ஒருவாறாகக்‌ கூற 
லாம்‌, உத்தம அகராதியின்‌ இயல்பு இவவாறிருக்க, 
நம்‌ நாட்டில்‌ ஒரு சிலர்‌, “இந்த அகராதி இலக்கிய அக 
சாதியா ? வழக்கியல்‌ அகராதியா ? மரபு அகராதியா,? : 
-அஅநில அகராதியா.? எல்லாமா ? இன்றேல்‌ ஒவ்வொன்‌ 
நில்‌ கொஞ்சமா?” என்று கேட்நறோர்கள்‌ ! இவர்களுக்கு . 


150: இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


அகராஇயின்‌ உண்மை இயல்பு தெரிந்தால்‌ இவ்வாறு 
கேட்கமாட்டார்கள்‌. இரண்டாவ து இடையூறு: அகரா 
எல்லையின்றி விரிந்து, விலை அதிகரித்துப்‌ பெரும்‌ 
பாலாரது கைக்கு எட்டாததாய்‌ முடிந்துவிடும்‌ என்பதே. 
இக்காரணங்களால்‌, பொது அகராஇ தவிர, தொழில்‌: 
பற்றியும்‌, சாஸ்திரம்‌ பற்றியும்‌, இடம்‌: 
சிறப்பகராதி பற்றியும்‌, காலம்‌ பற்றியும்‌ விரிவான 
கள்‌ அகராதிகள்‌ பற்பலஉண்டாகவேண்டும்‌. 
இவற்றிலே தான்‌ சொற்‌ பொருளை விரி 
வாகப்‌ படங்கள்‌ முதலிய உபகரணங்களால்‌ விளக்க 
முடியும்‌. எனவே ஒவ்வோர்‌ அகராதியும்‌ அது மேற்‌ 
கொண்டுள்ள : நோக்கத்திற்கு இணங்க அமைக்கப்‌ 
பெறுதல்‌ வேண்டும்‌. சர்‌. தரரணமாக வழங்கும்‌ அகராதி" 
களில்‌ மேற்குறித்த பலவகைசசொற்களுள்‌ லெ மிகுந்தும்‌: 
சில குறைந்தும்‌ இருத்தல்‌ இயல்பே. 
இவ்விடத்தில்‌ வேறொரு. விஷயமும்‌ கவனிக்கவேண்‌ 
டும்‌. ஒரு சொல்லான து பார்வைக்கு ஒன்றாகத்‌ தோன்‌ 
நிய போதிலும்‌ சொல்‌ வரலாற்றினைக்‌ 
வரலாற்றுக்கு கருதுமிடத்துப்‌ பல சொற்களாக இருக்‌. 
ஏற்பச்‌ சொல்‌ கும்‌. உதாரணமாக அகம்‌ என்பதை. 
பிரிதல்‌ எடுததுக்கொள்ளுங்கள்‌. இச்சொல்‌ 
எட, எ, ௭, அஃகம்‌ என்ற பல சொற்‌: 
களிலிருந்து வந்த பல பொருள்களையுடையது. இவ்வர 
லாற்றுக்கு ஏற்க, அகம்‌ என்பதைத்‌ தனித்தனிச்‌ சொல்‌ 
லாகக கொள்ளவேண்டும்‌. ்‌ 


இன்னும்‌ ஒன்று : பேச்சுவழக்கலே பதங்கள்‌ உச்‌ 
சாரணம்‌ திரிந்து வழங்குதல்‌ சர்வசாதாரணம்‌. இலக 
கியங்களில்‌ வந்துள்ள சொல்லைத்‌ “இருந்‌இிய” சொல்‌ 
என்றும்‌, பேச்சில்‌ உச்சாரணம்‌ திரிந்து” 


பேச்சு வழக்க வழங்கும்‌ சொல்லைக்‌ (கொச்சைச்‌ சொல்‌” 
லுள்ள திரிந்த என்றும்‌ கூறுவது மரபு, இவ்வாறு 
சொற்களைச்‌ கொச்சையாய்‌ வழங்கும்‌ சொற்களும்‌. 
சேர்த்தல்‌ அகரர்‌ தியில்‌ இடம்‌ பெறுதல்‌ வேண்டும்‌. 


இவற்றைத்‌ திருந்திய வடிவம்‌ என்று” 
கொள்ளுதலும்‌ கூடாது; இலக்கியங்களில்‌ இவற்றை. : 


தமிழ்‌ அகராதி 153: 


வழங்கலாமென அகராதி அனுமதிப்பதர்கக்‌ கொள்ளு 
லும்‌ கூடாது. பேச்சு வழக்கிலுள்ள சொற்களுக்கும்‌ 
பொருள்‌ கூறுவ) த அகராதியின்‌ நோக்கம்‌. 


இனி அகராதியிற்‌ கொடுக்கப்படவேண்டும்‌ பொரு 
னைக்‌ குறித்துச்‌ சில வார்த்தைகள்‌ சொல்ல விரும்பு 
கிறேன்‌. சதுரகராதி முதலியவற்றில்‌, கிகண்டுப்பொருகா- 
வேறு விளக்கமின்றி அப்படியே கொடுத்துவிடுவது 
வழக்கம்‌. உதாரணமாக, வேற்றிசைப்பாவின்‌ பொருள்‌ 
கழு முடிவினும்‌, இலம்பகமுடிவினும்‌, விருத்த நடை 
யது” எனக காணப்படும்‌. ஒரு சொல்லுக்குப்‌ பல பொருள்‌ 
கள்‌ இருக்குமானால்‌, அப்பொருள்களை 

சொற்பொருள்‌ யும்‌ அகராதஇக்கிரமத்தில்‌ கொடுப்பது 
அமைக்கும்‌ வழக்கம்‌. உதாரணமாக, தரி எனற 
முறை சொல்லின்‌ பொருள்கள்‌ உருளை, சக்ரா - 
யகம்‌, தண்டசக்கரம்‌, திரிகை, தேர்‌, 

பண்டி, மலை, மூங்கில்‌, வட்டம்‌ என அகராதி வரிசையிற்‌ 
கொடுக்கப்பட்டிருக்கன்றன. சொல்லின்‌ வரலாற்றினை 
உணர்ந்தும்‌, இலக்கியங்களில்‌ சொற்பொருள்‌ வந்துள்ள 
வரலாற்றினை உணர்ந்தும்‌ பொருள்களை காலக்கிரமமாக 
முறைப்படுத்துக்‌ கொடுத்தல்‌ வேண்டும்‌. இவ்வாறு 
சொற்பொருள்களையும வியுக்பத்து முதலியனவற்றையும்‌ 
நன்றாக ஆராய்ந்து செய்யக்கூடுமானால்‌, அது ஒவ்வொரு 
சொல்லுக்கும்‌ ஜாதகம்‌ கணிப்பது பொல்‌ ஆய்விடும்‌. 
இன்னகால த்தில்‌ இன்ன இடத்தில்‌ ஒரு சொல்‌ பிறக்‌ 
தது, இன்ன காலத்தில்‌ இன்ன காரணத்தால்‌ இன்ன 
வகையில்‌ பொருள்‌ மாறுபட்டது, இனனகாலத்திற்குப்‌ 
பின்‌ மறைந்துவிட்டது : என ஒரு சொல்லின்‌ ஜிவிய 
சரித,திர முழுதும்‌, ௮அகராதஇுயிற்‌ காணவேண்டும்‌. நூதன 
ஆங்கில அகராதியில்‌ இவ்விவரங்கள்‌ யாவும்‌ கொடுக்கப்‌ 
பட்டுள்ளன. இங்ஙனம்‌ அகராதி இயற்றுவதற்குத தக்க 
மொழி- ஆராய்சி வேண்டும்‌. ஈமது நாட்டில்‌ மொழி- 
ஆராய்ச்சி இன்னும்‌ குழந்தைப்பருவ இலே இருக்கிறது; 


159 இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


போலிஆராய்ச்சிகளே பரவியிருக்கின்‌றன. இவ்‌ ஆ ராய்சசி.. 
களை அகவ பதில்‌ உண்க என்னைப்‌ சுவைத்துக்‌ ௪ நின்ன 
லாமே யன்றி உண்மையெனக பணால்‌ டம எலா இரும்‌ 
இய மொழி ஆராய்ச்சியினல்‌ உண்மை காணக்கூடிய 
இடங்களில்‌. சொற்பொருளை க கள்‌ ஒழுங்கு 
படுது திக கொடுப்பது, அகராதியாளர்‌ கடமை. இயலாத 
இடங்களில்‌ இயைபுபற்றிப்‌ பொருள்களைக்‌ கொடுக்க 
வேண்டும்‌. இதுவும்‌ இயலாத இடங்களில்‌ பெருவழக்கி 
லுள்ள பொருள்‌ யாது 2 அடுக்தபடியாகவள்ள பொருள்‌ 
யாது ?: என்று வழக்கின்‌ பெரும்பான்மை சிறுபான்மை 
பற்றிப்‌ பொருள்களைக்‌ கொடுக்கவேண்டும்‌. இப்படியாகப்‌ 
பலவகைப்பட்ட நியமங்களை மேற்கொண்டு உரியபொருள்‌ 
களக்‌ கரமப்படுத்துதல்‌ அவசியமாகும்‌. 


இப்பொருள்களை,த்‌' தெளிவுபெற விளக்க வேண்டு 
மானால்‌ மேற்கோள்களால்‌ மட்டுமே அது முடியும்‌. காலத்‌ 
- தால்‌ முற்பட்ட மேற்கோள்களின்‌ மூலமாய்‌ விளக்கு கலே 
நேர்மையான முறை. இலக்கியங்களையும்‌ மற்ற நூல்களை 
யும்‌ காலமுறைப்படி ஒழுங்குபடுத்தி வைத்துக்கொண்டு, 
முக்கியமான நூல்களுக்கெல்லாம்‌ சொல்லகராதி தயார்‌ 
செய்தபின்‌, அகராதி வேலையைக்‌ தொடங்குதல்‌ வேண்‌ 
டும்‌. இவ்வாறு தொடங்கி முடித்துற்கு 
பொருள்‌ விளக்‌ மிக நீண்ட காலம்‌ செல்லும்‌. உதாரண 
கும்‌உதாரணங்‌ மாக, நூகன ஆங்கிலப்‌ பேரகராஇயைச 
கள்‌ ... செய்து முடிப்பதற்குச்‌ சுமார்‌ 70 வருஷ 
காலம்‌ வேண்டியகதாயிருந்தது. அதற்‌ 
குப்‌ பல்கிமைக்கணம்கின்‌ ஆங்கில அறிஞர்கள்‌ உதவி 
செய்‌ தார்கள்‌. இவவாறு பெரிய நோக்கங்கொண்டு செய்‌ 
ட யாதவரையில்‌,' மேற்கோள்கள்‌ முதலிய விஷயங்களில்‌ 
குறை இருந்துகொண்டே இருக்கும்‌. அடுகதபடியாகச 
செய்யத்தக்கது யாது ? சிறந்த நூல்களிலிருக்து சந்தாப்‌. 
“பத்தால்‌ பொருள்விளங்குமாறு உரிய 'மேற்கோள்களைக்‌ 
கொடுப்பது ஒன்றே இயலும்‌. 


தமிழ்‌ அகராதி 153 


மேற்குறித்த முறைகளையும்‌ மற்ற்‌ கியமங்களையும்‌ 

இயன்றவரை கைக்கெசண்டு தமிழ்‌ லெக்ஸிகன்‌ என்னும்‌ 

பேரகரா இவெளிவம்‌ துள்ள து. இவ்வகை 

தமிழ்‌ அகராதி தமிழ்மொழியின்‌ உணர்ச்சிக்‌ 

லெக்ஸிகன்‌ கும்‌ அதன்‌ வளர்ச்சிக்கும்‌ இன்றியமை 

யாத பெருங்கருவி எனபதை அறிந்து, 

நேர்ந்த இடையூறுகக£ப்‌ பொருட்படுத்தாது, - ஏராள 

மான செலவில்‌ அதனை இயற்றுவித்து வெளியிட்ட 

சென்னை ஸர்வகலாசாலையார து பெருஞ்செயல்‌ என்றும்‌ 
பசசராட்டுதற்கு உரியது. 


15 


தமிழும்‌ அகராதியும்‌ 


அகராதி என்ற பெயர்‌ முதன்‌ முதலில்‌ காணப்படு 

வது ௫, பி. 7594-ல்‌ தோன்றிய “ அகராதி நிகண்டு ' 

என்ற நாலின்‌ பெயரிலேகான்‌ என்னு 

அகராதி என்ற முந்திய கட்டுரையில்‌ கூறப்பட்டது, 

பெயர்‌ இ.ன ஆசிரியர்‌ சிதம்பர ரேவண சித்தர்‌ 

என்னும்‌ வீர சைவப்‌ புலவர்‌. இவர்‌ 

இட்ட பெயரே இப்போது * டிக்ஷனரி * என்று ஆங்கிலத்‌ 

இல்‌ கூறும்‌ நூலுக்குரிய தமிழ்ப்‌ பெயராய்‌ அமைந்து 
விட்டது. 


அரிச்சுவடியிலுள்ள எழுத்து முறைப்படியே சொற்‌: 
களை அமைப்பதுதான்‌ அகராதி முறை. இது நமக்கு 
மிக எளிதாகக்‌ சகோன்றுகிற து. ஆனால்‌, இரண்டாயிரம்‌" 
ண்டுகளுக்கு மேலாக வளர்ந்து வக்‌ 

அகராதி முறை இருக்கிற தமிழ்‌ இலக்கிய சரித்திரத்‌ இல்‌, 
இம்முறை 16-ம்‌ நூற்றாண்டின்‌ இறுதி 
யில்‌ தான்‌ முதன்முதல்‌ புலப்படுகிறது. அப்பொழுதும்‌ 
இது அரைகுறையாய்ததான்‌ கையாளப்பட்டது. சொல்‌ 

லின்‌ முதல்‌ எழுத்து முறையையே ஆசிரியர்கள நோக்கி 
்‌. வந்தனர்‌. உதாரணமாக அறிவன்‌, அடியான, அருள்‌, 
அவன்‌, அஃது, அமர்‌ முதலிய சொற்களை 

முதன்‌ முதல்‌ முதல்‌ எழுத்தாகிய அகரம்‌ ஒன்றையே: 
கையாண்ட கருதி, அவற்றை ஒரு முறையில்‌ நிறுத 
அகராதி முறை இனர்‌; இரண்டாவது முதலிய எழுத்‌ 
அக்களைக்‌ கருதினார்களில்லை. இந்து 

முறையை அகராதி நிகண்டில்‌ காணலாம்‌. இதனால்‌ 


தமிழும்‌ அகராதியும்‌ 155: 


அகரத்தில்‌ இனடங்கும்‌ ஒரு சொல்லை, குறித்த ஓரிடத்‌ 
தில்‌ கண்டுபிடிப்பது எளிதாயில்லை. இரண்டாவது 
எழுத்தையும்‌ €நோக்கச சொற்களை முறைப்படுத்திய நூல்‌ 
ஒன்று சுமார்‌ நூறு ஆண்டுகளின்‌ பின்‌ தோன்றியது: 
இதன்‌ பெயர்‌ “அகராதி மோனைக்‌ ககராதி எதுகை” என்‌ 
பதாகும்‌. இம்முறையிலேயும்‌ ஒரு சொல்லைக்‌ குறித்த 
இடத்தில்‌ கண்டு பிடிப்பதற்கு வழி இல்லாமலிருந்தது. 
முதன்‌ முதலில்‌ சொற்களின்‌ எழுத்துக்கள்‌ அனை த்தை: 
யும்‌ கோக்கி அயராத அமைத தவர்கள்‌ ஐரோப்பியப்‌ 

பாதிரிகளே ஆவர்‌. 17-ம்‌ நூற்றாண்‌ 


பாதிரிமார்‌ டின்‌ பிற்பகுதியில்‌ ஐரோப்பிய வியாபாரி 
களால்‌ களும்‌ பாதஇரிமார்களும்‌ மிகுதியாகத்‌ 
விளைந்த தமிழ்‌ காட்டிற்கு வரத்‌ தொடங்கினா. 

நன்மைகள்‌ தமிழ்‌ மக்களைக்‌ கிறிஸ்‌ தவர்க்ளாக ஆக்கு. 


வகுற்குப்‌ பெரு முயற்சி செய்தனர்‌. முக்‌ 
கியமான இடங்களில்‌ பாதிரிமார்கள்‌ கிறிஸ்‌ தவக்‌ கோயில்‌ 
கட்டி, அங்குள்ள மக்களோடு மக்களாய்‌ வாழ்ந்து, தங்கள்‌ 
மதத்தைப்‌ பரப்பத்‌ தொடங்கினர்‌. தமிழ்‌ மக்களுக்குக்‌ 
கறிஸ்தகவமக உண்மைகளைத்‌ தமிழ்‌ மொழியிலே 
போதிக்க வேண்டுமென்று இவர்கள்‌ கருதினார்கள்‌. 
ஆசவே இவர்கள்‌ தாமும்‌ தமிழ்‌ கற்க வேண்டுவது மிக 
அவசியமாய்‌ முடிந்தது. கற்பதற்குக்‌ கருவி நூலாக 
அகராதி ஒன்று. இய ற்‌. றவேண்டுவதும்‌ இன்றியமையா த 
தாயிம்அு. எனவே, தமிழில்‌ முதன்‌ முதலில்‌ அகராதி 
, தோன்றுவதற்குக்‌ காரணமா யிருந்குவர்கள்‌ இப்‌ பாதிரி 
மார்களே ஆவர்‌. 


அந்நிய மொழிக்கு உரியோராகிய பாதிரிமார்கள்‌ 
அகசாதி இயற்றப்‌ புகுந்தது ஒரு நல்ல அதிருஷ்டம்‌ 
என்று கான்‌ கூறவேண்டும்‌. ஏனெனில்‌, சில நன்மை 
கள்‌ இதனால்‌ விளைந்துள்ளன. முதலாவது, பிற மொழி 
களில்‌ அகரா திகள்‌ செப்பமாக அமைக்‌ அள்ள முறையைத்‌ 
தமிழ்‌ அகராதியிலும்‌ கையாள முடிந்தது. இரண்டாவது, 
பாஇரிமார்க்ளுக்கு,த்‌ தமிழ்‌ புதியமொழி ஆகையினாலே, 
இம்‌ மொழியிலுள்ள எல்லாச்‌ சொற்களுக்கும்‌ இவர்கள்‌ 
பொருளுணர வேண்டியவர்களா யிருந்தனச்‌. ஆகவே, 


156 இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


கடின பதம்‌, எளிய பதம்‌ என்ற வேற்றுமையின்‌ நி, எளிய 
பதங்களுக்குங்‌ கூடப்‌ பொருள்‌ விளக்க 
பாதிரிமார்‌ - வேண்டுவது அவசியமாயிற்று, உதா 
அகராதி வேலை ரணமாக. கான்‌, அது, வீடி . முதலிய 
மேற்கொண்டது சொற்களையும்‌ ௮கரஈ இயில்‌ விளக்க 
ஒரு நல்‌ வேண்டியதாயிற்று. மூன்றாவது, நூல்‌ 
அதிருஷ்டமே வழகலெனறி, சாதாரண மக்கள்‌ பல 
பிராந்தியங்களிலும்‌ வழங்கி வந்த சொற்‌. 
களும்‌. அசரா தியி ல்‌ இடம்‌ பெற்றன. தமிழ்‌ கற்ற பண்டி. 
ர்கள்‌ இவவழக்குச சொற்களிற பலவற்றை, இழிசன 
வழக்கு என்றேனும்‌, வழுச்சொல்‌ என்றேனும்‌ ஒதுக்கி 
விடுவார்கள்‌. ஆனால்‌ அந்திய காட்டுப்‌ பாதிரிகள்‌ இவ 
வாறு ஒதுக்க முடியாது. அவர்கள்‌ சாதாரண மக்க 
ளோடு, அதிலும்‌ கல்வி பெறாத இழ்த்தர மக்களோடு, 
பழகி வக்‌.தார்கள்‌. அம்‌ மக்கள்‌ பேசுவதை உணர்வதும்‌, 
அவர்கள்‌ வழங்கும்‌ சொற்களை உணர்வதும்‌. அவசியம்‌. 
எனவே அவ வழக்குச்‌ சொற்களும்‌. அகராதியில்‌ இடம்‌ 
பெற்றன. இவவாறாக, தமிழ்‌ மக்களுள்‌ பல இனத்‌ 
காரும்‌ வழங்கும்‌ சொற்கள்‌ எல்லாம்‌ அகராதிகளில்‌ 
அமைவதற்கு இப்பாதிரிகளே வழிகாட்டியா யிருந்தார்‌ 
கள்‌. 
கி. பி. 7679-ல்‌ தமிழ்ப்‌ போர்த்துக்யே அகராதி 
ஒன்ன ப்ரொ இன்ஸா என்ற பாதிரியாரால்‌ இயற்றப்பட 
டது ; ஆனால்‌ இவ்வகராதி இப்போது மறைந்துவிட்டது. 
இதனை அடுத்துத்‌ தோன்றியது பிரசித்தி பெற்ற சது 
ரகராதி யாகும்‌, இதுவே தமிழில்‌ முகன்முதல்‌ பிறந்த 
அகராதி என்று சொல்லலாம்‌. இதனை இயற்றியவர்‌ 
ைரியகாதஸ்வாமி என்றும்‌, வீரமா முனிவர்‌ என்றும்‌ 
பெயர்‌ வழங்கிய (Father 828015) பெஸ்கி 
தமிழில்‌ பிறந்த யாவர்‌, இவர்‌ இத்தாலி நாட்டிலிருந்து 
முதல்‌ அகராதி ' தமிழ்‌ காட்டிற்கு வந்து, கஇிறிஸ்துமத 
போதனை செய்து வாழ்ந்த ஒரு பாதிரி 
யார்‌, இ. பி, 1710-ல்‌ இந்தியாவிற்கு வந்தார்‌ ;. 1747 முடிய 
மதபோ தனை செய்யும்‌ :- கடமையில்‌ -ஈடுபட்டார்‌; லெ 
காலம்‌ இருச்சியில்‌ சந்‌ தாஸாகிபுக்கு மம்‌ திரியாகவும்‌ இரும்‌ 
தனர்‌, தமிழிலே பேரார்வம்‌ கொண்டு, அதனைச்‌ சுப்பிர 


தமிழும்‌ அகரா தியும்‌ 157 


தீபக்‌ கவிராயர்‌ முதலிய தமிழ்‌ அறிஞர்களிட,த்தே நன்கு. 
கற்று, பல நூல்கள்‌ செய்யுளிலும்‌, வசனத்திலும்‌ இயற்‌: 
றினர்‌. தமிழ்‌ நாட்டுச்‌ சன்னியாசிகள்‌ போலவே தாமும்‌: 
வேஷக்தரித்து, ,கமிழ்‌ மக்கள்‌ போற்ற, வாழ்ந்துவந்தனர்‌. 
இம்‌ முனிவர்‌ இயற்றி செய்யுள்‌ - நூல்களில்‌ மிகவும்‌: 
சிறந்தது 5 கம்பாவ.ணி: என்று கூறுவர்‌. 
: ஐந்திலக்கண த தொன்னூல்‌ விளக்கம்‌, * கொடுக்‌: 
தமிழிலக்கணம்‌ * முதலிய இலக்கண நூல்களும்‌ இவர்‌ 
இயற்றியவை. இவரது சதுரகராதியே நாம்‌ இங்கே 
கவனித்குற்குரியது. 
சதுரகராதி என்றால்‌ நான்கு வகைப்பட்ட அகராதி: 
நூல்‌ என்று பொருள்‌. கான்கு வகையாவன : (1) பெய: 
ரகராதி (2) பொருளகராதி (9) 0 தொகையகரச இ: 
(4) தொடையகரா த. பெயரகரா தியில்‌, ஒரு சொல்லுக. 
குரிய பல பொருள்கள்‌ கொடுக்கப்பட்டிருக்கும்‌. பொரு. 
ளகரா.இயில்‌, ஒரு பொருளுக்குரிய பல: 
சதுரகராதி பெயர்களும்‌ காணப்படும்‌. ஜததொகதை 
யக்ரா தியில்‌, இருசுடர்‌, முக்குணம்‌, நாற்‌ 
பொருள்‌ என்பனபோல நூல்களில்‌ தொகையாக வழங்‌ 
கப்பட்டுள்ளனவற்றிற்கு விளக்கம்‌ காணலாம்‌. தொடை. 
யகரா தியில்‌ செய்யுட்கு வேண்டும்‌ எதுகைச்‌ சொற்கள்‌ 
(rhyming words) வரிசையாய்‌ அமைக்கப்பட்டுள்ளன. 
இந்நூலில்‌ நாம்‌ முக்கியமாகக்‌ கவனிக்க வேண்டு 
வது ஒன்று உண்டு. அகராதிகள்‌ தோன்றுவதற்கு. 
முன்‌ அவற்றின்‌ ஸ்தான த்தில்‌ உதவிய நூல்கள்‌ நிகண்டு 
i களாகும்‌. இம்‌ நிகண்டுகள்‌ மன ப்பாடம்‌ 
நிகண்டுகள்‌ : செய்வதற்கு என்று ஏற்பட்டன. சுமார்‌ 
திவாகரம்‌ இ. பி. 8-ம்‌ நூற்றாண்டிலிருந்து இவற்‌ 
நின்‌ வரலாறு நமக்குத்‌ கெளிவாயுள்‌ 
ளது. :நிகண்டு' என்ற வட சொல்லுக்குத்‌ ‘தொகுதி? 
என்று பொருள்‌. முதன்முதல்‌ தோன்றிய நிகண்டு 
இவாகரம்‌ ஆகும்‌. . 
இவாகரம்‌ முதலிய நிகண்டுகளில்‌ தெய்வம்‌, மக்கள்‌, 
விலங்கு, மரம்‌, இடம்‌, பல்பொருள்‌, பண்பு,. செயல்‌, . ஒலி 
முதலிய 12 தொகு,திகளாகப்‌ பெயர்கள்‌ வகுத்துக்‌ கூறப்‌: 
படுஇன்றன. இவ்வகை கநிகண்டுகளில்‌ முக்கியமான 


168 இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


வற்றிலுள்ள சொற்களை யெல்லாம்‌ திரட்டிச்‌ சதுரகராதி 
தந்துள்ளது. ஆகவே நிகண்டுகளைக்‌ கற்று மனப்‌ 
,பாடஞ்‌ செய்யவேண்டும்‌ அவசியம்‌ இல்லாமல்‌ ஒழிந்தது. 
இவ்‌ அகராதி இயற்றப்பட்டது க, பி. 1782-ல்‌. ஏடு 
களில்‌ இது பிரதிகள்‌ செய்யப்பெற்ணறுத்‌ தமிழ்நாடு முழு 
வதும்‌ பரவியது. ஆங்கில த்தில்‌ டாக்டர்‌ ஜான்ஸன்‌ தமது 
அகராதியை 7755-ல்‌ இயற்றி வெளியிட்டனர்‌. இதற்குச்‌ 
சுமார்‌ 26 ஆண்டுகட்கு முன்பாகவே, 
சதுரகராதி சதுரகராஇ தோன்றியதாகும்‌. தமிழ்ச்‌ 
வெளியீடு சொற்களுக்குத தமிழில்‌ பொருள்‌ விளக 
கும்‌ பெயரகராதியில்‌ சுமார்‌ 12,000 
சொற்கள்‌ இடம்பெற்றுள்ளன. இம்‌நூலின்‌ இரண்டாம்‌ 
தொகுதி (பொருளகராதி) 1819-ல்‌ அச்சிடப்பட்டது. 
நூல்‌ முழுதும்‌, 7824-ல்‌ ரிச்சர்டு கிளார்க்‌ என்பவரது 
உத்தரவின்பேரில்‌, தாண்டவராய முதலியார்‌, இராமச 
சந்திர கவிராயர்‌ என்ற இரண்டு வித்துவான்‌ ௧ளாலும்‌ 
பரிசோதித்துப்‌ புதுக்கப்பெற்று, வெளியிடப்பட்ட து ; 
கிழக்கிந்திய கம்பெனியாரின்‌ நிர்வாக சங்கத்திற்கு 

உரிமையாக்கப்பட்டது. 
கடைசியிற்‌ குறிப்பிட்ட செய்தியால்‌, பாதிரிமார்கள்‌ 
செய்துவந்த இம்முயற்சியில்‌ ஆங்கிலேய துரைத்தன து 
தாரும்‌ கலந்துகொண்டு, உதவி புரிந்தார்கள்‌ என்பது 
புலனாம்‌. துரைக் தனத் தாருக்கு வியாபார து 
துறையிலும்‌, அரசியல்‌ துறையிலும்‌, பல படியாக த 
தமிழ்நாட்டுப்‌ பொ துமக்களோடு பழகிவக்த முறையிலும்‌, 
தமிழ்‌ ஆங்கிலம்‌ இரண்டையும்‌ ஒருசேரக்‌ கற்றவர்கள்‌ 
தவையாயிருந்‌ தனர்‌. ஆகவே, இரண்டுமொழியையும்‌ 
கற்பவர்களுக்குப்‌ பயன்படும்படியாக இருமொழி யகராதி 
(Bilingual Dictionary) தோன்ற வேண்‌ 


துரைத்‌ டும்‌ அவசியம்‌ உண்டாயிற்று. பெப்ரீ 
தனத்தாம்‌ ஷியஸ்‌,ப்ரெய்ட்‌ ஹெப்ட்‌ என்ற இரண்டு 
ஆதரவு ... ஜெர்மன்‌ பாதிரிகள்‌ தமிழ்‌ - ஆங்கில 


அகராதி யொன்றை 1779-ல்‌ இயற்றி 
னர்‌. இதில்‌ 9,000 சொற்கள்‌ அடங்கியுள்ளன. ஒவ 
-வொரு சொல்லின்‌ ழும்‌ பல வழக்குத்‌ தொடர்களும்‌ 
-கொடுக்கப்பட்டுள்ளன. 785 பக்கங்களுள்ள ஒரு சிறு 


தமிழும்‌ அகராதியும்‌ 159 


நூலாகச்‌ சென்னையில்‌ இது வெளியிடப்பட்டது. இது 
* தமிழும்‌ இங்கிலேசுமா யிருக்கிற அகராஇ'' என்று 
இதன்‌ முதற்பக்கம்‌ குறிப்பிடுகன்ற து. தமிழ்‌ மொழியை 
“ மலபார்‌ மொழி ' என்று ஐரோப்பியர்‌ வழங்கி வந்தனர்‌ 
என்னும்‌ இம்‌ முதற்‌ பக்கத்தால்‌ அறிகிறோம்‌. பெப்ரீ 
ஷியஸ்‌ தம்‌ ஈண்பர்‌ ஒருவர்‌ கடன்‌ வாங்கிய தற்குப்‌ 
பிணையாளியாய்‌ நின்றிருந்தார்‌, கடன்‌ இராமையினாலே, 
இவர்‌ சிறைவாசம்‌ செய்யவேண்டிய தாயிற்று. தமிழ்‌. 
ஆங்கில அகராதியை இயற்றிக்‌ கொடுத்த வருவாய்‌ 
கொண்டு அந்தக்‌ கடனைக்கொடுத்து, சிறையினின்றும்‌ 
மீண்டார்‌. 
பெப்ரீஷியஸ்‌ இயற்றிய அகராதி ஒரு சிறு நூல்‌ 
என்றேன்‌. எனினும்‌ தமிழ்‌ நாட்டிலும்‌, யாழ்ப்பாண த்‌ 
இலும்‌ அகராதி பற்றிய முயற்சி தொடர்ந்து நடப்பதற்கு 
இது ஒரு தூண்டுகோலாய்‌ உதவியது. 
பெப்ரீஷியஸ்‌ சுமார்‌ 18388-ல்‌,யாழ்ப்பாண த்து அமெரிக 
அகராதியால்‌ கன்‌ - மிஷன்‌ அதிகாரிகள்‌ தமிழ்‌ அக 


தோன்‌ நிய ராதி ஒன்றும்‌, தமிழ்‌-ஆங்கில அகராதி 
அகராதி ஒன்றும்‌, ஆங்கில-தமிழ்‌ அகராதி ஒன்‌ 
முயற்சி ஹும்‌ இயற்ற வேண்டும்‌ என்று ஏற்பாடு 

செய்தனர்‌. தஇஸ்ஸெரா, பெர்ஸிவல்‌ 


பாதிரியார்‌ ' முதலியவர்களின்‌ துணைகொண்டு, ரெவ 
சென்ட்‌ நைட்‌ என்பவர்‌ இவ்‌ அகராதிகளுக்குரிய சொற்‌ 
களைத்‌ இரட்டி . வந்தனர்‌. நைட்டின மரணத்தால்‌ 
1888-ல்‌ இவ்வேலை நின்அபோய்விட்டது. 


ஆனால்‌ இத தொகுப்புவேலை வீண்போகவில்லை. 
இதனை ஆதாரமாகக்‌ கொண்டு, யாழ்ப்பாணத்தில்‌ சந்‌ 
இரசேகர பண்டிதர்‌ ஒரு தமிழ்‌ அகராதி இயற்றி முடித்‌ 
தனர்‌. இதற்கு, சென்னை களத்தூர்‌ வேதகிரி முதலி 
யார்‌ ஒரு அனுபம்‌ தமும்‌ சேர்த்‌ தனர்‌, ரெவரெனட்‌ ஸ்பால்‌ 
டிங்‌ என்பவரால்‌ 1842-ல்‌ இது வெளி 

யாழ்ப்பாண மிட்ப்பட்டது. யாழ்ப்பாண அகராதி 
அகராதி என்றும்‌, மானிப்பாய்‌ அகராதி என்றும்‌ 
வழங்கியது இதுவே. தமிழ்‌ மொழியி 

லுள்ள எல்லாச்‌ சொற்களையும்‌ அடக்க முயன்ற அகராதி 
களில்‌ இதுவே முதலாவது. இதில்‌ சுமார்‌ 58,500 சொற்‌ 


160 இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


கள்‌ அடங்கியுள்ளன. தமிழில்‌ நூல்‌ வழக்கிலாவது,. 

உலகவழக்கிலாவது பயின்னுள்ளனவா என்பதை நோக்‌ 
காமல்‌, வடமொழி அகராதிகளினின்று சொற்களை த 
 தாராளமாயச்‌ சேர்‌,த்துவிட்டனர்‌. இதனை ஒரு பெருங்‌ 
குறை என்றே சொல்லவேண்டும்‌. 


அமெரிக்கன்‌ மிஷன்‌ அதிகாரிகள்‌ தொடங்கிய 
மற்றை அகராதிகளும்‌ வெளிவரலாயின. ங்கில- தமிழ்‌ 
அகராஇ வேலை ஹச்சிங்கஸ்‌ பா.இரியாரால்‌ மீண்டும்‌ நடை 
பெற்றது. இவ்‌ அகராதியை 1842-ல்‌ உவின்ஸ்லோ பதிப்‌ 
பித்தனர்‌. இதற்குச்‌ சில ஆண்டுகட்கு முன்னர்‌, சுமார்‌ 
7930-ல்‌ தமிழ்‌-ஆங்கில அகரா தி.ஒன்று டாக்டர்‌ ராட்லர்‌ 
என்பவரால்‌ இயற்றப்பட்டது. இதனை த. 
ஆக்கில-தமிழ்‌ இருத்தம்‌ செய்வதற்கு இரண்டு தமிழ்‌ 
அகராதியும்‌ முனிஷிகளையும்‌, ஹார்க்கெஸ்‌, ராபர்ட்‌ 
தமிழ்‌ - ஆங்கில ஸன்‌ என்பவர்களையும்‌ நியமனம்‌ செய்‌ த. 
அகராதியும்‌ னர்‌. முதற்பகுதி கவர்னர்‌ ஜெனரல்‌ 
- பெண்டிங்க்‌ பிரபுவிற்கு உரிமையாக்கப்‌ 
பட்டு 1884-ல்‌ வெளிவந்தது. ராபரட்ஸன்‌ இறந்துபோக 
வே, டெய்லர்‌ பாதிரியாரும்‌, வேங்கடாசல முதலியாரும்‌ 
இவ்‌ அகராதி வேலையை மேற்கொண்டனர்‌. இவர்களால்‌ 
இரண்டாம்‌ பகுதி 7827-லும்‌, மூன்று, நான்காம்‌ பகுதி 
கள்‌ முறையே 1889, 7847-லும்‌ அச்சில்‌ வெளிவந்தன. 
இவற்றில்‌ 7495 பக்கங்களும்‌, 86,900 சொற்களும்‌: 
உள்ளன. இவ்‌ அகராதி மிகவும்‌ பயனுடையது. யாழ்ப்‌ , 
பாண த்தில்‌ வழங்கும்‌ பல சொற்கள்‌ இதிற்‌ சேர்க்கப்பட. 
வில்லை என்பது ஒரு குறை என்பர்‌. 


ராட்லர்‌ அகராதி வெளிவந்த சில காலத்திற்குப்‌: 
பின்னர்‌, தமிழ்‌-ஆங்கில அகரா திக்காக யாழ்ப்பாண த்து 
அமெரிக்கன்‌ மிஷன்‌ சார்பில்‌ தொகுக்கப்பட்ட சொற்‌: 
கஜ உவின்ஸ்லோ சென்னையில்‌ 1862-ல்‌ பதிப்பித தனா. 
இப்பதிப்பு வேலையில்‌ பல சிறந்த வித்து 

உவின்ஸ்லோ வான்கள்‌ பலவாறு உதவி செய்து வந்த: 
அகராதி னர்‌. இவர்களில்‌ இராமாதுஐ கவிராயர்‌, 
விசாகப்‌ பெருமாளையர்‌, வீராசாமிச 

'செட்டியார்‌, முதலிய அறிஞர்களை இங்கே குறிப்பிடல்‌ 


தமிழும்‌ அகராதியும்‌ 16% 


தகும்‌. இவ்‌ அகராதியில்‌ 67,452 சொற்கள்‌ உள. இரு 
வகை வழக்கிலுமுள்ள சொற்கள்‌ மிகக்‌ கூட்டப்பட்டன ; 
பலவகையான சாஸ்திரச்‌ சொற்கள்‌ விளக்கப்பட்டன ; 
ஆசிரியர்கள்‌, புலவர்கள்‌, வீரபுருஷர்கள்‌, தெய்வங்கள்‌ 
முதலியோர்களின்‌ பெயர்களும்‌ இதிற்‌ சேர்க்கப்பட்டன; 
மேற்குறித்த அகரா.இகளே யன்றி, தகமிழ்‌-லக்‌.இன்‌ 
அகராதிகளும்‌ தோன்‌ நின. பெஸ்கி தாமும்‌ சுமார்‌ 7749-ல்‌ 
இவ்வகை அகராதி யொன்று இயற்றினர்‌. 7744-ல்‌ 
தமிழ்‌-பிரெஞ்சு அகராதி யொன்றும்‌, போர்த்துயே-ல,த்‌ 
. இன்‌-தமிழ்‌ ௮கராதஇி யொன்றும்‌ இவரே இயற்றி முடித்‌ 
தனர்‌, பெஸ்கி, ராட்லர்‌, உவின்ஸ்லேஈ 
தமிழ்‌-லத்தின்‌ என்ற மூவர்‌ இயற்றியவைகளைப்‌ பயன்‌ 
அகராதி முதலி படுத்தி ஆர்‌. பி. குரி என்ற பாதிரி 
யன யார்‌ ஒரு தமிழ்‌-லத்‌ தன்‌ அகராதி 
ச்‌ - இயற்றி நாகபட்டண த்‌ இலிருந்து 1867-ல்‌ 
வெளியிட்டனர்‌. இவ்வாறே தமிழ்‌-பிரெஞ்சு அகரா இகள்‌ 
வேணு சிலவும்‌ வெளிவந்துள்ளன. 
உவின்ஸ்லோ அகராதி மிகவும்‌ பெரிய நூல்‌ ; எல்‌ 
லோருக்கும்‌ உதவக்கூடிய தல்ல. ஆகவே அடக்கமான 
சிறு அகராதிகள்‌ இயற்றுவதில்‌ ஒரு 
சிறு சிலருக்கு நோக்கம்‌ எழுந்தது. ஜி.யு. 
அகராதிகள்‌ போப்‌ பாதிரியார்‌ இவ்வகைச்‌ சிற்றக 
ரர்‌தி ஒன்றை 1859-ல்‌ இயற்றி வெளி 
யிட்டனர்‌. பொதுக்கல்வி அதிகாரியின்‌ உத்தரவின்‌ 
பேரில்‌ ஒரு சிற்றகராதி 1870-ல்‌ தயாரிக்கப்பட்டது. 
இ.தனைக திருந்திய ஈல்ல பதிப்பாக 1888-ல்‌ மல்லாகம்‌ 
விசுவநாதபிள்ளை பதிப்பித தனர்‌. 
பேரகரா தகளுக்கும்‌, சிற்றகராதிகளுக்கும்‌ இடைப்‌ 
பட்டதாய்‌, பொதுமக்களது தேவைக்கு உ தவுவ தாய்‌, 
ஓர்‌ அகராதி வேண்டப்படுவ தாயிற்று. இத்தேவையை 
நிரப்ப, 1897-ல்‌ தரங்கம்பாடி (Tரanquebar) ௮கராதி 
தோன்றியது. இது பெப்ரீஷியஸ்‌ அக 
தரங்கம்பாடி ராதியை ஆதாரமாகக்‌ கொண்டது. ஒரு 
அகராதி முக்கியமான மு றயையும்‌ இது 
கையாண்டது. டாக்டர்‌ க்ரால்‌ என்பவர்‌ 
தமிழில்‌ முக்காலததும்வரும்‌ வினைவிகற்பங்களை யெல்‌ 
இ-11 . © 


169 இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


லாம்‌ நன்கு ஆராய்ந்து வினையடிகளை 13 வகையாகக்‌ 
கணக்திட்டிருந்தனர்‌. இவவகையை இவ அகராதியும்‌ 
மேற்கொண்டு, ஒவ்வொரு வினையடியையும்‌ அது எவ்‌ 
வகையைச்‌ சார்ந்தது எனக்‌ குறிப்பிட்டுச்‌ சென்றது. 
இதனால்‌ வினை விகற்பங்களை யெல்லாம்‌ அகராதியில்‌ 
கொடுக்க வேண்டும்‌ அவசியம்‌ இல்லாமற்‌ போயிற்று. 
இப்படிச்‌ சிறந்த முறையைக்‌ கையாண்டதோடு, வழக்‌ 
கொழிந்த சொற்கள்‌, அருகிய சொற்கள்‌ முதலியவற்றை 
யும்‌ இவ அகராதி நீக்கிவிட்டது. இதில்‌ 11,590 சொற்‌ 
களும்‌, 27,505 தொடர்கள்‌ முதலியனவும்‌ அடங்கியுள்‌ 
ளன. 


இங்ஙனமாக, இருமொழி அகராதிகள்‌ பலபடி.யாய்‌ த்‌ 
இருத்‌, தமடைந்து பெருகின. னால்‌, ஒருமொழி யகராதி 
விரு தீ தியடையாது ஒரு நிலையிலேயே வெகுகாலம்‌ நின்று 
விட்டது. யாழ்ப்பாண அகராதி ஒன்றுதான்‌ பயன்பட்டு 
வந்தது. அதனையும்‌ பதிப்பாளர்களும்‌, 


கதிரைவேற்‌ பிரசுரகர்‌ ததர்களும்‌ பாழாக்கி வந்தனர்‌. 
பிள்ளை அச்சுப்‌ பிழைகள்கூடத்‌ தஇருந்தப்பெறா 
தமிழகராதி மல்‌ இன்னும பதிப்புக்கள வெளிவந்த 


வண்ணமாயுள்ளன. இதற்கு ஒரு விலக 
காக, நா. கதிரைவேற்பிள்ளை இயற்றிவெளியிட்ட அக 
ராதியைச்‌ சொல்லலாம்‌. இவர்‌ 40 வருஷங்களுக்குமுன்‌ 
விளங்கிய ஒரு சிறந்த தமிழ்ப்‌ பண்டி தர்‌ ; யாழ்ப்பாண 
காட்டினர்‌ ; ஆஅமுக நாவலர்‌ சிஷ்ய பரம்பரையைச்‌ 
சார்ந்தவர்‌ ; தமிழ நாட்டில்‌ சைவப்‌ பிரசாரமும்‌, தமிழ்ப்‌ 
பிரசாரமும்‌ செய்துவந்தவர்‌. இவரும்கூட, தமது 
பிரசுரகர்த்‌தர்கள்‌ கம்‌ அனுமதியின்றிப்‌ பதிப்புக்களை 
மோசடியாய்‌ வெளியிட்டுப்‌ பிழைகளைப்‌ பெருக்கி வந்த 
னர்‌ என்று முறையிட்டு எழுதியுள்ளார்‌. 


இந்நிலையில்‌, யாழ்ப்பாண த்தில்‌ .நீதிபதியாயிருந்‌த 
ஸி. டபிள்யு. கதிர்வேற்பிள்‌ளை ஒரு சிறந்த பேரகராதி 
வெளியிடவேண்டி, அதற்குரிய முயற்சிகளைச்‌ செய்தனர்‌. 
அகராதியிலும்‌ ஒரு பகுதியை இவர்‌ எழுதிமுடி.த்தனர்‌. 
ஆனால்‌ நால்‌ மூற்றுப்பெறுவ தற்குமுன்‌, இவர்‌ மரண 
மடைந்தனர்‌. பின்னர்‌ மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்கத தாரால்‌ 


தமிழும்‌ அகராதியும்‌ 163 


இவ்‌ அகராதி ஒருவாறாக முற்றுப்‌ பெற்றது. இந்தக்‌ 
காரண ததால்‌, தமிழ்ச்‌ சங்க. அகராதி என்று இதனை 

வழங்குவர்‌. இதில்‌ நூற்றுக்கணக்கான 
தமிழ்ச்சங்க வடசொற்கள்‌ புதியவாகச்‌ சேர்க்கப்பட்‌ 
அகராதி டன. பல தமிழ்‌ இலக்கியங்களினின்‌ ஹும்‌ 

திக்க மேற்கோள்கள்‌ கொடுக்கப்பட்டன, 
சொற்களின்‌ வடமொழி மூலங்களும்‌ காட்டப்பட்டன. 
வடமொழிச்‌ சொற்கள்‌ அனைத்தையும்‌ சேர்த்தாலன்‌ றி, 
தமிழகராதி பூர்‌ த்தியாகமாட்டாது எனற கொள்கையுடை 
யவர்‌ நீதிபதி கதிரவேற்‌ பிள்ளை. இதனால்‌, வடமொழிச்‌ 
சொற்கள்‌ ஏராளமாய்‌ நுழைந்து, இவ்‌ அகராதிக்கு ஒரு 
குறையை உண்டாக்கிவிட்டது. ஆங்கில அகராதியில்‌, 
லத தீன்‌ சொற்கள்‌ அனை, த்தையும்‌ புகுத்தினால்‌ அகரா 
முறைமோடு முரணுமல்லவா 2 


இத்‌ தமிழ்‌ அகராதி ஒருபுறம்‌ இருக்க, தமிழ்‌- 
ஆங்கில அகராதி பலவகையில்‌ செப்பமடைய இடமிருக்‌ 
தது. முதலாவது, சங்க இலக்கியம்‌ முதலிய ஆகார 
நூல்கள்‌ பல உவின்ஸ்லோவுக்குப்‌ பின்னரே அச்சில்‌ 
வெளிவந்துள்ளன. அவற்றை நன்கு பயன்படுத்துவது 
அவசியமாயிற்று. இரண்டாவது, சொற்களுக்குப்‌ பொருள்‌ 
எழுதுவதில்‌ உவின்ஸ்லோ முதலியோரது அகராதிகள்‌ 
ஒவ்வொன்றிலும்‌ ஒவ்வொரு நயமிருக்தது. இக்கயங்கள்‌ 
அனை தையும்‌ ஒருங்கு கொணர்ந்து 


முற்பட்ட அவற்றை இன்னும்‌ ஒழுங்காக விருத்தி 
அகராதிகளில்‌ செய்வது அவசியமாயிருக்த து. மூன்றாவது 
உள்ள சொற்பொருள்களை அமைப்பதில்‌ லெ 
குறைபாடுகள்‌  நியமங்களைக்‌ -கையாளுவ தும்‌ அவசியமா 


யிறணு. தமிழ்‌ அகராதி நூல்கள்‌ பலவும்‌ 
பொருள்களையுங்கூட ௮அகராதிக்‌ கிரமத்தில்‌ அமைத்‌ 
கன. இது தவருகும்‌. வரலாற்று முறையிலும்‌, இயலாத 
இடங்களில்‌, கருத.துத்‌ தொடரும்‌ முறையிலும்‌, இவற்றை 
அமைக்க வேண்டுவது இன்றியமையா த தாகும்‌. நான்கா 
வது, சொல்லுக்குப்‌ பொருளாகப்‌ பரியாயச்‌ சொற்களைக்‌ 
கொடுப்பது போதாது. சொல்லுக்கு உரிய பொருளின்‌ 
லட்சண தனையும்‌ வரையறை செய்யவேண்டும்‌. இவ்வாறு 


164 இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


செய்யும்‌ வழக்கமே தமிழ்‌ அகராதிகளில்‌ பெரும்பாலும்‌: 
இல்லாமலிருக்தது ; பரியாயச சொல்லைக்‌ கூறுவதுதான்‌ 
லட்சணமாகக்‌ கருதப்பட்டது. தமிழ்‌- -ஆங்கில அகராதி 
களிற்‌ கொடுக்கப்பட்டுள்ள லட்சணங்களும்‌ ஒவ்வொரு. 
வகையில்‌ பிழைபரடு உடையனவாயிருக்‌் தன. இக்‌ 
குறைகளெல்லாம்‌ நீங்கவேண்டுவது அவசியமாயிற்று. 

ஐந்தாவது, சொல்லின்‌ பிறப்பைக்‌ குறித்து அகராதி 
யாளர்கள்‌ பெரும்பாலும்‌ கவனஞ்‌ செலுத்‌ தியத இல்லை. 

வடமொழி மூலங்கள்‌ சிலவற்றிற்குத்‌ தரப்பட்டி ருக்‌ தன... 
பிற திராவிட மொழிகளினின்று பிறப்பொத்த சொற்கள்‌ 
காட்டப்‌ பெறவில்லை. ஆறாவது, மேற்கோள்‌ காட்டுவ இல்‌. 
தகுதியான நியமங்கள்‌ கையாளப்படவில்லை. தக்க நிய 
மங்களை அடிப்படையாகக்‌ கொண்டு மேற்கோள்‌ கொடுப்‌ 


பது அவசியமாயிருந்த து. 
மேற்‌ குறித்த ௮ம்சங்களிலெல்லாம்‌ திருத்த மெய்த்‌ 
யது சென்னை ஸர்வகலா சங்கத்தார்‌ வெளியிட்டுள்ள 
தமிழ்‌ லெக்ஸிகன்‌ * ஆகும்‌. இதுவும்‌, அரசினர்‌ ஆகா 
வில்‌ சான்ட்லெர்‌ என்ற அமெரிக்கன்‌ மிஷன்‌ பாதிரியாரால்‌ 
தொடங்கப்பெற்று, தமிழ்‌ வி,த்துவாண்‌ 
தமிழ்‌ கள்‌ உதவிகொண்டு, ஆங்கிலமும்‌: 
லெக்ஸிகன்‌ தமிழும்‌ கற்ற வித்துவான்களால்‌ முற்‌, 
அப்பெற்றது. இதில்‌ குட றக்ஸளே 
இல்லை என்றாவது, இதனோடு அகராதி வேலைக்கு முற்‌ 
அப்புள்ளி வைத்தாயிற்று என்றாவது நினைப்பது தவறு. 
இதிலும்‌ பல குறைகள்‌ உள்ளன. அகராதி வேலை மேலும்‌ 
மேலும்‌ ஈடைபெற்றுக்கொண்டே செல்லவேண்டிய து . 
இன. 
மொழியின்‌ வளர்சசி நமது வாழ்க்கை வளர்ச்சியைப்‌ 
பொறுத்தது. இம்‌ மொழிவளர்சசிக்கு. 
அகராதி சொல்லின்‌ வளர்ச்சி ஓர்‌ சிறந்த அறி 
வேலைக்கு குறியாயுள்ள அ. ஈமது வாழ்க்கை வளமு: 
முடிவு இல்லை அவ தானால்‌ சொற்கள்‌ பெருகிக்கொண்டு 
தான்‌ செல்லும்‌. அகராதி வேலைக்கும்‌ 
முடிவில்லை. குறைபாடுகளை தீ திருத்துவதும்‌, சொற்‌ 
களுக்கு ஜாதகம்‌ கணிப்பதும்‌, புதுச்‌ சொற்களைச்‌ சேர்ட்‌ 


தமிழும்‌ அகராதியும்‌ 165 


யதும்‌, சாஸ்‌ இர சங்கே தமொழி-அகராஇகளையும்‌, கொடுக்‌ 
தமிழ்‌, இசைச்சொல்பற்றிய அகராதிகளையும்‌, செரல்‌-உழ்‌ 
யத்த அகரா திகளையும்‌ இயற்றுவ தும்‌ தமிழ்மொழி வளர்ச்‌ 
அக்கு: இன்றிமையாத பெருஞ்‌ செயல்களாகும்‌. இவ்‌ 
வேலைகள்‌. இடையீடின்‌ நி நடைபெறுவதற்குரிய முயற்‌ 
சியை நாம்‌ மேற்கொள்ளவேண்டும்‌. தமிழ்‌ மக்கள்‌ உள்‌ 
அம்‌ இதிலே செல்லுவ தாக / 


16 


நாடகக்‌ கலையின்‌ வரலாறு 


00௦0 


ஒரு கதையை எடுத்துக்‌ கொண்டு, அதில்‌ வரும்‌ 
பாத்திரங்களுக்‌ கெல்லாம்‌ நடிகர்களை அமைத்து, உரை 
யாடல்களாலும்‌, செயல்களாலும்‌ அக்ககஜைப்‌ பொரு 
௭ப்‌ பலர்‌ காண அரங்க து தில்‌ நடித்துக்‌ 
முத்தமிழ்‌ காட்டுவது நாடகம்‌ என்று இக்காலத்‌ 
இல்‌ நாம்‌ கூறுகிறோம்‌. முற்காலங்களில்‌ 
எது நாடகத்தின்‌ இயல்பு என்று கருதப்பட்டது என்‌ 
. பதை ஒகு சிறிது நோக்குவோம்‌. ம 
இயல்‌, இசை, நாடகம்‌ என்று தமிழ்‌ மூன்று வகைப்‌ 
படும்‌ என்பது மரபு. 
இயற்றமிழ்‌ இசைத்தமிழ்‌ நாடகத்‌ தமிழென 
' வகைப்படச்‌ சாற்றினர்‌ மதியுணர்க்தோரே 
(பிங்கலம்‌ VI அனுபோக.) 
என்றனர்‌ ' பிங்கலர்‌ தமது நிகண்டு நூலில்‌. 12-ம்‌ நூற்‌ 
ரண்டில்‌ கம்பர்‌ “ முத தமிழ்த்துறையின்‌ முறை போகிய £ 
என்றார்‌. 10-ம்‌ நூற்றாண்டினரான நம்பியாண்டார்‌ நம்பி: 
வெண்முக்‌ தவிழ்வயல்சூழ்‌ வீங்குபுன ற்‌ 
ஒண்முத்‌ தமிழ்‌ பயந்தான்‌ ஊர்‌ [காழியே: 
(ஆளுமை. மும்மணி. 28) 
என்று பாடியுள்ளார்‌. 7-ம்‌ நூற்றாண்டின்‌ முற்பகுதி: 
யில்‌ வாழ்ந்த காவுக்கரசர்‌ 
மூலநோய்‌ தீர்க்கு முதல்வன்‌ கண்டாய்‌ 
முத்தமிழும்‌ கான்‌ மறையும்‌ ஆனான்‌ கண்டாய்‌ 
ரீ 


நாடகக்‌ கலையின்‌ வரலாறு 167 


என்று அருளிச்‌ செய்தனர்‌. தொகை நூல்களுள்‌ இறுதி 
யில்‌ தொகுக்கப்பட்ட பரிபாடலிலே, 


தெரிமாண்‌ தமிழ்‌ மும்மைத்‌ தென்னம்‌ 
[பொருப்பன்‌ 
பரிமா கிரையிற்‌ பரந்தன்‌ று வையை 


என வருகின்றது. இது தொலை நூலகத்தே : நல்லாள்‌ 
கரை நிற்ப நான்‌ குளித்த பைந்தட த்தில்‌” என “நான்‌” 
என்னும்‌ சொற்‌ பிரயோகம்‌ வந்துள்ளமையசல்‌ இது 6-ம்‌ 
நூற்றாண்டளவில்‌ தொகுக்கப்பட்டது எனக்‌ 
கொள்ளு, கலே பொருத தமாம்‌. இப்போதுள்ள தமிழ்‌ 
நூல்களுள்‌, மும்மைத்‌ தமிழ்‌ பற்றிய இப்‌ பிரயோகமே 
காலத்தால்‌ முற்பட்டது எனத்‌ தோன்றுகிறது. முந்திய 
சங்க நூல்களில்‌ முத்தமிழ்‌ என்ற பாகுபாடு அறவே 
காணப்படவில்லை. தொல்காப்பியத்‌ இலும்‌ இப்பாகுபாடு 
ஓரிடத்தும்‌ கு.றிக்கப்படவில்லை என்பது அறியத்தக்க அ. 
இவற்றையெல்லாம்‌ நோக்குமிடத்து, தமிழ்‌ மூவகைப்‌ 
பட்டது என்ற கொள்கை இ.பி. 5-ம்‌ அற்றாண்டளவில்‌ 
தோன்‌ றியிருக்க வேண்டும்‌ என்னு முடிவு கட்டலாம்‌. 


ஆனால்‌ முத தமிழ்களுள்‌ ஒன்றான “நாடகம்‌” என்பது 
இந்நூற்றாண்டிற்கு முன்புள்ள நூல்களிலும்‌ காணப்படு 
கிறது. தொல்காப்பியத்‌ தில்‌ 
நாடக வழக்கினும்‌ உலகியல்‌ வழக்கும்‌ 
பாடல்‌ சான்ற தல்‌ வழக்கம்‌ 
லு (பொருள இ. 58) 


என இச்‌ சொல்‌ சக்ஸ்‌ இதற்கு நச்சி 
னார்க்கினி௰யர்‌ பரை இல்கல! எனப்‌ பொருள்‌ விரித்‌ 


இளம்பூரணரும்‌ இப்பெரு 


* நாடகம்‌ * வினையே பிறிதொரு வகையால்‌ கூறினர்‌. 
என்பதன்‌ தற்காலத்துக்‌ கருத்துப்படி அமைந்த 
பொருள்‌ நாடக நூல்கள்‌ பெருவரவினவாகி, 


அவற்றிலுள்ள வழக்கு ஈன்குணரப்‌ 
பட்ட பின்னரே இந்தச்கு,த திரம்‌ இயற்றப்பட்டிருத்தல்‌ 


168 இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


வேண்டும்‌. இதன்கண்‌ உள்ள காடகம்‌ ஆங்கிலத்தில்‌ 
ரும்‌? என்று கூறப்படுவகதாகும்‌. 


இப்பொருளின்‌ வேறுபட்ட ஒரு பொருளில்‌ நாடகம்‌ 
என்ற சொல்‌, பத்துப்‌ பாட்டில்‌ வருகின்றது. பெரும்‌ 
பாணாற்றுப்‌ படையில்‌, 


நாடக மகளிர்‌ .ஆடுகளத்து எடுத்த 


விசி வீங்கு இன்னியங்‌ கடுப்ப 


என உருத்திரங்‌ கண்ணர்‌ பாடுநின்றார்‌. இங்கே நாடகம்‌ 
என்பது கூத்து; அதாவது ஆங்கிலத்தில்‌ * Dance’ 
என்று கூறப்படுவதாகும்‌. இக்கூத்தினை நாட்டியம்‌ என 

நாடகத்தினின்றும்‌ வேது பிரித்துக்‌ 
பழைய குறியீடு செய்தல்‌ கலம்‌. நாட்டியத்‌ இற்கு 
பொருள்‌ மகளிரே உரியராதல்‌ இங்கே கவனிக்கத்‌ 

தக்கது. இவ்‌ ஆசிரியரே பட்டினப்‌ பாலை 
யில்‌ “பாடல்‌ ஓர்த்தும்‌ நாடகம்‌ நயந்தும்‌” என்றனர்‌. 
இந்த இடத்திலும்‌ : நாட்டியம்‌ ' என்ற பொருளிலேயே 
வழங்‌இயிருத்தல்‌ வேண்டும்‌. முதக்தமிழ்நூல்‌ என்று 
சிறப்பித்துச்‌ சொல்லப்படும்‌ சிலப்பதிகாரத தில்‌ மூன்‌ 
ரம்‌ காதையில்‌ மாதவியின்‌ நாட்டியமே விரித்துரைக்கப்‌ 
படுதலாலும்‌, அவள்‌ போன்றார்‌ * நாடகக்‌ கணிகையர்‌ 
எனப்‌ பெயர்‌ பெறுதலாலும்‌, இயல்‌, இசை, நாடகம்‌ 
என்ற மூவகையில்‌ நாடகம்‌ என்பது நாட்டியமே ஆதல்‌ 
வேண்டும்‌, இளங்கோ அடிகளும்‌ * நாட்டிய நன்னூல்‌ 
நன்கு கடைப்பிடித்து” (117, 158) என்றே உரைத்தனர்‌. 
தமிழில்‌ நாடகம்‌ என்ற சொல்லிற்கு இதுவே முதன்‌ 
முதலில்‌ ஏற்பட்ட பொருள்‌ என்பது 8-ம்‌ நூற்றாண்‌ 
டளவில்‌ கொன்‌ றிய இவாகரச்‌,தாலும்‌ அறியலாகும்‌. இக்‌ 
நிகண்டிலே, 


* வேசியர்களுள்‌ இதம்‌, வாத்தியம்‌, நிருத்தம்‌ முதலிய 64 கலைகளிலும்‌ 
வல்லவர்களாய்‌; ரூப குண £லங்களில்‌ சிறந்தவர்களாயுள்ளவர்கள்‌ அத்‌ 
தகுதிபற்றிக்‌ கணிகை ' என்ற பெயர்‌ பெற்று, அவைக்கள த்தில்‌ ஆசனத்‌ 
இற்கு உரியராவர்‌ (வாத்ஸ்யாயனர்‌; காமசூத்திரம்‌ 1. 8. 20)- 


நாடகக்‌ கலையின்‌ வரலாறு 169 


நடமே நாடகம்‌ கண்ணுள்‌ நட்டம்‌ 
படிதம்‌ ஆடல்‌ தாண்டவம்‌ பரதம்‌ 
ஆலுதல்‌ தாங்கல்‌ வாணி குரவை 
நிலயம்‌ நிருத்தம்‌ கூத்தெனப்‌ படுமே 
(IX, 191) 


என வருகின்றது. பிங்கலரும்‌ மூவகைக்‌ தமிழையும்‌ முத 
லிலே கூறி, அவற்றை முறையே விளக்குகின்ற இடத்து 
நாடகத்தைக்‌ கூத்து, அதாவது, நாட்டியம்‌, எனவே 
கொண்டு பலவகை நாட்டியங்களையும்‌ உணர்த்தினார்‌. 
ஆகவே நாடகத்‌ தமிழ்‌ என்பது நாட்டியத்‌ இற்குரிய இலக்‌ 
கண இலக்கியங்களே யாகும்‌. 


இங்கனமாயின்‌, தற்காலத்து வழங்கும்‌ நாடகம்‌ 
(Drama) எப்பொழுது தமிழ்‌ நாட்டு வழககிற புகுந்தது 7 
இதன வரலாறு தான யாது? 


நாட்டிய வகைகளுள்‌ விநோதக்‌ கூத்து என்பது ஒன்று 
உண்டு. இதனை, ‘கொடித்தேர்‌ வேந்தரும்‌, குறுநில 
மன்னருமாக வுடையோர்‌ பகைவென்றிருந்த இடத்து 
விநோதங்‌ காணுங்‌ கூத்து என விளக்கினர்‌ அடி 
யார்க்கு நல்லார்‌. எனவே, சிற்சில விசேஷ காலங்களில்‌ 
அரசர்களின்முன்பு அவர்களால்‌ ஆதரிக்கப்பட்டு இந்‌ 
நாட்டியங்கள்‌ நடைபெறுவது வழக்கமா 


காட்டியும்‌ யிருந்தது. மிகவும்‌ பழைய காலத்தில்‌ 
நிகழ்ந்த இடக்‌ அரசர்கள்‌ மகளிரது நாட்டிய ததை ஆத 
கள்‌ ரித்து வந்தனர்‌ என்பது முன்‌ காட்டிய 


பெரும்பானணாற்றுப்படையின அடிகளால்‌ 
உணரலாகும்‌. விறலியர்‌ பாணருடன்‌ அரசரது அவை 
களுக்குச்‌ சென்று பாடிக்‌ கூத்து நிகழ்த்தி, அரசர்களை 
மகிழ்வித்து வந்தனர்‌. இது சங்ககால இலக்கியங்களில்‌ 
பரக்க வழங்கிய செய்தி. அரசர்‌ முன்பிலே மட்டுமன்‌ றி, 
விழா முதலிய காலங்களில்‌ பொதுமக்கள்‌ பலரும்‌ கண்டு 
மகிழுமாறும்‌ மகளிர்‌ காட்டியம்‌ ஆடி வந்தனர்‌. இந்நாட்டி 
பம்‌ ஆடுவதற்கு உரிய ஓர்‌ இனத்தார்‌ பண்டைக்‌ காலக்‌ 
இல்‌ இருந்தனர்‌. அப்துல்‌, 


170 இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ : 


மள்ளர்‌ குழீஇய விழவி னானும்‌ 

மகளிர்‌ தழீஇய துணங்கை யானும்‌ 

யாண்டும்‌ காணேன்‌ மாண்தக்கோனை 

யானும்‌ ஓர்‌ ஆடுகள மகளே என்கைக்‌ 

கோடீர்‌ இலங்குவளை கெ௫ழ்த்த 

பீடுகெழு குரிசி லும்‌ ஓர்‌ ஆடுகள மகனே 
என்ற குனுந்தொகைச்‌ செய்யுளால்‌ (81) அறியலாம்‌. 


இவவகைக்‌ கூத்து, தொடக்கத்தில்‌, மிக்க எளிமை 
யாகவும்‌, சில பல _அம்சங்களில்‌ அகர்கரிகமாகவும்‌ தான்‌ 
இருத்தல்‌ கூடும்‌. நாளடைவில்‌ இதுவே படிப்படியாகச்‌ 
செம்மை அடைக்திருத்தல்‌ வேண்டும்‌. 
நாட்டியத்தின்‌ 6-ம்‌ நூற்றாண்டில்‌ நிகழ்ந்த வைதிக 
வளர்ச்சி சமயக்‌ கிளர்ச்சிதான்‌ இச ர்‌தருத்தத்‌ 
இற்கு அடிகோலியது. தேவாரம்‌ முதலி 
யனவும்‌, பரிபாடலும்‌ ஈமக்குத்‌ தெரிவிக்கின்‌ றபடி, இசை 
யானது மிகவும்‌ அபிவிருத இயுற்ற து. காட்சிக்கு இன்பம்‌ 
தந்த நாட்டியமான து அதனோடு கலந்து வந்த இசைப்‌: 
பாட்டுக்களால்‌, கேள்விக்கும்‌ இன்பம்‌ தருவ தாயிற்று. 
சாந்திக்‌ கூத்தின்‌ ஒருவ்கையாகிய அவிநயக்‌ கூத்திற்குக்‌ 
“கதை குழுவாது பாட்டின து பொருளுக்குக்‌ கைகாட்டி 
வல்லபஞ்‌ செய்யும்‌ பலவகைக்‌ கூத்து ” என இலக்கணம்‌ 
கூறப்பட்டிருக்கிறது. இது தற்காலத்தில்‌ * அபிநயம்‌ '' 
என்று கூறுவதனை ஓத்தது. இசையும்‌ நாட்டியமும்‌ 
இதில்‌ ஒருங்கே விளங்குகின்றன. 
வைதிக சமயக்‌ கிளர்ச்சியினால்‌ இசைப்பாட்டுப்‌ பெரி 
தும்‌ பிரசாரம்‌ எய்‌இியது எனக்‌ கூறினேன்‌. இசைப்‌ 
பாட்டினால்‌ நாட்டியம்‌ சிறப்புற்றது என்பது எளிதில்‌: 
ஊகிக்க, தகும்‌. சமயக்‌ இளர்சசியினால்‌ நாட்டியம்‌ ஒழுங்‌ 
காக நடைபெறுவதற்கு இடவச இயும்‌ 
சமயக்‌ கிளர்ச்சி ஏற்படலாயிற்று. இருக்கோயில்‌ முற்ற 
யால்‌ கலையின்‌ மே தக்க அரங்காக முடிந்தது. முன்பெல்‌' 
வளர்ச்சி லாம்‌ அரசரது விருப்பத்தையும்‌ பொது: 
மக்கள்‌ திரளாகக்‌ கூடும்‌ சமயசந்தர்ப்‌ 
பதீகையும்‌ பொறுத்து நாட்டியம்‌ நடைபெற வேண்டிய 


காடகக்‌ கலையின்‌ வரலாறு 171: 


தர்ய்‌ இருந்தது. அரசரது அவைகளில்‌ பொதுமக்கள்‌ 
சென்று நாட்டியம்‌ கண்டு மகிழ்தல்‌ கூடுவதில்லை. இருக்‌. 
கோயில்கள்‌ தோன்றிய காலத்தில்‌ விழா முதலியவற்றால்‌ 
பொதுமக்களின்‌ மனத்தைக்‌ கவரவேண்டியது அவசி 
யாயிற்று. நாட்டியமும்‌ நாடகமும்‌ இங்ஙனம்‌ கவர்தற்கு 
உரிய ஏதுவாயின. அரசன்‌ முதலாக ஆண்டி மீறாக. 
இவற்றை அனுபவித்து மகிழ முடிந்தது. கோயிலில்‌ 
இங்ஙனம்‌ நடந்தது எனபது கல்வெட்டுக்களர்ல்‌ கன்கு 
புலனாகின்றது. சில நகாடகமகளிர்‌ தமது ஏழாவ தாண்டு 
முதல்‌ ஐந்து ஆண்டு மாட்டியத்திற்‌ பயின்று அரசன்‌ 
முன்பு தமது திறத்தினைக்‌ காட்டி, அவனால்‌ ௮பிமானிக. 
கப்‌ பெற்றுத்‌ தலீககோல்‌ என்ற பட்டம்‌ பெற்றுத்‌ தம்‌ 
தொழிலிற்‌ புகுந்தனர்‌, இது மாதவியின்‌ சரித்திர ததால்‌ 
நன்கு உணரப்படும்‌. இளங்கோ அடிகள்‌ தாமே இம்‌ 
மரபைக்‌. கட்டுரைத்துக்‌ கொண்டனர்‌ என்றல்‌ தவறு. 
அவர்‌ காலத்து வழங்கிய மரபினையே அவர்‌ கூறியவரா' 
வர்‌. இம்மரபு கல்வெட்டுக்களாலும்‌ ஆ தரிக்கப்படுகறெ த. 
இருவாரூர்க்‌ கோயிலில்‌ ஒரு நாடக மகள்‌ தனது நாட்டிய 
வித்தையை அரசன்‌ முன்பாக அரங்கேற்றி, * பூங்கோயில்‌: 
நாயகத்‌ தலைக்கோலி £ என்ற பட்டம்‌ பெற்றனள்‌ என்று 
சோழர்‌ காலத்ததாயெ ஒரு கல்வெட்டு (548 ௦7 1904) 
கூறுகிறது. இங்ஙனமாக, கோயில்‌ விழாக்களில்‌ ஒரு. 
முக்கிய அம்சமாய்‌ நாட்டியம்‌ அமைந்து பெர்து மக்களை 
இன்புஅத்திறறு. 


நாட்டியததால்‌ விளைந்த இவ்‌ இன்பம்‌ சிற்றளவி' 
னகே யாகும்‌. பாட்டும்‌, அபிநயமும்‌ நீடித்துச செல்வன 
அல்ல. அன்றியும்‌ அதன்‌ நுட்பமான :கலை ஈயங்களை 
முற்றும்‌ உணர்வதும்‌ கடினமர்கும்‌. ஆகவே இதனால்மட்‌ 
டும்‌ மக்கள்‌ மனம்‌ இருப் இ யடையவில்லை. 
காட்டியத்தின்‌ நீடித்து நிகழ்வதாய்‌, எளிதில்‌ இன்பம்‌: 
மேம்பட்டது பயப்பதாய்‌, நாட்டியக்கலையோடு நெருங்‌ 
காடகம்‌ கிய தொடர்புள்ளதாய்‌ அமைந்த கலை. 
மை மக்கள்‌ அவாவினர்‌.. இவ்‌ அவாவின்‌- 
பயனாய்க்‌ கதை தழுவிவரும்‌ நாட்டியம்‌ ஏற்பட்டது. சார்‌ 
்‌ இக்கூத இன்‌ வகையாகிய : நாடகம்‌ ? கதையைத்‌ தழுவி' 


179 இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


வரும்‌ கூத்து என்று அடியார்க்கு நல்லார்‌ விளக்கியிருப்‌ 
பது நாம்‌ இங்கே உணரத்தக்கது. இதனால்‌ நாம்‌ தற்‌ 
காலத்‌தில்‌ கொள்ளும்‌ கருத்‌இின்படி காடகம்‌ அமைந்து 
விட்டது என நினைத்தல்‌ தவறு. ஒரு நடிகையே ஒரு 
கதையைப்‌ பின்பற்றி, அதில்‌ வரும்‌ பல பாத்திரங்களை 
யும்‌ தானே மேற்கொண்டு, பாட்டுக்களாலும்‌ அபிநயங்‌ 
களாலும்‌ கதையை நிகழ்த்தி, முற்றுவித்தல்‌ கூடும்‌. 
இதனை த்தான்‌ : நாடகம்‌ ? என முதன்‌ முதலிற்‌ கூறினர்‌ 
என்று கொள்ள இடமுண்டு. எங்கனமாயினும்‌ இது காட்‌ 
டயம்‌” என்ற பொருளினின்று கதையை நடித்துக்‌ காட்‌ 
டும்‌ கூத்து எனப்‌ பொருள்‌ மாறிய தற்கால நாடகத்‌ 
இற்குச்‌ செல்லும்‌ வழியில்‌ ஒரு கட சக்‌ _மைல்‌ கல்‌ * 

என்று இதனைக்‌ கொள்ளலாம்‌. 
இவவகை நாடகக்‌ கூத்இனின்றும்‌ எளி இலே பிறந்த 
தாகும தற்கால நாடகம்‌. பல நடிகர்கள்‌ கதா பாத்‌ 
இரங்களின்‌ வேஷம்‌ பூண்டு கையை நடிப்பதே நாடகம்‌.' 
நாட்டியத்துற்கு உதவியது போலவே, இம்‌ முற்றிய நாட 
கதுதிற்கும்‌ திருக்கோயில்கள்‌ பெரிதும்‌ உ கவின. வைதிக 
சமயங்கள்‌ நாடகத்திற்கு உரிய ககைப்பொருளை த்‌ தந்‌ 
கன. இந்த வைதிக சமயங்கள்‌ வடிவெடுத்து வந்தன 
போன்று விளங்கிய இருக்கோயில்களின்‌ முற்றம்‌, நாடகம்‌ 
நடிக்கும்‌ அரங்காகப்‌ பயனபட்டது. இது கற்பிதமன் று; 
உண்மையே என்ப துகல்வெட்டுக்களால்‌ 


காடகம்‌ அறியலாகும்‌. முதல்‌ இராஜராஜன்‌ (இ. 
.இருந்ததற்குச்‌ பி, 985-1017) தனது தலைககராயெ குஞ்‌ 
சான்றுகள்‌ சையில்‌ பிருக இசுவரர்கோயில்‌ எடுப்பித்‌ 


த தான்‌. இக்‌ கோயிலில்‌ * இராஜ ராஜேசு 
வர நாடகம்‌” என்ற ஒரு நாடகம்‌ ஆண்டுகோறும்‌ நடிக்கப்‌ 
பட்டு வந்தது என்று ஒரு கல்வெட்டுக்‌ கூறுகின்றது 
(5. 1. 1. 17. ற, 306; 120 ௦f 1981). இம்‌ நாடகம்‌ பிருக 5௯ 
-வரர்‌ கோயில்‌ கட்டிய வரலாற்றையும்‌, அரசனது அருஞ்‌ 
செயல்கள்‌ சிலவற்றையும்‌ அமைக திருத்தல்‌ வேண்டும்‌. 
இது தோன்றிச்‌ சுமார்‌ ஒரு நூற்றாண்டுக்குப்‌ பின்‌, 
அதாவது க. பி. 1119-ல்‌ கமலாலய பட்டர்‌ என்பவர்‌ 
மும்புலியூர்‌ நாடகம்‌ என ஒரு நாடகம்‌ இயற்றி அரசனால்‌ 
இறையிலி நிலம்‌ பெற்றார்‌ எனத்‌ தென்னாற்காட்டுக்‌ ஈட 


நாடகக்‌ கலையின்‌ வரலாறு 17 


லூரில்‌ உள்ள கல்வெட்டு ஒன்று தெரிவிக்கிறது. இக்‌ 
நால்‌ இத்‌ தல மகிமையை நாடகவடிவிற்‌ கூறுவதாக 
அமைம்திரு,த்‌தல்‌ வேண்டும்‌. நாடகங்களுக்கும்‌ வை இக. 
சமயத்‌ திற்ரும்‌, கோயில்களுக்கும்‌ இருந்த தொடர்பு: 
இங்குக்‌ காட்டிய உ தாரணங்களால்‌ தெளிவாகும்‌. 10-ம்‌ 
நூற்றாண்டளவில்‌ தமிழ்‌ நாடகங்கள்‌ இருந்தன என்பது 
உண்மை. முதல்‌ நாடகம்‌ தோன்றியது பெரும்பாலும்‌: 
10-ம்‌ மூற்றாண்டிற்குச்‌ சிறிது முன்பாக இருக்கலாம்‌. 
மேற்கூறியவாறு சில காடகங்கள்‌ தோன்றினும்‌, 
இவ்வகை நூல்கள்‌ தமிழ்‌ காட்டில்‌ செழித்து வளர்ந்தன. 
வாகத்‌ தெரியவில்லை. ஈம்‌ தமிழிலுள்ள பிரபம்‌,தங்களின்‌ 
இயல்புகளை உணர்த்தும்‌ நூல்‌ : பாட்டி. 
பழைய நாடக யல்‌ ? எனப்படும்‌. இந்‌்தப்பாட்டியல்களில்‌: 
கால்கள்‌ உழத்திப்பாட்டு (பள்ளு), குறத்திப்‌ 
பாட்டு(குறவஞ்சி) என்ற இரண்டு தவிர 
வேறு நாடக நூல்கள்‌ காணப்படவில்லை. இவ்விரண்டு. 
நூல்களும்‌ கோயில்களோடு தொடர்புடைமை முக்கூடற்‌ 
பள்ளு, குருகூர்ப்‌ பள்ளு, குற்றாலக்‌ குறவஞ்சி முதலிய 
நூல்களால்‌ நன்கு விளங்கும்‌. இவைகள்‌ 17-ம்‌ நூற்‌ 
மூண்டில்‌ தோன றின. 
இசைப்‌ பாட்டுக்கள்‌ ஈர்ளடைவில்‌ வளமுற்னுக்‌ சீர்த்‌ 
தனங்கள்‌ செழிததுப்பெருகன. குற்றாலக்‌ குறவஞ்சியில்‌ 
லீர்ததனைப்‌ பாட்டுக்களைக்‌ காணலாம்‌. இக்‌ 8ர்த்தனங்‌: 
களால்‌ ஈாடகங்களும்‌ வளமுற்றன. 
கீர்த்தனைகளீின்‌ 18-ம்‌ நூற்றாண்டின்‌ பிற்பகு தியில்‌: 
தோற்றம்‌ சீகாழி அருசைலக்கவிராயர்‌ என்‌ ற கவிஞர்‌ 
க இரர்ம நாடகக்‌ கீர்த்தனை என்ற நூலை 
இயற்றினர்‌. இதுமுதல்‌ &ர்த்துனை வடிவில்‌ நூல்கள்‌ 
இயற்றப்‌ பெறலாயின. கதா காலகேபத்திற்குச்‌ சல: 
பயன்‌ பட்டன ; சில நாடகங்களாக நடிக்கப்பட்டன. 
பாரதக்‌ கீர்த்தனை, பெரியபுராணக்‌ இர்த்தனை, நந்தன்‌ 
சரித இரச கீர்த்தனை, இருவிகாயாடல்‌ சர்த்கனை முதலி 
யனவும்‌,சகுந்தலை நாடகம்‌, அரிச்சந்திர நாடகம்‌ என்பன: 
வும்‌ காடகத்துற்கு உதாரணங்களாம்‌. 
19-ம்‌ நூற்றாண்டில்‌ மேனாட்டுக்‌ கல்வி காட்டில்‌ பரவத்‌ 
தொடங்கிற்று, ஆங்கிலம்‌ கற்றார்‌ பலராயினர்‌. இவர்‌ 


174 இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


-களுள்‌ ஒரு சிலர்‌ வடமொழி நாடக இலக்கணங்களையும்‌ 
முறைகளையும்‌ பின்பற்றி நாடகங்களை 


வடமொழி இயற்றினர்‌. வி. கோ. சூரிய நாராயண 
காடகங்களையும்‌ சாஸ்‌ இரியார்‌ இவர்களுக்குள்ளே தலைமை 
மேல்‌ நாட்டு வாய்ந்தவர்‌. நரடகம்‌ பற்றி இவர்‌ 


நாடகங்களையும்‌ கொண்ட கொள்கைகளை இவரது நாடக 
தழுவிய தமிழ்‌ இயலிற்‌ காணலாம்‌. இவர்‌ இயற்றிய 
நாடகங்கள்‌ நாடகங்கள்‌ உயரிய செந்தமிழ்‌ நடையில்‌ 

ள்‌ எழுதப்பெற்றன. இடையிடையே 
கீர்த்தனை வடிவில்‌ பாடல்கள்‌ அமைந்துள்ளன. ஆகவே 
இவரது நாடகங்களை நடிப்பதற்குச்‌ சங்கீதப்‌ பயிற்சி 
அற்பமாயிருந்தாலும்‌ போதியதாகும்‌. வேறுசிலர்‌ வட 
மொழி நாடகங்களை க தழுவுவ தில்‌ விருப்பின்றி, ஷேக்ஸ்‌ 
பியர்‌, ராஸீன்‌, மோலியர்‌ முதலிய மேனாட்டு நாடக ஆசிரி 
யர்களைப்‌ பின்பற்றி நாடகம்‌ இயற்றலாயினர்‌. ஆசிரியர்‌ 
சுந்தரம்‌ பிள்ளை இவர்களுள்ளே தலைசிறந்தவர்‌. இவர்‌ 
இயற்றிய : மஜேன்மணீயம்‌ ' நாடகங்களில்‌ தனிச்‌ சிறப்‌ 
புடையதாக என்னும்‌ விளங்கக்‌ கூடியது. 


தற்காலத்து நாடகங்கள்‌ இல்லர்க குறையை நீக்கிய 

வர்‌ இரு. பம்மல்‌ சம்பந்த முதலியார்‌. இவர்‌ தமிழில்‌ இயற்‌ 

ய ஈாடகங்களிற்‌ பெரும்பாலானவை 

நடிகராயுள்ள எளிய வசன நடையில்‌ உள்ளன. “லீலா 

நாடக ஆசிரியர்‌ வஇ சுலோசனை, ' £ மனோகரா? முதலிய 

வற்றால்‌ இவர்‌ இறமை நன்கு விளங்கு 

கின்றது. இவர்‌ நடிகராகவும்‌ இருந்தமையால்‌ நாடக 
கயங்களைக்‌ கூர்ந்துணரும்‌ திறம்‌ பெரிதும்‌ வாய்ந்தவர்‌. 

வருங்காலத்தில்‌ நாடகக்‌ கலை மிக மேம்பட்டு விளங்க 

லாம்‌ எனத்‌ தோன்அுறெது, 


17. 


& J * ட்‌ 
மதுரையும்‌ தமிழ்‌ இலக்கியமும்‌ 
மது தமிழ்‌ காட்டிலே மிக்க புகழ்பெற்று விளங்கு 
வன மூன்று பெருங்‌ கழகங்களாகும்‌. ஒன்று, மதுரைப்‌ 
'பெருககரிலே 1901-ம்‌ வருஷத்திலே ஸ்ரீ பாண்டித்துரைத்‌ 
தேவர்‌ அவர்களால்‌ நினுவப்பெற்று இன்றுகாறும்‌ 
செவ்வனே. நடைபெற்று வருகிற மதுரைத்‌ தமிழ்ச்‌ சங்க 
மாகும்‌. இரண்டாவது, சென்னையில்‌ 7905-ம்‌ ஆண்டில்‌ 
ஸ்ரீ. ஜே. எம்‌. நல்லசாமிப்பிள்‌&௯ முதலியோரால்‌ நிறுவப்‌ 
பெற்றுப்‌ பலவகையானும்‌ விரிவடைந்து மிக்க ஊக்கத்‌ 
துடனும்‌ ஆர்வத்துடனும்‌ நடத்தப்பட்டு வருகிற சைவ 
சிந்தாந்த மகா சமாஜம்‌ ஆகும்‌, மூன்றாவது, தஞ்சையை 
அடுத்துள்ள கருந்திட்டாங்‌ குடியில்‌ 1913-ம்‌ வருஷக்‌ 
தில்‌ தோன்றி மிக்க தமிழ்‌-ஆர்வத்துடன்‌ நடத்தப்‌ 
பெற்றுவருகிற கரந்தைத்‌ தமிழ்சசங்கம்‌ ஆகும்‌. இவற்‌ 
அள்‌, இரண்டாவதாகக்‌ குறிப்பிட்ட சமாஜம்‌ தமிழ்‌ 
இலக்கியத்‌ துறையிலும்‌ பேருழைப்பெடுத்துப்‌ பெருக்‌ 
தொண்டு புரிந்து வருகிறது; எனினும்‌, 

மூன்று தமிழ்க்‌ முதன்மையாகச சமயச்‌ சார்பு பற்றியதே 
கழகங்கள்‌ யாகும்‌. ஏனைய இரண்டு சங்கங்களும்‌ 
தமிழினபொருட்டே நிறுவப்பெற்றன. 

எனினும்‌, பொருள்‌ முட்டுப்பாடு முதலிய பலவகைக்‌ 
காரணங்களால்‌, குறிப்பிட்ட சிற்சில தமிழ்த்‌ துறை 
களில்‌ மாத்திரம்‌ உழைத்து வருகின்றன. உதாரண 
மாக, தமிழ்க்கலாசாலை நடத்துதல்‌, பத்திரிகை வெளி 
மீடு, அச்சில்‌ வாராக பழந்தமிழ்‌ நூல்களைப்‌ பதிப்பித்‌ 


ர. 


* மதுரைக்‌ தமிழ்‌ இலக்கிய மகாநாட்டில்‌ 18--1-8]ல்‌ நிகழம்‌.த்‌ இய 
தலைமை உரையிலிருந்து எடுக்கப்பெற்றது. 


176 இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


தல்‌ முதலிய தொண்டுகளை இவை ஆற்றிவருகின்‌ றன.. 
இவையெல்லாம்‌ பழமையைப்‌ போற்றுகிற அளவிலே 
கநின்றுவிடுகன்றன. பழைய மரபைக்‌ கைவிடாது, அத. 
னோடு தொடர்புகொண்டு, புதிய புதிய துறைகளில்‌ புத்‌ 
துணர்ச்சியோடு தமிழ்‌-இலக்கிய வளர்ச்சியைப்‌ பேணு 
துல்‌ மிக்‌ அவசியமாகும்‌. இப்புதிய துறையைப்‌ பிரசாரம்‌ 
செய்வ தற்கும்‌, இகன்கண்ணே உழைத்துவருவ தற்கும்‌: 
ஒரு புதிய கழகம்‌ வேண்டற்பாலதே யாகும்‌. 


தமிழ்‌ மொழியின்‌ சரிதக்கோடும்‌, தமிழ்‌ இலக்கியச்‌ 
சரி. தத்தோடும்‌ மதுரை மூதூரின்‌ பூர்வ சரிதம்‌ பின்னிக்‌ 
கிடக்கிறது. தொல்காப்பியனார்‌ காலத்துத்‌ தமிழ்‌ கூறும்‌: 
நல்லுலகத்துற்கு எல்லை “வடவேங்கடம்‌ தென்குமரி? என்‌ 
பர்‌. இப்‌ பரந்துபட்ட பிரதேச முழுவதும்‌ பேசப்பட்ட 
கமிழ்மொழி--இடம்‌, சமயம்‌, மக்கள்‌ வகுப்பு முதலிய 
வேறுபாடுகளால்‌ பாதிக்கப்படாது-—எங்கும்‌ ஒரே நிலை 
யில்‌,ஒரே முறையில்‌, உசசாரணபேதஞ்‌ சிறிது மின்றி 
வழங்கிவந்ததென்று ஒருவரும்‌ கூறத்துணியார்‌. இம்‌ 
பேச்சு வழக்கு நூல்‌ வழக்காக மாறும்பொழுது, குறிப்‌ 
பிட்ட ஓரிடத்து வழங்கும்‌ மொழியே பிரசாரமெய்‌ இட்‌: 
பொதுப்பட ௮அங்கீகரிக்கப்பட்டு அவ்வகை மொழியில்‌ 
நூல்கள்‌ பெருகும்‌. மதுரைப்‌ பிரதேசத்‌ இல்‌ வழங்க வந்த. 
மொழியே இங்ஙனமாகப்‌ பிரசாரமெய்‌ இ: 

பாண்டி காடே அங்கீகாரம்‌ பெற்று நூல்களின்‌ வளர்ச்‌ 
செந்தமிழ்‌ நாடு சிக்குக காரணமாயிருந்தது. இப்பெரு. 
மைக்குக்‌ காரணங்களும்‌ பலவுள. முதலா 

வது அப்‌ புராதன காலத்திலே மதுரை மாநகர்‌ பெருஞ்‌ 
சிறப்புற்று விளங்கிற்று; அக்காலத்து தக்‌ தமிழ்‌-நாகரிக து 
தற்கு லக்ஷய பூமியாயிருந்தது ; அகநாட்டு வாணிபமும்‌ 
புறகாட்டு வாணிபமும்‌ மிக்க ஊக்கத்துடன்‌ நடைபெற்று: 
வந்தன ; பல .தேசத்துள்ள மக்களின்‌ கூட்டுறவினாலே 
மதுரை நகரத்து மக்களின்‌ வாழ்வு நிறைவெய் தி இனிது 
ஒழுகியது ; கல்வி ெந்தோங்கிற்று ; தமிழாசிரியர்‌ மிகப்‌ 
பலர்‌ தோன்‌ நினார்கள்‌ ; அவர்களை ஆதரித்து அவர்கள்‌ 
இயற்றிய செய்யுட்களைப்‌ பேர்ற்றுதற்கு, மதுரையில்‌ 
ஆண்ட பர்ண்டிய பரம்பரை பெருவிருப்புற்று முன்வந்‌ 


% 


மதுரையும்‌ தமிழ்‌ இலக்கியமும்‌ 177 


குது, இக்கிலையில்‌ மதுரை மூதூரில்‌ தமிழ்‌ செழித்து 
வளர்க்கமை சிறிதும்‌ ஆசச்சியமன்று, அம்லே தோன்‌: 
திய நூல்களின்‌ தமிழே பொது அங்கோமத்திற்கு உரியது 
எனக்கொள்ளப்பட்டது. மறறைப்‌ பிரசேசைங்களிலுள்ள 
புலவர்களும்‌ இம்மதுரைக்‌ தமிழைப்‌ பின்பற்றியே பாடி. 
னர்‌. ஆகவே,மதுரைப்‌ பிரேகச,க்துக்‌ தமிழே செம்‌ கமிழ்‌* 
(8ீஹப்காி ஹர) ஆயிற்று. இதனால்‌ இப்பிரவேசம்‌ 
* அமிழ்‌ நாடு” (பெரியபுராணம்‌, திருஞான. 659) எனச்‌ 
சிறப்புற்று வழங்கலாயிற்று, செந்தமிழ்‌ நிலமாவது 
யாதெனின்‌, 
சந்தனப்‌ பொதியச்‌ செந்தமிழ்‌ முனியும்‌ 

சவுந்தர பாண்டியன்‌ எனுந்தமிழ்‌ நாடனும்‌ 

சங்கப்‌ புலவரும்‌ தழைத்துஇனி திருக்கும்‌ 

மங்கலப்‌ பாண்டி. வளநாடு என்ப 
என்றனர்‌ சங்கரகமச்சிவாயப்‌ புலவர்‌, பரஞ்சோதி முனி 
வரும்‌, 

ல்‌ வ தென்சொல்‌ 

மடமகட்குஅரங்கு என்பது வழுதிகாடு அன்றோ 
என்னு புகழ்க்தேத்தினர்‌. இவர்க கூறுவான்‌ ஏன்‌? 
9-ம்‌ தூற்றுண்டினரான மாணிக்கவாசகர்‌, 

தண்ணார்‌ தமிழ்‌ அளக்கும்‌ 

தண்பாண்டி. நாட்டானை 
என்றனர்‌ (இருவாசகம்‌ 8, 10). இற்றைக்கு இரண்டாயீரம்‌ , 
ஆண்டுகட்கு மூன்பிருந்த புலவர்களும்‌ உட்‌ இக்கருத்‌ 
அப்படவே பாடுகின்றனர்‌ : 

தமிழ்கிலை பெற்‌; தாங்கு மரபின்‌ 

மகிழ்சனை மறுகின்‌ மதுரை 
என்பது சறுபானாாற்றுப்படை, 

தமிழ்கெழு கூடல்‌ 
என்பது புறமான னு (89), இங்கன மாமதி அமிழ்மொழிச்‌ 
சரித தோடு இம்‌ பதுரைககரின்‌ சரி தம்‌ பிணைந்து இடக்‌ 
கின்‌ நிலம காரணாம்‌, 

இத்தி 


176 இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


மதுரையைத்‌ தலைககராகக்‌ கொண்ட பாண்டி நாட்‌ 
டிலே பொதிய மலையிலே, * என்று முள தென்தமிழ்‌ , 
இயம்பி யிசை கொண்ட'வராகிய ௮௧,த்‌ இய முனிவர்‌ வாழ்‌ 
இன்றார்‌ என்பது நம்மவர்‌ நம்பிக்கை. இம்முனிவர்க்கு 
மாதொருபாகன்‌ இயில்‌ தமிழ்‌-நூல்‌ உணர்த்தினர்‌ 
- என்பர்‌. முதன்‌ முதலில்‌ தமிழ்ச்‌ செய்யுட்‌ ' 
மதுரையும்‌ கனியும்‌ தமிழ்‌ நூல்களையும்‌ ஆராய்ற்‌த 
சங்கங்களும்‌ இடம்‌ மதுரை என்பது கலைச்சங்கம்‌ 
இங்கே கூடியதென்னும்‌ வரலாற்றால்‌ 
உணரப்படும்‌. இரிபுரம்‌ எரித்த விரிசடைக்கடவுள்‌, 
முருகவேள, அகத்தியனார்‌ முதலியோர்‌ இத்‌ குலைசசங்‌ 
ககுதில்‌ தமிழை ஆராய்ந்தார்‌ என்று கூறுவர்‌. இப்‌ 
பெளராணிக வரலாறு தமிழ்‌ இலக்கியத்தின்‌ தொன்மை 
யினையும்‌ மதுரையின்‌ தொன்மையினையும்‌ நமக்கு நன்கு 
உணர்த்துகிறது. கடல்கொண்ட கபாடபுரதீதுக கூடிய 
தாகக்‌ கூனும்‌ இடைச்‌ சங்கத்தை விடுத்து, கடைச்சங்‌ 
கத்‌ைத கோக்குவோமாயின்‌, அதுவும்‌ கூடிய இடம்‌ இம்‌ 
மதுரையே யாகும்‌. தற்காலத்தே ஆராய்ச்சியாளரிற்‌ 
சிலர்‌ கடைச்‌ சங்கத்தின்‌ உண்மையைக்கூட ஐயத்தின்‌ 
பாற்‌ படுத்துகின்றனர்‌. ஆனால்‌ பாலைக்கலியிலே (35), 


நிலனாவில்‌ திரிதரூஉம்‌ கீள்மாடக்‌ கூடலார்‌ 
புலனாவிற்‌ பிறந்தசொற் புதிதுண்ணும்‌ பொழு 
்‌ தன்றோ, 


என வந்துள்ளது. இரண்டாவது அடிக்கு * அறிவினை 
யுடைய சான்றோர்‌ நாவிற்‌ பிறந்த கவிகளின்‌ புதுமை 
யைக்‌ கொண்டாடும்‌” என நச்சினார்க்கினியர்‌ பொருள்‌ 
கூறினர்‌. ஈண்டுக்குறித்‌,த சான்மீறார்‌ கடைச்சங்கத்துச்‌ 
்‌ சான்றோராகவே இருத்தல்‌ கூடும்‌. அன்றியும்‌, * மதுரா 
புரிச்‌ சங்கம்‌ வைத்தும்‌” என இ. பி. 8-ம்‌ நூற்றாண்டுச்‌ 
சாசனம்‌ ஒன்று உறுகிறது. ஆகவே, கடைச்சங்கத்தின்‌ 
உண்மையை ஒப்புக்கொள்ளு தல்‌ பிழையாகாது எனவே 
தோன்றுகிறது. இச்‌ சங்ககாலத்துப்‌ புலவர்களிற்‌ பலர்‌ 
மதுரையைப்‌ புகழ்ந்து பாடியுமுள்ளார்‌. * கூடற்றமிழ்‌' 
எனப்‌ பெயர்‌ பெற்ற மதுரைக்‌ காஞ்சியில்‌, 


மதுரையும்‌ தமிழ்‌ இலக்கியமும்‌ 179 


புத்தே ளுலகங்‌ கவினிக்‌ காண்வர 
மிக்குப்புகழ்‌ எய்திய பெரும்பெயர்‌ மதுரை 
என்று சிறப்பிக்க்ப்பட்டுள்ள து. அககானூற்றில்‌, 
பாடுபெறு சிறப்பிற்‌ கூடல்‌ (281) 
எனவும்‌, 
பொன்மலி கெடுககர்க்‌ கூடல்‌ (258) 
வல்‌ கூறப்படுகிறது. பரிபாடலில்‌ (19), 
புலத்தினும்‌ போரினும்‌ போர்தோலாக்‌ கூடல்‌ 
என வருகின்றது. அறிவு தீதுறையிலும்‌ போர்த்‌ துறை 
யிலும்‌ மதுரைமாககர்‌ வென்‌ நியோடு விளங்றெறு. இவ்‌ 
வாறு கூறப்பட்ட “மாடமலி மறுகிற்கூடற்‌' பதியை 
பாடல்‌ சான்று பல்புகழ்‌ முற்றிய 
கூடல்‌ 
(பரியாடல்‌. 17) 


எனக்‌ கடைச்சங்கப்‌ புலவரொருவர்‌ வாயாரப்‌ புகழ்கின்ற 


னர்‌. இப்பதியின்‌ புகழை, 
தண்‌ தமிழ்‌ வேலித்‌ தமிழ்சாட்டகம்‌ எல்லாம்‌ 
கின்று கிலைஇப்‌ புகழ்பூத்தல்‌ அல்லது 
குன்‌ அதல்‌்உண்டோ மதுரை கொடித்தேரான்‌ 
குன்‌ றம்‌ உண்டாகு மளவு 
(பசிபாட்ற்றிரட்டு. 8) 
என்று இங்கனம்‌ விரித்தனர்‌ பிறிதொரு சங்கப்‌ புலவர்‌. 
இப்‌ பெரும்பெயர்‌ வாய்ந்த மதுரையைப்‌ பற்றி எழுந்‌ 
துள்ள கடைசசங்கச்‌ செய்யுட்களும்‌ பலவாம்‌. “மதுரைக்‌ 
காஞ்சி'யென்று இந்நகரின்‌ பெயரால்‌ அமைந்துள்ள: அடி. 
கிமிர்ந்த செய்யுளை முன்னரே குறிப்பிட்டுள்ளேன்‌.. பரி 
பாடல்‌ என்னும்‌ நூலிலே. கான்கு பெருஞ்‌ செய்யுட்கள்‌ 
இம்‌ மதுரையைப்‌ பற்றியன. 
வையைஇரு பத்தாறு மாமதுரை நான்கு 
செய்யபரி பாடற்‌ றிறம்‌ 
என்பது பரிபாடலின்‌ அமைதி, 
இவையே யன்றி, இக்‌ ஈகரைப்‌ பற்‌ 


[என்ப 
சங்கச்‌ செய்யுட்களில்‌ 


றிய தொடர்களும்‌ பல 


180 இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ . 


வாம்‌. இங்ஙனமாக, தமிழிலக்கியங்களின்‌ பிறப்பக்மாகியா 
கடைச்‌ சங்கத்திற்கும்‌ இம்‌ மதுரைமாககர்க்கும்‌ மிககெருங்‌ 
இய தொடர்புஉண்மை காணலாம்‌. கடைச்சங்கப்‌ புலவர்‌ 
களுள்‌ நடுகாயகமாய்‌ விளங்கியவரும்‌, இறைவன்‌ என்றும்‌” 
எண்ணாது தாம்‌ உண்மை என்று கண்டதனை நெஞ்சுறுதி 
யுடன்‌ அஞ்சாது கூறிய ஆண்டகையுமாகிய நக்கீரர்‌ இப்‌ 
பதியினரே ஆவர்‌. *மதுரைக்‌ கணக்காயனார்‌ மகனார்‌ 
நக்ரேனார்‌? என இவரை வழங்குவர்‌. அன்றியும்‌ மது 
தமிழ்‌ மொழிக்கு இலக்கணம்‌ வரையணு தத முதற்பெரு: 
நூலாயெ தொல்காப்பியமும்‌ இம்‌ மதுரைப்‌ பேரூரோடு 
இயைபுடையது எனவே கருது தற்கு இடமுண்டு. அப்‌: 
பெரு நூல்‌, 
நிலக்தரு திருவிற்‌ பாண்டியன்‌ அவையத்து 
. அரங்கேற்றபபட்டது என அம்‌நூலின்‌ பாயிரத்திலே 
. பனம்பாரனார்‌ கூறுதல்‌ உணரத்தக்கது. பாண்டியனது: 
அவை அவனது தலைநகராகிய மதுரையின்‌ கண்ண தா 
தல்‌ வேண்டும்‌ எனச்‌ சொல்லவும்‌ வேண்டுமா ? 
இனி, இம்மதுரைப்‌ பேரூரின்‌ சரிதத்தை நீளத்‌ 
தொடர்ந்து நோக்குவோம்‌. கல்வி இக்‌: 
பாண்டி காட்‌ நகரில்‌ தழைத்தோங்கியது போலவே: 
டில்‌ நிலவிய சமயவுணர்சசியும்‌ தபழழத தோங்கிய 
சமயங்கள்‌ - தெனக்‌ கூறுதல்வேண்டும்‌. முதன்மு து: 
லாகப்‌ பாண்டிநாட்டில்‌ நிலவிய சமயம்‌: 
வைதிக சமயம்‌ என்று கொள்ளுதற்கே சான்றுகள்‌. 
உள்ளன. i 
பணியியர்‌ அத்தையின்‌ குடையே முனிவர்‌ 
முக்கட்‌ செல்வர்‌ ஈகர்வலஞ்‌ செயற்கே 
இறைஞ்சுக பெருமகின்‌ சென்னி சிறந்த 
நான்மறை முனிவர்‌ ஏந்து கை யெதிரே 
எனப்‌ பாண்டியன்‌ பல்யாகசாலை முதுகுடுமிப்‌ பெரு. 
வழுதியைக்‌ காரி௫ழார்‌ பாடுகிறார்‌. கடைச்சங்க காலத்து 
அரசாங்கம்‌ ஒப்பிய சமயம்‌ வைதிகசமயமே யாயினும்‌, 
ஜைன சமயமும்‌ பெளத்த சமயமும்‌ தமிழ்நாட்டில்‌ அதி 
புராதன காலத்திலேயே புகுந்துவிட்டன. இவ இரு சம 


மதுரையும்‌ தமிழ்‌ இலக்கியமும்‌  . 181 


யத துறவிகளும்‌ ஆங்காங்கே வதிந்துவம்து சமயத்‌ 
தொண்டும்‌ தமிழ்மொழித கொண்டும்‌ புரிந்துவரலஈ 
யினர்‌. தமது அருஞ்‌ செயல்களால்‌ தமிழ்மக்கள்‌ இதயத்‌ 
கையும்‌ இவர்கள்‌ கவரலாயினர்‌. சிற்சில காலங்களில்‌ 
சமயம்பற்றிய வாதப்‌ பிரதிவாதங்களும்‌ நிகழலாயின. 
வாதி கை யன்ன கவைக்கதிர்‌ இறைஞ்சி 
இரும்பு கவர்வுற்றன பெரும்புன வரகே 
ப (மலைபடு. 112-8) 


என வரனை முற்றியிரட்டி தீத க இிர்களுக்கு வாதஞ்‌ செய்‌ 
வோனது கைமிட த்து இணைந்த விரல்கள்‌ ' உவமமாகக்‌ 
கூறப்படுகின்றன. முதலில்‌ ஜைனசமயம்‌ சமாதான 
“நெறியைக்‌ கைக்கொண்டு தன த கொள்கைகளை அமைதி 
யோடு பரப்பிவந்த து. வள்ளுவபபெருந்‌தகையார்‌ இயற்றி 
யருளிய பெரு நாலே. இதற்குத்‌ தக்க சான்றாகும்‌. இந்‌ 
ரூரல்‌ கடைச்சங்க காலத்துக்குச்‌ லெ நூற்றாண்டுகள்‌ பிற்‌ 
பட்டதாகலாம்‌. திருவள்ளுவர்‌ ஜைனர்‌ என்பது * மலர்‌ 
. மிசை யேகினான ' என்ற கடவுள்வாழ்த்துச்‌ செய்யுளால்‌ 
யுறவிற்கு இடனின றி உணரலாகும்‌, இவர்வாழ்ந்‌த இரு 
கர்‌ இம்மதுரையே என்பது இவரைப்‌ “போதார்‌ புனற்‌ 
கூடற்கு அச்சு * ஏன ஆன்றோர்கள்‌ கூறுவதால்‌ அறிய 
லாகும்‌. மற்று, பெளத்த ௪மயமோ எனின்‌, சமாதான 
நெறியை விடுத்து வாதப்போரால்‌ வெற்றிகொள்ளத்‌ 
துணிந்தது. இவ்‌ இரண்டு மனப்பான்மைகளும்‌ வள்ளு 
வர்‌ நூலுக்கு இரண்டொரு நூற்றாண்டு பிற்பட்டுத 
தோன றிய லெப்பதிகாரம்‌, மணிமேகலை என்ற காவியங்‌ 
களால்‌ நன்கு உணரக்‌ கிடக்கின்றன. ஜைனகாவியமாயெ 
சிலப்ப இகார,த்‌தில்‌ வைதிக சமயம்‌ இகழ்ந்துரைக்கப்பட 
வில்லை. பெளத்த காவியமாயெ மணிமேகலையில்‌ * ஆபு,த்‌ 
,இரன்திறம்‌ அறிவித்த காகை' முழுவதும்‌ வைதிகக்‌ 
கொள்கையின்‌ இகழ்சசியுரையாகும்‌. இர்நூலில்‌, பிற 
இடங்களிலும்‌ இவ்வகை இகழ்ச்சிக்குறிப்பு ஒலித்துக்‌ 
'கொண்டேயிருக்கிறது. இவ இரண்டு காப்பியங்களுள்‌ 
மணிமேகலை மதுரைக்‌ -கூலவாணிகன்‌ சாத்தனார்‌ இயற்றி 
யது என்பது இங்கே மனங்கொள்ளத்தக்கது. 


182 இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


நாளடைவில்‌ பெளத்தசமயம்‌ வலிகுன்‌ றிவிட்ட து. 
ஜைன சமயம்‌ வலிபெருகிக்கொண்டே வந்து இம்‌ மது: 
ரையை முற்றுகையிட்டது. அரசனைக்‌. தன்வயமாக்கி 
* அரசர்ங்கச்‌ சமயம்‌ £ என்னும்‌ நிலைமையையும்‌ அடைந்‌. 
தது. £ மன்னன்‌ எப்படி மன்னுயிர்‌ அப்படி. * ஆகலின்‌, 
குடிகளும்‌ இசசமயத்தைச்‌ தழுவலாயினர்‌. வை திகசமயம்‌ 
தன்னுமிரின்‌ பொருட்டாகப்‌ போராட. 
பெளத்த, ஜைன கேர்ந்தது.தொன்மை தழுவி நிற்பவர்கள்‌: 
சமயங்களை பெண்கள்‌ ; இவர்களே வைதிக சமயத்‌ 
வென்று சைவம்‌ இற்கு ஊற்றங்கோலா யிருந்தவர்கள்‌. 
நிலை பெறுதல்‌ மதுரையரசனது திருத்தேவியாகிய மங்‌ 
கையர்க்‌ கரசியாரால்‌ சம்பந்தப்‌ பெருக்‌ 
தகையார்‌ மதுரை நகர்க்குச்‌ சென்று ஜைனரை வாதில்‌ 
வென்று, பாண்டியனை மீட்டு, சைவ சமயத்தை மீண்டும்‌. 
அரசாங்கச்‌ சமயம்‌ _௮.க்கியமை பிரசித்த சரித்திர விஷ 
யமே. மதுரையில்‌ நிகழ்ந்து இச்சமய வெற்றியால்‌ சமயக்‌ 
கல்வியும்‌ சமய இலக்கியங்களும்‌ வளர்ந்து செழித்தன. 
இத்திருககரின்‌ சரித. த தோடு மீண்டும்‌ தமிழ்க்கல்வி மு.க. 
லியன தெரடர்பு,ற்றுப்‌ பெருகலாயின , 


ஆனால்‌ ஜைனசமயம்‌ முற்றும்‌ அழிந்‌ துவிடவில்லை. 

அரசியற்‌ செல்வாக்கை இழந்தது உண்மை. இதனை ஒரு. 

நன்மை என்றே நாம்‌ சொல்லவேண்டும்‌. 

ஜைன சமயத்‌ ஏனெனின்‌ அச்‌ சமயம்‌ பிற வழிகளிலே: 

தின்‌ இலக்கியத்‌ பேருழைப்பு எடுத்துவந்தது. சிறந்த 

தொண்டு தமிழ்‌ இலக்கியங்களையும்‌ இலக்கண। 

5 களையும்‌ இயற்றி அவற்றின்‌ மூலமாகத்‌ 

தமிழ்‌ மக்கள்‌ இதயத்தைக்‌ கொள்ளைகொள்ள முயன்‌: 

றது. சூளாமணி என்ற தலைசிறந்த காவியம்‌ இங்கனம்‌. 
தோன்‌ நியதேயாகும்‌. 


நாமாண்‌ புரைம்குங்‌ குறையென்னினும்‌ 
நாம வென்வேல்‌: 
தேமாண்‌ அலங்கற்‌ நிருமால்கெடுஞ்‌ 
ட ்‌ சேந்தன்‌ என்னும்‌. 


மதுரையும்‌ தமிழ்‌ இலக்கியமும்‌ 183 


தூமாண்‌ தமிழின்‌ கிழவன்‌சுட ரார மார்பிற்‌ 
கோமான்‌ அவையுள்‌ தெருண்டார்கொளப்‌ 
பட்ட தன்றே. 

இச்‌ செய்யுளில்‌ : தமிழின்‌ இழவன்‌ * எனச்‌ சேந்தன்‌ 
விசேடிக்கப்படு தல்‌ காணலாம்‌. பாண்டியனுக்கே இவ 
அடைமொழி உரியதாதல்‌ அவனுக்குரிய * தமிழ்‌ நாடன்‌” 
என்னும்‌ இவாகரப்‌ பெயரால்‌ அறியலாம்‌. ஆதலால்‌, 
சூளாமணிக்‌ காவியமும்‌ பாண்டியனது அவைக்கள த்து 
அரங்கேற்றப்‌ பட்டமை உணரக்‌ டெக்னெறது. இங்‌ 
நனமே வேகரிந்தாமணி என்னும்‌ பெருங்காப்பியமும்‌ 
இம்‌ மதுரை மூதூரோடு தொடர்புடைய தாகும்‌. இது 
ஜைனர்கள்‌ இப்‌ பெருங்காப்பியத்தைக 
சூளா மணியும்‌ குறித்து வழங்கும்‌ வரலாற றினால்‌ தெளி 
சிந்தாமணியும்‌ யப்படுகின்றது. ஆசிரியர்‌ இருத்தக்க 
மதுரையில்‌ தேவர்‌ சோழர்‌ குலத்து உதித்தவரே 
அரங்கேறியன யெனினும்‌, பாண்டிவள நாட்டிலுள்ள 
மதுராபுரியை அடைந்து, அங்குள்ள 
சங்கப்‌ புலவர்களோடு அளவளாவியிருந்து, அவர்கள்‌ 
கருத்துப்படியே சந்‌ காமணியை இயற்றி, அவர்கள்‌ இரு 
முன்பில்‌ அரங்கேற்றினர்‌ என்ப. இசசங்கம்‌ கடைச்சங்க 
மன்று ; ரீண்டகாலகத்திறகுப்‌ பின்‌ இருந்த ஒரு சங்கம்‌ 
என்று கொள்ளு தல்வேண்டும்‌. மதுரைக்குப்‌ பெரும்புகழ்‌ 
விளைத்து அப்புகழ்‌ எங்கும்‌ பரிமளிக்குமாறு செய்த 
தமிழ்ச்‌ சங்கம்‌ ? மிண்டும்‌ மீண்டும்‌ பு.ததுயிர்‌ பெற்று, 
புதிய புதிய நோக்கத்துடனும்‌ புதிய புதிய கோல த்துட 
னும்‌ தமிழ்மொழியையும்‌ தமிழ்‌ இலக்கியத்தையும்‌ நன்கு 
பேணிப்‌ போற்றிவந்நுளது என்பது இப்பிற்காலச்‌ சங்க 

மும்‌ நமக்கு, ச்‌ தெளிவாய்ப்‌ புலப்படுத துனெற து. 
மதுரையில்‌ நிகழ்ந்த சமய வெற்றியால்‌ சமய நூல்‌ 
கள்‌ பெருனெ என்று முன்னர்க்‌ கூறினேன்‌. இச்‌ சமய 
-. நூல்களை நாம்‌ நான்கு பெரும்‌ பிரிவாக 
பக்தி நூல்கள்‌ அமைக்கலாம்‌. முதலாவது பக்தி நூல்‌ 
கள்‌. இந்தப்‌ பகுதி நூல்கள்‌ சம்பந்த 
மூர்த்‌திகளது. காலத்திற்குச்‌ சிறிதுமுன்பு தானே தேர்ன்‌ 
றத்‌ தொடங்கியபோதிலும்‌, அவரது சமய வெற்றிக்குப்‌ 


184 ்‌ இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


பின்னரே உரம்‌ பெற்றுத்‌ .தழைத்தோங்கலாயின. தமிழ்‌ 
நாட்டில்‌ பக்த பரம்பரையையும்‌, பக்தி நூற்‌ பரம்பரை 
யையும்‌ உற்பத்தி செய்ததும்‌ இச்சமய வெற்றியே என்று . 
தான நாம்‌ கொள்ளவேண்டும்‌. சும்தரமூர்த்‌தி சுவாமி 
கள்‌, மாணிக்கவாசக சுவாமிகள்‌, ஒன்பது முதலிய இரு 
முறைகளைப்‌ பாடிய இரு அடியார்கள்‌ முதலியோர்களும்‌, 
ஆம்வாரா இயர்களும இந்தப்‌ பக்த பரமபரையில்‌ உள்ள 
வர்களே. இன்னோர்‌ அருளிச்செய்த தெய்வப்பாடல்களே 
பக்திநூற்‌ பரம்பரைக்குப்‌ பெருமையும்‌ புகழும்‌ அளித 

இருக்கின்றன. 
இரண்டாவதாக, சமய சாஸ்‌ இரங்களைக்‌ கூறுதல்‌ 
வேண்டும்‌. பக்தியால்‌ எழுந்த இருவாக்குக்களுக்குச 
சாஸ்திர சம்மதமான பொருள்‌ வேண்டும்‌; அன்றியும்‌ சம 
பயங்களும்‌ சாஸ்‌ இர மூலமாகத்‌ தருக்கித்து நிறுவப்பட 
வேண்டும்‌. இககாரணங்கள்ப.ற்றி?ய சமய சாஸ்‌ திரங்கள்‌ 
தமிழில்‌ தோன்றின. மூன்றாவதாக, 


சமய நமது பாரத தேச முழுமைக்கும்‌ இலக 
சாஸ்திரங்கள்‌, நிய மூலதனமாக உள்ள மஹாபாரதம்‌, 
காவியங்கள்‌ , இராமாயணம்‌. எனற இதிகாசங்களின்‌ 


புராணங்கள்‌ வழித்‌ தோன்றிய தமிழ்‌ நூல்களைக்‌ கூற 

வேண்டும்‌. இவைகள ஏற்கெனவே 
சங்கத்து ஆன்றோர்களால்‌ இயற்றப்பட்டன என்று 
கொள்ளு தற்குச்‌ சில சான்றுகள்‌ உள்ளன. . மாபார கும்‌ 
குமிழ்ப்படு த்தும்‌ என்பது சின்னமலூர்ச்‌ சாஸனத்‌ 
தொடர்‌. சங்க காலத்து இராமாயண கதைச்‌ சார்ந்தன 
வாகக்‌ கொள்ளக்கூடிய லெ செய்யுட்கள்‌ பழைய உரை, 
களால்‌ தெரியவருகின்றன. ஆனால்‌ இந்நூல்கள்‌ இப்‌ 
போது மறைந்துவிட்டன. சமய உணர்ச்சி மிஃகுப்‌ பரந்து 
குமிழ்காடு முழுதும்‌ அலைமேல்‌ ௮ லையாக மோதி 
_ யடித்து எழுந்த பிற்காலத்தே ௮வ உணர்சசியின வேகத்‌ 
தால்‌ தோன்றிய நூல்களை ப்போல, இவைகளால்‌ தமிழ்‌ 
மக்களை வ௫கரிக்க முடியவில்லை. இக்‌ குறைபாட்டி 
லேயே இவை வழக்கொழிந்து போயிருக்கலாம்‌. கல்வி 
மாட்யும்‌, அறிவின்‌ மாட்சியும்‌, உணர்வு மாட்சியும்‌, 
உண்மைத்‌ தமிழ்மரபு உணர்ச்சியும்‌, ஈடும்‌, எடுப்புமற்ற 
கவிதாசக்தியும்‌ வாய்ந்தவர்‌ கம்பர்‌. இவர்‌ இயற்றிய 


மதுரையும்‌ தமிழ்‌ இலக்கியமும்‌ 185 


.இராமாவதாரமே உண்ண தெவிட்டாத தெள்ளமிர்த 
மாக உள்ளது. இது தமிழ்‌ நாட்டிற்‌ பரந்து பெருகிய 
.பக்இயாற்‌ பிறந்தது என்பது, 
படிகொண்ட கீர்த்தி இராமாயணம்‌ என்னும்‌ 
பக்தி வெள்ளம்‌ 
என்று இராமாறுஐு அற்றந்தாதியில்‌ வரும்‌ அடியினால்‌ 
உணரலாகும்‌. நான்காவதாக, அடியார்களைக்‌ குறித்தும்‌ 
புண்ணிய ஸதலங்களைக குறித்தும்‌ எழுந்த புராணங்‌ 
களைக்‌ கூறு தல்வேண்டும்‌. அடியார்களது பெருமை 
குறித்தெழுந்‌த நூல்களுள்‌, திருத்கொண்டர்‌ புராணம்‌ 
என்னும்‌ பெரிய புராண த்தையும்‌ குருபரம்பரைகளையும்‌ 
இங்குக்கூறலாம்‌. புண்ணிய ஸ்தலங்களைக்‌ குறித்தெழுந்த 
நால்களைப்பற்றிச்‌ சிறிது கூர்ந்து நோக்கு தல்‌ வேண்டும்‌. 
5 தமிழ்வளக்தரலும்‌ சமயவெெற்றியாலும்‌ பெயர்‌ 
ட்‌ சிறந்து விளங்கிய மதுரை மூதூர்‌ ஒரு 
. இறைவனே புண்ணிய ஸ்தலமாகப்‌ போற்றத்தக்க 
பாண்டி 2 பெருமையை அடைந்துவிட்டது. இவ்‌ 
காடன்‌ ஆனான்‌ வாறு போற்றப்படுவதற்கு மணிவாசக . 
சுவாமிகளின்‌ சரித்திரம்‌ ஒரு சிறந்த 
காரணமாயிருத தல்‌ வேண்டும்‌. 
மதுரைப்‌ பெருமகன்‌ மாநகர்‌ ன ளி 
குதிரைச்‌ சேவகன்‌ ஆகிய கொள்சையும்‌ 
ஆங்கது தன்னில்‌ அடியவட்‌ காகப்‌ 
பாங்காய்‌ மண்சுமச்து அருளிய பரிசும்‌ 
- (3ர்த்தித்‌ இருவசவல்‌) 
என்பன பக்தி பரவசராயுள்ள தமிழ்மக்களுக்குப்‌ பருக 
அசத்து பராவமுதாக. இரு கீதல்‌ வேண்டும்‌. இறைவன்‌ 
“ஆடக மதுரைக்கு அரசனாகப்‌ போற்றப்பட்டான்‌. 
பாண்டிய நாடே அவனது பழம்பதியாயிற்று. * பாண்‌ டிப்‌ 
பிரான்‌ * (இருவாச௪-138, 2), தென்பாண்டி நாடன்‌ ண்டு 
அவன்‌ பெயர்‌ புனையப்பட்டான்‌ 2 
சீரிய வாயாற்‌ குயிலே தென்பாண்டி காடைக்‌ 
கூவாய்‌! 


186 ்‌ இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


என்பது குயிற்பத்து. ஆனால்‌ பாண்டிய கர்ட்டைக்‌ 
“குமரிகாடு” அல்லது *கனனிகாடு்‌ என்பது பழைய 
தொரு வழக்கு. குமரியம்பெருந்துறை இக்காட்டிலே; 
இருப்ப,தா.தல்‌ பற்றி இப்பெயர்‌ எழுந்தது. கன்னிகாடு- 
என்ற வழக்குண்மை, 


செந்நெறி விளக்குகின்றார்‌ 
திருமறைக்‌ காடு சேர்ந்த 
நன்னிலை கன்னிகாட்டு 
நல்வினைப்‌ பயத்தாற்‌ கேட்டார்‌. 
என்ற பெரிய புராணச்‌ செய்யுளால்‌ அறியலாம்‌. இக்‌ 
கனனிகாடு எங்கனம்‌ இறைவனுக்கு உரிய தாயிற்று 7: 
இவவினாவிற்கு, தடாதகை எனனும்‌ செழியர்குலத்துப்‌ 
பெண்ணரசி இறைவனை த இருமணம்‌ செய்துகொண் 
டாள்‌ என்னும்‌ வரலாறு தக்க விடை அளிக்கின்றது. 


இவ்வரலாற்றினையும்‌ பிற வரலாறுகளையும்‌ தொகுத்‌ 
துக்‌ இருவாலவாயுடையார்‌ இருவி’ையாடற்‌ புராணம்‌ 
எழுந்தது. இதுபோன்றே இல்லையம்பது பற்றிக்‌ “கோயிற்‌: 
புராணம்‌” தோன்றிற்று, இங்ஙனமே 
ஸ்தலபுராணங்‌ நாளாவர்‌ ததியிற்‌ பல ஸ்தலங்கட்கும்‌ 
கள்‌ ஸ்‌,தலபுராணங்கள பல இயற்றப்பட்டன... 
நிகழும்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கம்வரை 
ஸ்‌ தலபுராணங்கள்‌ தோன்‌ நியவண்ண மாகவே யிருந்தன. 
இவ்‌ வகையான ஸ்தலபுராணங்களை மிகுதியாக இயற்றிப்‌ 
பக்தியைக்‌ தமிழ்‌ மக்களிடையே பெருக்குவதற்கு முயன்‌ ற- 
வர்களுள்‌ இறுதியில்‌ வந்தவர்கள்‌ இருவாவடு துறை: 
ஆதீன வித்வான்‌ ஸ்ரீ மீனாட்சிசுந்தரம்பிள்ளை அவர்கள்‌. 
மதுரைமாககரின்‌ மாஹாதகமியம்‌ ஸ்தல புராணங்‌ 
களைப்‌ பெருக்குதற்கு மாத்திரம்‌ பயன்பட்டது என்று 
நினைத்தல்‌ சரியன்‌ அ; பிரபந்தங்கள்‌ 
பிரபந்தங்களின்‌ பல தோன்றுதற்கும்‌ காரணமாயிரும்‌- 
வளர்ச்‌ தது. கோவை, உலா, அந்தாதி, கலம்‌ 
பகம்‌ முதலியன கோன்றிப்‌ பெருகலச- 
யின. பிற ஸ்தலங்களின்‌ மாஹாத்மியமும்‌ இங்ஙனமே: 
பிரபந்த வகைகள்‌ பெருகு தற்குக்‌ காரண மாயிருந்தன. 


மதுரையும்‌ தமிழ்‌ இலக்கியமும்‌ 187: 


தேவாரம்‌ இருவாச கமாயெ அருட்பாடல்கள்‌ கோன்‌ 
அம்வரை மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னர்கள்‌: 
சுயேச்சாதிகாரிகளா யிரும்தனர்‌. அத்திருப்பாடல்கள்‌' 
எழுந்த காலத்துக்குப்‌ பின்னர்‌ மூன்று நாற்றாண்டுகளா- 
. கப்‌ பாண்டிநாடு சோழராட்சிக்குள்‌ அமைந்து, பாண்டிய- 
மன்னர்கள்‌ தமது சுயேச்சாதகாரக்ைதை இழகந்தனர்‌.. 
இக்கால தக. கான்‌ மெய்கண்ட சாஸ்‌ திரமாக சமய சரஸ்‌: 
இரங்களும்‌, இதிஹாசங்களும்‌, பெரியபுராணமும்‌ சோழா 
தேசத்தில்‌ தோன்றின. பாண்டிய மன்னர்கள்‌ மீண்டும்‌: 
முயன்று சுயேச்சாஇகாரம்‌ பெற்றுச்‌ சோணாடு கொண்ட... 
காலத்துத்தான்‌, : மதுரையின்‌ மாஹாத்மியமும்‌ ஸ்தல 
புராணங்களும்‌ தோன்‌ ற. த்‌ தொடங்கின. அம்மன்னர்கள்‌" 
மீண்டும்‌ துலுக்கர்‌ கலாப,க்‌.தால்‌ வலிமிழந்து பரா இனரா- 
மிருந்த காலத்தே தான்‌ முற்குறித்த பிரபந்த வகைகள்‌ 
பிரசாரம்‌ எய்‌ இன. 


்‌ இறுதயில்‌ குறிப்பிட்ட இக்காலத்தில்‌ மதுரையிலே: 
இலக்கியம்‌ பற்றிய ஒரு கிளர்ச்சி எழுக்கதென்று எண்ண: 
இடமுண்டு. தொல்காப்பியம்‌, சங்க இலக்கியங்கள்‌ மு.க: 
லியவற்றைக்‌ கற்றற்குப்‌ பலரும்‌ விரும்பி 


' இலக்கண யிருக்க வேண்டும்‌. பொதுவாகத்‌ தமிழ்க்‌. 
இலக்கிய கல்விக்குப்‌ பேராதரவு ஏற்பட்டதெனக்‌. 
உரைகள்‌ கொள்ளுதல்‌ மிகவும்‌ பொருந்தும்‌. என 


வே இலக்கண இலக்கியங்களுக்கு உரை: 
கள்‌ இக்காலததே வகுக்கப்பட்டன. பேராசிரியா மதுரை! 
யைச்சார்ந்தவராவர்‌ என்று கருது தற்குக்‌ காரணமுள து... 
நச்சனார்க்கினியர்‌ நிச்சயமாக மதுரை நகரினர்‌ என்பது: 
“ மதுரையாசிரியன்‌ . பாரத்துவாசி ௩சசினார்க்கனியன்‌” 
எனது அவர்‌ தம்மைக்‌ கூறிக்கொள்வதால்‌ விளங்கும்‌. 
இவ்‌ உரையாசிரியர்களின்‌ வழியைப்‌ பின்பற்றியே சாஸ்‌: 
'இரங்களுக்கும்‌ * வியாக்கி' முதலியன இயற்றப்‌ பலரும்‌: 
தொடங்கினர்‌. 


காலகதியிலே பாண்டிய வம்சம்‌ சிதைவுற்றது.. 
விஜய நகரத்து அரசர்களின்‌ பீரதிநிதிகளாகிய நாயக்க: 


188 இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


அரசர்களின்‌ ஆணைக்கீழ்ப்‌ பாண்டியகாடு அடங்கிற்று. 


இவ்‌ அரசர்கள்‌ பெரும்‌ பக்திமான்களா 


நாயக்க யிருந்தனர்‌. கோயில்‌ இருப்பணிக ளை 
மன்னரின்‌ விசேஷமாகச்‌ செய்தனர்‌. தமிழ்‌ மொழி 
தமிழ்த்‌ யையும்‌ ஒரு வகையாய்‌ ஆதரித்து வந்‌ 
தொண்டு தார்கள்‌. எனினும்‌) பாண்டிய அரசர்‌ 


கனளைப்போலப்‌ பேருரிமை பாராட்டித்‌ 
.குமிழ்த்‌ தொண்டு இயற்றினர்‌ எனக்கூறமுடியாது. இவர்‌ 
கள்‌ காலத்தில்‌ தமிழ்ப்‌ பெரும்‌ புலவராக ஒருவரையே 
எடுத்துச சொல்லத்தகும. ஸ்ரீ குமரகுருபர சுவாமிகள்‌ 
மீனாக்ஷியம்மைபிள ளை த தமிழ்‌, சி தம்பரச்செய்யுட்‌ கோவை 
முதலிய நால்கள்‌ பலவற்றைப்‌ பழக்கமிழின்‌ கறுமணங்‌ 
குன்றாது இயற்றிச்‌ சிற்றிலக்யெ வளர்ச்சிக்குப்‌ பேருதவி 
செய்தனர்‌. 


நாயக்க அரசர்‌ வம்சமும்‌ 18-ம்‌ நூற்றாண்டின்‌ முற்‌ 
பகுதியில்‌ முடிவுற்றது. சேதுபதிகள்‌ சுயேச்சா திகாரம்‌ 
பெற்றனர்‌. இவர்களைக்‌ குறித்துப்‌ பற்பல சிறு பிரபந்தங்‌ 
கள்‌ தோன்‌ றின. பொன்னாங்கால்‌ அமிர்‌ தகவிராயர்‌ இயற்‌ 
நிய ஒருதுறைக்‌ கோவை இங்கே குறிப்‌ 

ஐரோப்பியரின்‌ பிடததக்கது. இக்‌ காலத்திலே மகமதி 
ஆதிக்கம்‌ யர்களுக்குச செல்வாக்கு மிகுந்தது. 
மகமதியப்புலவர்களும்‌ தமிழில்‌ நூல்கள்‌ 

இயற்றித்‌ தமிழைப்‌ போற்றிவந்தனர்‌. உமறுப்‌ புலவர்‌ 
இயற்றிய சீறாப்புராணம்‌ சிறந்த இலக்கியமாக இன்னும்‌ 
விளங்குகின்றது. ஐரோப்பியர்களும்‌ நமது தேச தீதிற்கு 
வந்து தங்கள்‌ வியாபாரத்தையும்‌ தங்கள்‌ கிறிஸ்து சம 
,யகுதையும்‌ பரப்பி, அரசியல்‌ நிர்வாகத்தையும்‌ கைப்பற்‌ 
.றத்‌ தொடங்கினர்‌. சமய போதனைக்காக நமது காட்டுக்கு 
.வந்தவர்களுள்‌ பெஸ்கி என்னும்‌ வீரமாமுனிவர்‌ சிறந்த 
வர்‌. இவர்‌ தேம்பாவணி யென்னும்‌ காவிய த்கை இயற்றி 
யுள்ளார்‌. 
சசதுப இகளும்‌ தங்கள்‌ சுயேச்சாதிகாரத்கை 
'இழர்‌அ ஆங்கிலேயரின்‌ அரசாங்க த அக்கு உட்பட்டனர்‌. 
எனினும்‌, அவர்களுடைய தமிழ்ப்பற்று சிறிதும்‌ குறை 


மதுரையும்‌ தமிழ்‌ இலக்கியமும்‌ . 189: 


படவில்லை. ஆனால்‌ நம்நாட்டில்‌ தமிழ்‌ நூல்களைக்‌ கற்றுப்‌, 
பேணுவார்‌ அரியராயினர்‌. தமிழ்நூற்‌ 
சேதுபதியின்‌ பரப்பின்‌ எல்லையும்‌ அறிந்து கொள 


தமிழ்த்‌ எற்கு அரியதாய்‌ முடிந்தது. உண: 
தொண்டு மையில்‌ கற்றறிந்தோர்‌ தம்‌ தொகையும்‌ 


மிக மிகச்‌ சுருங்கி விட்டது. . இந்நிலையில்‌ 
செல்வஸ்ரீ பொன்னுசாமி,த்‌ தேவரவர்கள்‌, ஸ்ரீ ஆறுமுக 
நாவலரவர்கள்‌ போன்ற தமிழ்ப்‌ பெருமக்களை 
வரவழைத்து, அன்போடு உபசரித்து, அவர்கள்‌ மூல 
மாகத்‌ இருக்குறள்‌ முதலிய தமிழ்ப பேரிலக்யெங்களை 
அச்சுவாயிலாக வெளியிடுவித்தனர்‌. . ஸ்ரீ தேதேவரவர்க . 
ளது அரண்மனை தமிழுக்குப்‌ புகலிடமாக விளங்கிற்று. 

இக்காலத்தே நிகழ்ந்த இரண்டு பெரு நிகழ்ச்சிகளை 


இங்கே நாம்‌ குறித்தல்‌ மிக அவசியமாகும்‌. முதலாவது, 
.. இராவிடமொழிகளின்‌ ஒப்புநோக்கு இலக . 


ஒப்பிலக்‌- கணம்‌ டாக்டர்‌ கால்ட்வெல்‌ என்னும்‌ - 

கணமும்‌ ஆங்கில அழறிஞரால்‌ இயற்றி 1650-ல்‌ 
. தொல்காப்பிய வெளியிடப்பட்ட .து.இதனால்‌ தமிழ்மொழி 

வெளிமீடும்‌ மின்‌ தொன்மையும்‌ பெருமையும்‌ ஆதார 


பூர்வமாக நன்கு நிறுவப்பட்டன. பிறி 

தொரு நிகழ்ச்சியாவது, இப்போதுள்ள தமிழ்‌ நூல்கள்‌ 
அனை த்திற்கும்‌ முற்பட்டதாகக்‌ கருதப்பட்டுவரும்‌ தொல்‌ - 
காப்பியப்‌ பேரிலக்கணம்‌ அச்சில்‌ வெளிவக்‌ தமையாகும்‌. 
இந்த அரிய நூலை உரையுடன்‌ பதிப்பித்த பேருபகாரி 
ராவ்பகதூர்‌ ச. வை. தாமோதரம்‌ பிள்ளையவர்களாவர்‌. . 
அச்சின்‌ வாயிலாகச்‌ சிலபல நூல்கள்‌ தோன்றவே, 
தமிழ்க்‌ கல்வியின்மீது தமிழ்‌ மக்களுக்குப்‌ பேரவா எழும்‌ . 
தது. * அறிதோறு அறியாமை கண்டற்றால்‌ * என்பது - 


பொய்யாமொழி யன்றோ ! மகாமகோபாத்யாய டாகடர்‌ 
உ.வே. சாமிநாதையரவர்கள்‌ சங்க நூல்‌ 
தமிழ்ப்பெரு களை ஒவ்வொன்றாகப்‌ பரிசோதித்து ' 
மக்களின்‌ வெளியிடத்‌ தொடங்கினார்கள்‌. இவர்கள்‌ 
பேரவா செய்துள்ள பேருபகார,த தாலே தமிழின்‌ 


: தொன்மையும்‌ தமிழ்‌ மக்களின்‌ நாகரிக ' 
மும்‌ யாவரும்‌ விரும்பி ஆராயும்‌ விஷயங்களாய்‌ முடிந்‌. 


190 இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


.தன. இவ்வகையான ஆராய்சசிகளுக்கு ஆவ்கிலக்கல்வி 

பெரிதும்‌ துணைபுரிந்தது. ஸ்ரீ வி. கனகசபைப்‌ பிள்ளை 
அவர்களும்‌, மனோன்மணியததின்‌ ஆசிரியர்‌ ஸ்ரீ பி. சுந்‌ 
தரம்‌ பிள்ளையவர்களும்‌ இத்துறையில்‌ முதன்மையாகக்‌ 
கூறத்‌ தக்கவர்கள்‌. தமிழ்நூல்‌ ஆராய்ச்சிக்கும்‌, தமிழர்‌ 
சரித்‌.திர ஆராய்ச்சிக்கும்‌, தமிழ்மொழி ஆராய்ச௫ிக்கும்‌, 
தமிழ்‌ நூல்களின்‌ பாதுகாப்பிற்கும்‌, தமிழ்க்கல்விக்கும்‌ 
ஒரு பொது நிலையம்‌ அமைக்க வேண்டுவது அத்தியா 
வசியமாயிற்று. 


இவ்‌ அவசியத்தை உணர்ந்து செல்வ ஸ்ரீ பாண்டித்‌ 
அரைத்‌ தேவரவர்கள்‌ மதுரையிலே தமிழ்ச்சங்கம்‌ ஒன்று 
நிறுவியமைத்தார்கள்‌. தங்கள்‌ தமிழ்‌-ஆர்வத் இற்குப்‌ 
போக்கிடம்‌ இல்லாது மிகவும்‌ வருக்‌இக்கொண்டிருந்த தமி 
.மறிஞர்கள்‌ பலரும்‌ இசசங்க த இன்‌ அங்க த இினரானார்கள்‌. 
தமிழ்நாடு முழுதும்‌ இசசங்கத்தை ஆதரவோடு ஏற்றுக்‌ 
கொண்டது. தமிழுக்குத்‌ தனி உரிமை 


மதுரைத்‌ பூண்டு விளங்கிய இந்த மதுரை மாநக 
: தமிழ்ச்சங்க ரிலே இச்சங்கம்‌ நிறுவப்பெற்றுள்ளமை 
ஸ்தாபனம்‌ யை எண்ணிஎண்ணி அனைவரும்‌ மகிழ்ந்‌ 


தனர்‌. இசசங்கத்தை நான்காம்‌ சங்கம்‌ 

எனப்‌ பலரும்‌ கொண்டாடினர்‌. தமிழ்க்‌ கலாசாலை ஒன்று 

- ஏற்படுத சப்பட்டது. * செந்தமிழ்‌ என்னும்‌ பத்திரிகை 
யொன்று மாதந்தோறும்‌ வெளியிடப்பெற லாயிற்று. 

இச்சங்க ததன்‌ முக்கியமான அங்க தீஇனர்களில்‌ ஒருவர்‌ 

ஸ்ரீ. வி. கோ, சூரியகாராயண சாஸ்திரிகளாவர்‌. இவர்‌ 

களிடதீதே ஆங்கிலக்‌ கல்வியும்‌ தமிழ்க்‌ கல்வியும்‌ சிறந்து 

விளங்கின. :காமே பல நூல்களை இயற்றியதோடு, பல 

மாணவர்களுக்கு இவர்‌ இயற்றமிழ்‌ ஆசிரியராயும்‌ விளங்‌ 
னர்‌, சென்னையில்‌ தமிழ்‌ பற்றிய ஒரு புதுக்களர்ச்சி 

இவர்களால்‌ உண்டாகியது, பலரும்‌ தமிழ்‌ நாடகங்கள்‌ 

முதலியன இயற்றினர்‌. புதுமுறையிலே செய்யுட்களும்‌ . 

எழு தலாயினர்‌. 


இவ்வகையான தமிழ்க இளர்ச்சியோடு 20-ம்‌ நூற்‌ 


ரண்டு தொடங்கிற்று. இர்நூற்றாண்டு தொடங்கி 40 
- வருஷங்கள்‌ ஆகிவிட்டன. நமது தமிழ்மொழியின்‌ நிலை 


மதுரையும்‌ தமிழ்‌ இலக்கியமும்‌ 191 


இப்போது எவ்வாறுள்ளது ? எங்கும்‌ தமிழில்‌ நூல்கள்‌ 
எழுதவேண்டும்‌ எனற ஓர்‌ பரபரப்புக்‌ காணப்படுகிறது. 
ஆண்‌ பெண்‌ என்ற இருபாலரும்‌ நூல்‌ இயற்றும்‌ செய 
லில்‌ முனைந்து. நிற்கின்றார்கள்‌. வெளிவரும்‌ நூல்களில்‌ 
. ஒருபெரும்பகு,தி கதைகளாகவும்‌, குட்டிக்கைகளாகவும்‌, 
i நாடகங்களாகவும்‌ உள்ளது. ஒரு சிலர்‌ 


௮ச்சாகிய கவிதைகளும்‌ எழுதுகின்றனர்‌. ஆய்‌ 
நூல்களின்‌ இலம்‌ கற்ற அறிஞர்‌ ஒரு சிலர்‌ சரி,த.தர 
“பொதுவான வரலாறுகள்‌ முதலியன எழுஇவருகின்‌ ற : 
.குறைகள்‌ னர்‌. மிகமிகச்‌ சிலரே விஞ்ஞான சாஸ்‌ 


இரம்‌ முதலியனபற்றி எழுதுகின்றனர்‌. 
இவைகளே யன்றி, பத்திரிகைகளும்‌ புற்நிசல்போலத்‌ 
தோன்றுகின்றன. மாணவர்களுக்குளன்றே எழுதப்படும்‌ 
, நூல்கள்‌ ஆண்டுதோறும்‌ நூற்றுக்கணக்கில்‌ வெளிவரு : 
இன்றன. இன்னவை அனைத்திற்கும்‌ பொதுவான ஒரு 
குறையாதெனின்‌, இவை பெரும்பாலும்‌ நல்ல தமிழ்நடை 
யில்‌ பிழையில்லாதபடி. எழுதப்பட்டிருக்க மாட்டா. தமிழ்‌ 
மட்டும்‌ கற்றவர்கள்‌ பலரும்‌ நூல்கள்‌ எழு திவருகிறோர்கள்‌. 
.இவர்களிற்‌ பெரும்பாலார்‌ இக்காலத்துத்‌ தமிழில்‌ 
எழுதுவதில்லை. வழக்கொழிந்த சொற்களையும்‌ வாக்கிய 
அமைதியையும்‌ கையாண்டு, கற்போருக்குப்‌ பேரிடர்‌ 
விக த்துவருன்றனர்‌. அன்றியும்‌ இன்னோர்‌ எழுது 
வதில்‌ விஷயங்கள்‌ இருக்கமர்ட்டா. விஷயகூனிய த்தை 
மறைப்பதற்காகவே அரி இன்‌ உணரும்‌ சொற்களை இவர்‌ 
கள்‌ வழங்குகிறார்கள்‌ எனக்‌ தோன்றுகிறது. இம்நிலையில்‌ 
குமிழ்‌ இலக்கியம்‌ அபிவிருத்தி அடைவதற்கு இடமே 
இருப்பதாகக்‌ தெரியவில்லை. 
இங்கே குறிப்பிட்ட குறைகள்‌ நீங்குவதற்கு வழி 
யாது ? நமது கல்வித்திட்டம்‌ முழுவதும்‌ மாறி யமைந்தா 
லொழிய நமக்கு விமோசனம்‌ இல்லை என்றுதான்‌ எண்‌ 
ணுகிழேன்‌. மேற்‌ சுட்டிய தூலாசிரியர்களை இருவகையா 
கப்‌ பிரித்துக்கொள்ளலாம்‌, ஒருவகையாருக்குப்‌ பொதுக்‌ 
கல்வியறிவு உண்டு; ஆனால்‌ தமிழறிவு இல்லை. பிறி . 


192 இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


தொரு.வகையாருக்கு த்‌ தமிழறிவு நிரம்ப உண்டு; ஆனால்‌: 
பொதுக்கல்வியறிவு இல்லை. பொதுக்கல்வியறிவு மட்டும்‌. 
உடையவர்களுக்குத்‌ தமிழறிவும்‌, தமி 


தமிழ்‌ மூலம்‌ மறிவு ஒன்றுமட்டும்‌ உடையவர்களுக்குப்‌ 
பொதுக்கல்வி பொதுக்கல்வியறிவும்‌ உண்டாக்‌ வேண்‌ 
அவசியம்‌ . . டும்‌. தமிழ்க்‌ கல்வியறி வோடு கூடிய- 


பொதுக்கல்வியே நல்லபயனை நிலைப்பாக. 
அளிக்கவல்லது. இதற்குப்‌ பொதுக்கல்வியைத்‌ தாய்‌ 
(மொழியாகிய தமிழ்‌ *மூலமாய்ப்‌ போதித்‌ கல்‌ வேண்டும்‌. 
இங்ஙனமே பொதுக்கல்வியோடு கூடிய தமிழ்க்கல்வியே 
நல்ல பயனை நிலைப்பாக அளிக்கவல்லது. இதற்குப்‌: 
- பொதுக்‌ கல்வி யறிவு பெற்ற பின்னரே தனித தமிழ்க்‌ 
கல்வி போதிக்கப்படுதல்‌ வேண்டும்‌. இவ்‌ இருவகைக்‌ 
கல்வியையும்‌ முறையே கவனித்து வரும்‌ அரசாங்க, த. 
இனரும்‌ ஸர்வ கலாசாலையாரும்‌ என்ன செய்திருக்கின்‌ 
றார்கள்‌ என்பதை இனி கோக்குவோம்‌. 


நமது அரசாங்கம்‌ நாம்‌ நல்வாழ்வு வாழ்வதற்குரிய 
செளகரியததை நல்கியிருக்கிற து. நாட்டில்‌ குழப்பங்கள்‌ 
யாதும்‌ இல்லாதபடி நன்கு பாதுகாத்துவருகிறது. அம்‌. 
நிய .நாட்டினரால்‌ பெரும்பாலும்‌ நாம்‌ தனபுறாதபடி 
அரசியல்‌ நலதலைதப்‌ பேணிவருகறது. ஆனால்‌, கல்வி 
சம்பந்தமான வரையிலே தமிழ்மக்களின்‌ நல த்தையே: 
முற்றும்‌ கவனித்து நமது ௮ ர சின ர்‌ செய்யவேண்டும்‌ 
அனை த்தையும்‌ செய்துவிட்டதாகக -கூறுதல்‌ முடியாது. 
வெகுகாலமாக, தமிழ்க்‌ கல்வியையே புறக்கணித்து ஆங்‌ 
கிலக்தில்‌ மோகங்‌ கொள்ளும்படி செய்யும்‌ கல்வி முறை 
யையே அரசாங்கம்‌ நமக்கு வகுத்திருந்கது. நம்மவர்‌ 
களும்‌ தங்களை ஆங்கிலராகவே பாவிக்கத்‌ தொடங்கி 
விட்டனர்‌. ஆங்கில மொழியிலுள்ள நூல்களைக்‌ கற்றுப்‌ 
பயனடைவதுகூட அத்தனை முக்கியமாகப்‌ புலப்பட 
வில்லை. ஆங்கிலச்‌ சொல்லை ஆங்கிலேயன்‌ உச்சரிப்பது: 
போல்‌ உசசரித்துவிட்டால்‌, அதுவே ஆங்கிலக்‌ கல்வி 
யின்‌ பேரெல்லை என்று எண்ணலுற்றனர்‌. இது ஒரு. 


* இப்பொழுது கல்வித்‌ துறையிற்‌ பல இர்‌ திருத்தங்கள்‌ நிகழ்ந்‌ இருக்‌. 
இன்றன... , 


மதுரையும்‌ தமிழ்‌ இலக்கியமும்‌ 193 


புறம்‌ இருக்க, ஆங்கிலக்கலாசாலையிற்‌ கற்னுவந்தபின்‌ 
னர்‌, அரசாங்க உத்தியோக த்கைத் தவிர வேறுஎவ்வகை 
மீவலைக்கும்‌ உதவாதபடி நம்மவர்கள்‌ ஆகிவிட்டனர்‌. 
நாட்டிலே வேலையில்லாத இண்டாட்டம்‌ நடனமாடுகிறது. 
பன்‌ அரசாங்கக்திவர்‌ இக்குறைக௯ 
ஆங்கிலக்‌ கல்வி" உணர்ந்து உயர்தரக்‌ கல்வியின்‌ முடிவில்‌ 
யால்‌ விளைந்த தொழிற்கல்வியும்‌ இருத்தல்‌ வேண்டும்‌ 
அனர்த்தங்கள்‌ என்று கருதினார்கள. இந்தக்‌ கருத இற்கு. 
இணங்கக்‌ கல்விமுறையிற்‌ சில இருத.தஙய 

கள்‌ செய்யப்பட்டன. ஆனால்‌ அடிப்படையான சர்‌ இருத்‌ 
தம்‌ சில ஆண்டுகட்கு முன்வரையும்‌ செய்யப்பெறவே 
இல்லை. உலகில்‌ ஓரிடத்துமில்லா த வினோதமான முறை 
யில்‌ இக்கல்வி புகட்டப்பெற்று வந்தது. தாய்மொழியிற்‌ 
கல்வி கற்பது கான்‌ உலகிற்‌ கண்ட முறை. தாய்‌ மொழி 
யிற்‌ கல்வி பயிலாது வேற்றுமொழியிற்‌ கல்வி: பயில்வது 
தான சரியான முறை என்னு ஈமது தமிழ்காட்டு அறிஞர்‌ 
களும்‌ அரசியலாளரும்‌ கருத்துக்கொண்டார்கள்‌. இவ்‌ 
வினோ. முறையைக்‌ கையாண்ட,தனால்‌ நமக்கும்‌. தமிழுக்‌ 
கும்‌ ஏற்பட்டுள்ள குறைகளுக்கு அளவேயில்லை. தமிழ்க்‌ 
கல்விக்கும்‌ பொதுக்‌ கல்விக்கும்‌ யாதொரு. சம்பந்தமும்‌ 
இல்லை என்று ஆகிவிட்டது. தமிழ்‌ ஒன்றுக்கும்‌ உதவா த. 
மொழி யென்று. தமிழ்‌ மக்களே சொல்லக்‌ கொடங்‌இ 
விட்டனர்‌. பொதுக்கல்வியின்‌ பொருட்டாக அளவிற்கு 
மிஞ்சிய காலம்‌ செலவழித்த போதிலும்‌, ௮ கனால்‌ அடை 
யும்‌'கல்வி நலம்‌ அளவில்‌ சிறியதாக முடிந்தது. ஒருவன்‌ 
, வருந்திக்‌ கற்ற ௮ச்‌ சிறிய கல்விக்கும்‌ அவன்‌ பிற்கால 
வாழ்விற்கும்‌ எவ்வகையிலும்‌ யாதொரு சம்பந்தமும்‌ இல்‌ 
லாதுபோயிற்று. இறுதியாக, தமிழ்‌ மொழியை உயிரற்‌ 
அப்போம்படி இக்கல்வி செய்துவிட்ட து. தமிழ்‌ மக்களது 
அறிவு வறண்டு, அவர்கள து உலகம்‌, பொருளும்‌ உயிரு 
மற்றுக்‌ கேவலம்‌ சொற்களால்‌ நிரம்பிய பொய்யுலகம்‌ 
ஆகிவிட்டது. இப்‌ பரிதாபகரமான நிலையை உணர்ந்‌ து 
தமிழ்‌ மக்களுக்கும்‌ தமிழ்‌ மொழிக்கும்‌ நீடித்த பயனை 
அளிக்க எண்ணி உயர்தரக்‌ கலாசாலைகளில்‌ நமது தமிழ்‌ 

இ-- 72 - ்‌ 


194 இலக்கியச்‌ சிந்தனைகள்‌ 


மொழியிலேயே எல்லா வகைப்‌ பாடங்களையும்‌ கற்பித்‌ தல்‌ 
வேண்டும்‌ என்று இட்டம்‌ செய்தவர்‌ ஸ்ரீ. ஸி. இராஜ 


கோபாலாச்சாரியார்‌. . இவர்களுக்குத்‌ 
அரசினர்‌ தமிழுலகம்‌ என்றும்‌ கட்மைப்பட்டுளது. 
முயற்சி ஆனால்‌ இசச௫ிர்திருத்‌.கம்‌ இன்னும்‌ வேண்‌ 


டும்‌ அளவுக்கு வந்துவிட்டதெனறு நாம்‌ * 
எண்ணுவதற்கில்லை. இச ர்திருத்‌தத தினால்‌ நாம்‌ சிறி 
தும்‌ பயனடையாமற்‌ செய்யவேண்டும்‌ என்று முயற்சி 
களும்‌ நடந்து வருகின்றன ! இறைவனே நம்மைக்‌ காப்‌ 
பாற்ற வேண்டும்‌. 

அரசரங்கத்‌ தனர்‌ பொதுக்‌ கல்வியைப்‌ போற்றும்‌ 
முறை இது. ஸர்வகலாசாலையார்‌ தனித்தமிழ்க்‌ கல்வி 
.யைப்‌ போற்றும்‌ முறையைக்‌ கவனிப்பதும்‌ இன்‌ நியமை 
யாதது தான்‌. ஆனால்‌ நான்‌ அதைப்பற்றிப்‌ பேசுதல்‌ 
முறையன்று. எனினும்‌, இங்கே ஒரு சில விஷயங்கள்‌ 

.கூறவேண்டுவது அவசியம்‌. 
பொதுக்கல்வியை நீக்கித்‌ தமிழ்க்கல்வியைமட்டும்‌ 
நோக்குவோமாயின்‌, சென்னை ஸர்வகலாசாலையில்‌ தமிழ்‌ 
ஆராய்ச்சித்துறையொன்று உள்ளது. மேல்காட்டு விஞ்‌ 
ஞானம்‌ பற்றியும்‌ கலைபற்றியும்‌ தமிழில்‌ சிறந்த நூல்கள்‌ 
த எழுதுவோர்க்குப்‌ பரிசளிக்கப்படுகிற து. 


ஸர்வ கலா ஆங்கிலத்திலுள்ள . சிறந்த நூல்களை 
சாலையின்‌ மொழிபெயர்ப்பதற்குப்‌ பொருளு தவும்‌ 
முயற்சி ஆலோசனையுமுள்ளது. தமிழிலே சிறந்த 


நூல்கள்‌ எழுதுவோர்ககும்‌ பதிப்பிடு 
“வார்க்கும்‌ தக்கபொருளு தவி செய்யப்படுகிற து. தமிழ்க்‌ 
கல்வியில்‌ மேம்பாடு அடைய விரும்புவோர்க்கு வித்‌ 
வான்‌, 8. 0.]., M. 0. ப. முதலிய பரீகைஷைத்‌ திட்டங்கள்‌ 
அமைக்கப்பட்டுள்ளன. இவைகள்‌ போதாவெனச்‌ சிலர்‌ 
கருதலாம்‌. இடம்‌, பொருள்‌, ஏவல்‌ வாய்ப்பின்‌, இன்னும்‌ 
பல துறைகளிலும்‌ தமிழ்ப்பணி புரிவதற்குத்‌ தடை 
இராது என்றே நினைக்கிறேன்‌. இது நிற்க. B.0. 1. 
முதலிய பரீக்ஷைத்‌ திட்டங்களை நோக்கினால்‌ ஒரு விஷயம்‌ 
புலனாகும்‌: இத்‌ இட்டங்கள்‌ தமிழ்‌ மட்டும்‌ உணர்ந்தவர்கள்‌ 
பொதுக்கல்வி. யறிவையும்‌ பெற்றுக்‌ கொள்ளு தற்கும்‌ 


மதுரையும்‌ தமிழ்‌ இலக்கியமும்‌ 195: 


தகுதி வாய்ந்தவர்கள்‌ ஆகவேண்டும்‌ என்னும்‌ நோக்க த்‌. 
துடனேயே அமைக்கப்‌ பெற்றுள்ளன. ஆகவே, கான்‌ 
கூறிய குறையை ஸர்வகலாசாலையாரும்‌ உணர்ந்து பரி' 
காரம்‌ தேடியிருக்றொர்கள்‌ என்பது தெளிவாம்‌. 


அரசாங்கத்தார்‌ முயற்சியும்‌ ஸர்வகலாசாலையார்‌. 
முயற்சியும்‌ பயன்‌ நிரம்புதல்‌ பொதுமக்களைப்‌ பொறுத்த. 
தாகும்‌. இவ்‌ இரண்டு ஸ்தாபனங்களும்‌ ப கயாளும்‌. 
முறை சீர்‌ இருந்துவதும்‌ பொதுமக்களைப்‌ பொறுத்ததே. 
யாகும்‌. பொதுமக்கள்‌ நிலை எவ்வாறு உள்ளது? நான்‌ 
அறிந்தவரையில்‌ அந்நிலை சிறிதும்‌ இருப்‌ திகரமாக இல்லை: 
என்று தான்‌ சொல்லுவேன்‌. அரசியல்‌ பற்றிய வியவகா 
ரத.தினால்‌ நமக்குள்‌ பிள்வு ஏற்பட்டு, ஒன்றையும்‌ நேர்மை 
யூடன்‌.பார்க்கவொட்டாதபடி நமது கண்‌ 
வீண்‌ சச்சரவு களை மஞ்சட்காமாலை பிடி.தஇருக்கிறது.. 
கள்‌ ஒழிய சாதிச சச்சரவு. இப்பொழுது மிகவும்‌ 
வேண்டும்‌ வலுத்துவிட்டது. எல்லாவிஷயங்க 
“ ளிலும்‌, ஆரியன்‌ திராவிடன்‌, பிரா 
மணன்‌ அப்பிராமணன்‌ என்ற பிரிவுணாசச ஊடுருவிச்‌ 
சென்று கொண்டே யிருக்கிறது. இவற்றிற்கு மேலும்‌, 
மொழிபற்றிய சச்சரவு. வடமொழி என்றால்‌, சிலருக்கு, 
அறவே வெறுப்பு. தமிழ்மொழி என்றால்‌, வேறு சில 
ருககு அப்படியே. இன்னோர்கள்‌ கருத்தில்‌ கம்பனும்‌ 
வானமிகயும்‌ ஓயாமற்‌ போர்புரிந்துகொண்டே யிருக்க. 
வேண்டும்‌ ! . இவ்விதமான மனப்பான்மைகள்‌ ஒன்றன்‌ 
மேலொன்றாக ஜனசமு காயத்தைக்‌ கேடுறச செய்துவரும்‌ 
இக்கால த்தில்‌, தமிழ்மொழிக்கு எது நன்மை என்பதை 
எப்படி. நாம்‌ உணர முடியும்‌ 2 நலம்‌ இங்கு எது என்பைத 
அறியும்‌ ஆற்றலே நமக்குக்‌ குன்றிவிட்டது. 


ஆனால்‌ இரண்டு பெரிய சக்திகள்‌ நமது நாட்‌ 
டில்‌ வேரூன்றிக்‌ தழைத்‌ து வளர்ந்தோங்கி வருகின்றன. 
ஒன்று மேல்நாட்டுக கல்வியறிவு ; பிறிதொன்று தய 
உணர்ச்சி. இவ்‌ இரண்டும்‌ எவ்வகை இடையூறுகளையும்‌ 
போக்கவல்ல பேராற்றல்‌ படைத்தவை. மேல்நாட்டுக்‌ . 
கல்வியறிவு ஒவ்வொரு அறையிலும்‌ நமக்கு உண்மை 
யான வழிகாட்டியா யுள்ளது; மூவா இளகலம்‌ வாய்க்‌: 


196 இல்க்கியச்‌ இந்தனைகள்‌ 


தது; நம்முடைய அறிவு பரந்‌ தாங்குவதற்கு இன்‌ நியமை 
யாதது. அக்‌ கல்வியறிவு வேண்டும்‌ என்னும்‌ பேரவா 
தமிழ்மக்களின்‌ உள்ளத்திலே வேரூன்றிவிட்டமை ஒரு 
'பெருகன்மை என்றே உறுஇசொல்லுவேன்‌. ஆங்கிலத்‌ 
துரை க்‌. தன தீதார்கள்‌ நமக்கு அளித்துள்ள பேறுகளில்‌ 
இது ஒன்றே நமக்கும்‌ தமிழுக்கும்‌ நீடித்த, சாசுவ தமான, 

நன்மையை விளைக்கக்‌ கூடியது. ஆனால்‌ 


மேல்‌ நாட்டுக்‌  நம்மவர்க்கு ஓர்‌ எச்சரிக்கை. மேல்‌ 
கல்வி யறிவின்‌ நாட்டுக்‌ கல்வியறிவு வேறு ; மேல்‌ நாட்டு 
பயன்‌ மொழியறிவு வேறு. இம்‌ மொழியறிவு 


கல்வியறிவைச்‌ சம்பரதஇ.த்‌.தற்குரிய ஓர்‌ 
கருவியேயாகும்‌. இதனை நாம்‌ மறத்தல்கூடாது. இன்னும்‌ 
ஒன்று, கேவலம்‌ மொழியறிவினால்‌ கேடுவிளை தல்‌ இயல்பு. 
சிறிது ஆங்கிலம்‌ கற்றவுடன்‌ ஈம்மவர்களுள்‌ பலருக்கும்‌ 
தலை திரும்பிவிடுகிறது. ஆங்கிலம்‌ கற்ற மகன்‌ தன்‌ 
தந்தையையும்‌ தாயையுங்‌ கூட வேறினத்கைச்‌ சார்ந்த 
வர்கள்‌ என்று எண்ணிவிடுகிறான்‌. தமிழை அநாகரிக 
பாஷை என்று தள்ளி யொ துக்குகிறான்‌. இந்தக்‌ குற்றம்‌ 
ஈம்மைப்‌ பாதிக்காதபடி மேல்நாட்டுக்‌ கல்வியறிவைப்‌ 
பெருக்கித்‌ தமிழிற்‌ பலதுறைகளிலும்‌ நூல்கள்‌ இயற்றி 
நமது பொது அறிவை விருத்தியாக்குதல்‌ வேண்டும்‌. 


பிறிதொரு பெரிய சக்‌தி தேசீய உணர்ச்சி யென்‌ 
றேன்‌. இவ்‌ உணர்சி இந்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கத்து 
லிருந்து வலுப்பெற்று வருகிறது. இவ்‌ உணர்ச்சியினால்‌ 
னாரா மொழிச்சச்சரவு முதலிய தொற்று நோய்‌ 
கள்‌ சிறிது சிறிதர்க இப்போது மாய்ந்து 


தேசீய வருகின்றன. போலியாக அன்‌ நிஉண்மை 
உணர்ச்சி யான தமிழ்ப்பற்று இதனால்‌ விளைந்து 
புத்துயிர்‌ வருகிறது. நீண்ட காலமாகப்‌ பஞ்சப்‌ 
அளித்தல்‌ பாட்டுக்களையும்‌ புராணங்களையும்‌ பன்‌ 


னிப்‌ பன்னி உரைத்து வந்ததனால்‌, 
அமிழ்ச்சொற்களுக்கே. பொருளை உணர்த்தும்‌ ஆற்றல்‌ 
குறைந்துவிட்டதோ என்று ஐயுறும்‌ நிலை வந்துவிட்ட த., 
தேசிய உணர்ச்சியினால்‌ தான்‌ தமிழ்ச்‌ சொற்களுக்குப்‌ புத. 
ஆயிரும்‌ பு.த,தழகும்‌ பிறந்திருக்கன்றன. . இவ உணர்சி, 


மதுரையும்‌ தமிழ்‌ இலக்கியமும்‌ ்‌ 197. 


யைக்‌ குறிக்கும்‌ சொல்லே நமக்கு தர்ரக மந்திரமா யமை 
தல்‌ வேண்டும்‌. இவ்‌உணர்ச்சி தான்‌ மகாகவி பார தஇியாரை 
ஈமக்கு அளித இருக்கற த. 
இப்‌ புதிய சக்திகளால்‌, ஈமது. பொதுக்கல்வியறிவு 
மேன்மேலும்‌ பெருகுதல்‌ வேண்டும்‌. பொதுக்கல்வியறி 
வுக்கும்‌ நமது இலக்கியத்தின்‌ வளர்ச்சிக்கும்‌ நெருங்கிய 
தொடர்புஉண்டு. ஒவ்வொரு தேச த்துக்குரிய மொழியின்‌. 
.சரிதமும்‌ இதற்குச சான்றுபகரும்‌. பொதுக்‌ கல்வியறிவு 
எவ்வளவாக உயர்ந்‌ திருக்கிறகோ அவ்வளவே தமிழிலக 
இயங்களும்‌ சிறந்து விளங்கும்‌. இனி வரவேண்டும்‌ தமிழி 
லக்கியங்கள்‌ ஆசிரியர்கள்‌ தாமே கற்று 
பொதுக்கல்வி ஆனந்தஇப்பகற்காக இயற்றப்படுவன 
யறிவு பெருக அல்ல. அவ ஆசிரியர்களை ஆ தரிக்கும்‌ 
'வேண்டும்‌ தனவந்தர்கள்‌ கேட்டு மகிழ்வதற்காக 
இயற்றப்‌ படுவனவும்‌ அல்ல. பொது 
மக்களின்‌, அங்கீகாரமும்‌ ஆதரவும்‌ கருதியே எழுதப்‌ 
படுவனவாம்‌. இவ்வகையான ௮ தரவே தமிழ்‌ இலக்கிய 
வளர்ச்சிக்கு நீடித்த துணையாக நிற்கவல்லது. பொதும்க்‌ 
கள்‌ தங்களுக்குரிய பொதுக்கல்வி யறிவின்‌ அளவிற்கு 
ஏற்றபடி. உயர்ந்த இலக்யெங்களையே போற்றுவார்கள்‌. 
இதனை உணர்ந்து ஆவன புரிதல்‌ ஈம்‌ அனைவர்க்கும்‌ 
கடனாம்‌. 
இதுகாறும்‌ இப்‌ பெரும்பெயர்‌ மதுரையின்‌ சரிதத்‌ 
தைக்‌ கூறுமுகதுகால்‌, மது தமிழ்‌ இலக்க சரிதையை 
முகுற்கணிருந்து இம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கம்‌ வரையிற்‌ 
கூறினேன்‌. பொதுப்பட நோக்குமிடத்து, மிகச்‌ சிறந்த 
இலக்கியங்கள்‌ பண்டைக்‌ காலத்தில்‌ 
தமிழ்‌ இலக்கிய நிரம்பத்‌ தோன்றின. பிற்பாடு, இலக்‌ 


வரலாற்றில்‌ கிய உணர்ச்சியும்‌ சமய உணர்சசியும்‌ 
தோன்‌ றிய கலந்து தமிழ்க்கவித்துவம்‌ தனக்குரிய 
மாற்றங்கள்‌ பேரெல்லையை அணுகிற்று. பின்னர்‌, 


போலி இலக்கிய உணர்சசியும்‌ போலிங்‌ 
சமய உணர்ச்சியும்‌ தலையெடுத்து, தமிழில்‌ இலக்கிச்‌ 
வளர்ச்சியைத்‌ டுத்‌ துவிட்டன ; நல்ல தமிழ்‌ இலக்கியய 
கள்‌ அருகியே காணப்படுவன ஆயின. பின்னர்‌, பழம்‌ 


108 - இலக்கிய ர்‌ சிந்தை கள்‌ 
ம்‌ 


தமிழ்‌ நூல்களைப்‌ போற்றும்‌ றையில்‌ உரைகள்‌ தோன்‌ 
ஹலாயின. சென்ற காற்முண்டின்‌ இஅதிவில்‌ தமிழ்ச்‌ 
சரிகம்‌ பற்றியும்‌, அமிழ்மககளுடைய சரிதம்‌ பற்றியும்‌ 
ஆசாய சி நூல்கள்‌ வெளிவாலாயின. இம்‌ நாற்றாண்‌ 
டின்‌ கொடக்ககுதில்‌ பு. துவதோர்‌ கிளர்ச்சி ஏற்பட்டது. 


இப்‌ புதுக்கிளர்சசி தோன்‌ றிய கன்‌ பின்னர்‌ குமிழின்‌ 
நிலை எவ்வாறு உள்ளது என ஒருவாறு சுட்டினேன்‌. 
தமிழைப்‌ பேணுவதற்கு அரசாங்கத்தாரும்‌ ஸஹர்வகலா 
சாலையாரும்‌ செய்துவரும்‌ ருயற்கெளைக்‌ குறித்துப்‌ பேசி 
னேன்‌. தமிழின்‌ மேற்கஇி சரியான நெறியிலே செல்ல 
வேண்டுமாயின்‌, தமிழ சமுதாயஞ்இிற்‌ காணும்‌ கேடுகள்‌ 
ஒழிய வேண்டும்‌ என்‌ ௮ கூறினேன்‌. இணுடியாக, தமிம்‌ 
சாட்டில்‌ எங்கும்‌ பரம்துலவும இருபெருஞ்‌ சக்கரக்‌ 
கூறி, அவற்றின்‌ துணையால்‌ தமிழ்‌ இலக்கிய வளர்க 

மைப்‌ பேணும்‌ முறையை விளம்கினேன. 


நமது நோக்கங்களெல்லாம்‌ இனிது நிறைவேறும்‌ 
படி எல்லாம்வல்ல றுவனை வண 


முடித்‌ துக்கொள்கறேன்‌ ௪ 


இவ உரையை 
ப ” ௪ ம்‌ (3. ்‌ ர ஆட்‌ ட்ட ப்‌ பல ௯ 
தெய்வப்‌ புலவோர்‌ தெளித்ததமிழ்‌ வள்ளுவனார்‌ 
வையத்துத்‌ தேர்க்து மதிக்கதமிழ்‌-— துய்ய 
ல அட்ட" புகழ்க்‌ 
லம்‌ பேணக்‌ கனிந்ததமிழ்‌ காசினியில்‌ 
முலம்‌ வாழ்வாம்‌ எமக்கு. 


கம்ப 


| 


4 


! 19477 பாரதிவிழா நினைவுமலராக வெளியிடப்‌ பெற்றது” 


தமிழின்‌ மறுமலர்ச்சி 
ஆசிரியர்‌ : எஸ்‌, வையாபுரிப்‌.பிள்ளை, மின, டி.எல்‌. 


த.றிழின்‌ வளர்ச்சியில்‌ ஆர்வமுள்ள வன்க ஐல 
படிக்கவேண்டிய நூல்‌ இது. 
தமிழைக்‌ கட்டுக்கிடையாக்கும்‌ விலக்குகளிவிருக்து 
அது விடுதலை பெறவேண்டும்‌ என்பதும்‌, பாரதியார்‌ தமிழ்‌ 
இலக்கியத்தின்‌ புதுயுகச்‌ சிற்பி என்பதும்‌ விளக்கப்படுகின்‌ 
றன தமிழ்‌ எழுத்தின்‌ வளர்ச்சியும்‌, சொல்‌ வளர்ச்சியும்‌, 
மவீன வசனமும்‌, பாரதியாருக்குப்‌ வின்‌ தமிழ்‌ வறட்சியுறாது 
பரிபாலித்து வரும்‌ கவிமணி கேசிகவீநரயம்‌ பிள்ளையின்‌ 
| கவிதையியல்பும்‌, இவைபோன்ற மறுமலர்ச்சிக்குரிய விஷ 
யங்கள்‌ பலவும்‌ இக்‌ நூலில்‌ தெளிவாக ௦ எழுதப்பட்டிருக்கின்‌ 
ஸை 
ஆங்கிலம்‌ முதலிய மேலைகாட்டு மொழிகளைப்போல்‌ 
தமது தாய்மொழியாகிய தமிழும்‌ செழுமை பெற்று வளர்‌ 
வதற்குரிய வழிகளை இதில்‌ காணலாம்‌, 
ஒவ்வொரு கட்டுரையும்‌ சிந்தனையைத்‌ தூண்டுவது: ஒவ்‌ 
வொன்றும்‌ புதுயுகமான மறுமலர்ச்சி யுகத்திற்கு வழி 
காட்டுவது, 


விலை ரூ. 2-8-0 
நவ பாரதி பிரசுராலயம்‌ லிமிடெட்‌ 
ஹைரோடு : : திருநெல்வேலி ஜங்ஷன்‌ 


கிளை : 38-வெங்கடாசலம்‌ செட்டி தெரு. 
திருவல்லிக்கேணி :: சென்னை 5 


EERE 


॥ 


2 வாடா மலர்கள்‌ 5 - - 


சுந்தர காண்டம்‌ : இது அறிஞர்‌ பி. ஸ்ரீ, எழுதிய 
கம்பசித்திரம்‌, கம்பன்‌ பாடல்களில்‌ சுமார்‌ 800 பாடல்‌ 
களும்‌, பி, ஸ்ரீ. யின்‌ இனிய வசனத்தில்‌ பண்ணால்‌ (1 
உள்ளன. 

டி. ஸ்ரீ.யின்‌ ஆராய்ச்சியைப்‌ பற்றிப்‌ பல வருஷக்‌ 
களுக்கு முன்பே தமிழன்பர்‌ திரு. பி. கந்தநரசிம்‌ என்‌, 
பி. ஏ., பி. எல்‌., * ஈவசக்தி 'யில்‌ எழுதியிருப்பது இன்றள 
வும்‌ உண்மையாக இருக்கிறது: *அவர்‌ எழுதுவது சில 
ஆசாய்ச்சியாளரைப்‌ போல்‌ ருசியற்ற வழியிலன்று. 
அகமகிழும்‌ வண்ணம்‌ அவர்‌ அடுத்தடுத்துக்‌ கூறிக்கொண்டே 
போகிறார்‌. வெறும்‌ வாதமின்‌ றி, சமரச கோக்கு பரந்த 
எண்ணம்‌ ஆழ்ந்த ஆராய்ச்சி அண்ணிய பார்வை ஆதி 
யவைகளுடன்‌ நூலின்‌ . அழகை விரித்தெடுத்து ஓதுரறோர்‌. 
காரண-காரிய வாத முறையில்‌ முடிவு கட்டுகிறார்‌. நடையோ 
தமிழ்த்‌ தெளிவுடன்‌ ஓடிப்‌ பொலிகின் றது.” 


28 அத்தியாயம்‌_— 46 4 பக்கம்‌ 
உயர்ந்த பதிப்பு--விலை ரூ. 7-9-0 
xi 

அவமானச்‌ சின்னம்‌ : இந்த அமெரிக்க நாவலைத்‌ 
தமிழாக்கியவர்‌ திரு. ரா. ஆறுமுகம்‌. தெளிவான கடை 
யில்‌ உயர்ந்த ஓர்‌ இலக்கியத்தை அவர்‌ தமிழருக்கு அளித்‌ 
துள்ளார்‌. .இந்த நாவல்‌ உலகிலேயே உயர்க்தனவாகக்‌.' 
கருதும்‌ ஏழெட்டு நாவல்களில்‌ ஒன்று. படிக்கப்‌ படிக்கச்‌ 
சிறிதும்‌ தெவிட்டாது உள்ளத்தை உருக்கும்‌ கதை... 
348 பக்கம்‌--காலிகோ பைண்டு--விலை ரூ. 5--0-0 


ரின்‌ 
ல்‌ 2 


ன்னை: ரஷ்ய இலக்கிய மேதையான மாக்ஸிம்‌ 
கார்க்கியின்‌ தலைசிறந்த காவல்‌. திரு. ப. ரா.வின்‌ இனிய 
தமிழ்‌ மொழிபெயர்ப்பு. அலைமேல்‌ அலைவீசுவது போல்‌ 
மனத்தில்‌ சிந்தனைகளை எழுப்பும்‌ : புரட்சிக்‌ கதை, இந்த 
காவலில்‌ சொற்பப்‌ பிரதிகளே இருக்கின்றன. 


508 பக்கம்‌--அழகிய ஜாக்கெட்டுடன்‌ 
உறுதியான பைண்டு-விலை ரூ. 0-0--0 


சட்‌ நவ பாரதி பிரசுராலயம்‌ லிமிடெட்‌ 
திருநெல்வேலி & சென்னை 


